கம்ப சித்திரம்‌ 
சற்று கார மைம்‌ 


ஆசிரியர்‌ : 


பி. ஸரீ. 


கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்க அமைச்சர்‌ 
திரு. நீ. கந்தசாமிப்‌ பிள்ளை அவர்கள்‌ 
முகவுரையுடன்‌ 


ஆசிரியர்‌ நூற்பதிப்புக்‌ கழகம்‌ 
53-20, பவழக்காரத்‌ தெரு :: சென்னை:1. 


திருந்திய இரண்டாம்‌ பதிப்பு; நவம்பர்‌ 1957 


அச்சிட்டோர்‌: ட 
புபோக்கிரசிவ்‌ அச்சகம்‌, சென்னை-], 


முகவுரை 


உலகத்தின்‌ பழைய இலக்கியங்களுள்‌ ஒன்றும்‌, 
இந்திய ராட்டின்‌ தலைசிறச்த இலக்கியமாகக்‌ கருதப்‌ 
படுவதுமாகிய இராமாயணம்‌ முதன்‌ முதல்‌ வடமொழி 
யிலும்‌, பின்னர்‌ ஏனைய இக்திய மொழிகளிலும்‌ ௮மையப்‌ 
பெற்றிருக்கிறது. வடமொழியில்‌ வான்மீகி முனிவரால்‌ 
முதன்‌ மூதலாச இயற்றப்பட்டதா. முதற்‌ காவியம்‌ 
என்னும்‌ பெருமையோடு, காவியங்களுள்‌ சிறந்தது என்‌ 
னும்‌ புகழும்‌ இதற்குண்டு. பல வேறு மொழிகளுள்‌ 
இக்காவியம்‌ ஆக்சப்பெற்றிருப்பினும்‌, வான்மீகி முனி 
வரஅ, இராமாயணத்தோடு ஓத்த நிலையிலும்‌, சில வழி 
களில்‌ உயர்க்த நிலையிலும்‌, வைத்தப்‌ போற்றப்பெறும்‌ 
பெருமை தமிழ்மொழியில்‌ கம்சர்‌ இயற்றிய இராமா 
வதாரத்திற்கே உரியதாகும்‌. கம்பராமாயணம்‌ இலக்கிய 
மாச மகிழ்ந்து கற்கப்‌ பெறுவதோடு, பக்தி நாலாசவும்‌ 
பல. ராலும்‌ போற்றப்பெற்று வருகிற. தமிழம்‌ மொழி 
யிலே பயிற்சியுடையார்‌ என்று சொல்லிக்‌ கொள்பவர்ச 
ளெல்லாம்‌ கம்பராமாயணத்தை ஓரளவேனும்‌ பயின்றே 
யிருப்பர்‌. ஆயிரம்‌ ஆண்டுகளாகவாவது, அல்லது, சிலர்‌ 
கருதுகிறபடி, எழுநூற்றைம்பது ஆண்டுகளாகவாவ) 
இ தமிழ்‌ மக்களிடையே இலக்கியச்‌ சுவைகளும்‌ ஈலன்‌ 
களும்‌ கனிந்த கற்பகத்‌ தருவாக நின்று புலவோர்‌ 
வேண்டும்‌ பொருளெலாம்‌ ஈக்து, மக்கள்‌ உணர்ச்சியை 
இன்டுசாற்களால்‌ மேம்படச்‌ செய்து வருகின்ற. 

இத்தகைய புகழ்‌ வாய்ந்த இப்பேரிலக்கியத்தை, 
ஒவ்வொரு காலத்திலும்‌ தமிழ்நாட்டின்‌ ஒவ்வொரு 
பகுதியிலும்‌, ஒவ்வொரு வகையாகப்‌ புலவர்கள்‌ தம்‌ 


4 


திறத்திற்கேற்ப விரிததுக்‌ கூறிப்‌ பலவே௮ வசைப்பட்ட 
அறிவு வளர்ச்சியுடைய மக்களையும்‌ ம௫ழ்வித்‌து வந்திருக்‌ 
கிறார்கள்‌. கம்பராமாயணத்தை எந்தெந்த கோக்கத்‌ 
தோடு, எந்தெந்த வகையில்‌, புலவர்கள்‌ உரை செய்து 
விரிவுரை பரப்பியிருக்கின்றார்கள்‌ என்பதை ஆராய்க்து 
பார்ப்பதே ஒரு சிறந்த ஆ.ராய்ச்சியாக முடிதலும்‌ கூடும்‌. 
இர்சு நாற்றாண்டில்‌, இதவசை கம்ப.ராமாயண உசைகளும்‌ 
விரிவுரைகளும்‌ நிகழ்ந்து வந்திருப்பதை ஒருவாறு இம்‌ 
முகவுரையில்‌ நாம்‌ பார்ப்பதும்‌ பொருத்தமாகுமென்று 
கருதுகிறேன்‌. 

கம்பசாமாயணத்தின்‌ இனிமையை மக்களுக்கு 
விளக்கவேண்டுமென்று வந்த புலவர்கள, இகர்‌.நாற்றாண்‌ 
டின்‌ முற்பகுதிகளில்‌, சிற்‌ மார்களிலும்‌ பட்டினங்களிலும்‌ 
ஆண்டுக்கு ஒருமுறை பொது இடங்களில்‌ விரிவுரை 
செய்வது வழக்கமாக இருந்து வரத, இலக்கிய நயம்‌. 
கருதியும்‌, பக்தியிற்‌ படிந்தும்‌, பல மக்களும்‌ கூடி மிக 
அமைதியாக அமர்ந்து கேட்டு அனந்திப்பார்கள்‌. கம்ப 
ராமாயணப்‌ புலவர்களை க்‌ * கம்பராமாயணப்‌ பிரசங்கயொர்‌ 
என்றும்‌, * பாகவதர்‌” என்றும்‌ அழைப்பதுண்டு, அவர்‌ 
கள்‌ கம்பர்‌ புலமையை வெளிப்படுத்தக்‌ சையாண்ட 
முறைகளிலும்‌, சொல்லிய உரைகளிலும்‌, சல இக்காலத்‌ 
தில்‌ பலருக்கு ஈகை விளைவிக்கக்‌ கூடியவையாகவும்‌ இருக்‌ 
கும்‌. ஒவ்வொரு வகையையும்‌ சுருக்சமாகக்‌ மழ, 
குறிப்பிடுகிறேன்‌ , 

பிரசங்கயொர்‌, அயோத்தி மன்னன்‌ தசரதனுடைய 
௮. ரண்மனையை விவரிச்சுத்‌ தொடக்கி, அங்குள்ள தூண்‌ 
கள, சுவர்கள்‌, படிகள்‌ முதலியவற்றை முத்தாலானவை 
யென்றும்‌, பவழம்‌ பதுத்தவை யென்றும்‌, மணியிற்‌ 
குயின்‌ தவை. யென்றும்‌ : பலவாறு மனம்போனவ௱ 


5 


றெல்லாம்‌ அடுக்கி, *: பவழத்‌ தூண்களில்‌ ஆயிரம்‌, வயிரத்‌ 
தூண்களில்‌ ஆயிரம்‌ £ என்றெல்லாம்‌ குறைந்தது மூன்று 
மணி நேரமாவது ௮ந்த அ௮ரண்மனையைப்‌ .பற்றிக்‌ கூறி, 
கூறுதன்றபோது சொற்கள்‌ புறப்படுகின்ற வேகத்தா 
௮ம்‌, ஒலி வேற்றுமைகளாலும்‌ மக்களை மயங்கச்‌ செய்‌ 


வார்‌. மக்கள்‌ மயங்‌இயிருக்கின்‌ ற நிலையில்‌, 


தத்த னத்தன தானன தானன 
முத்த னத்தன முன்னன பின்னன 
இத்த னத்தன இராமன(து) இல்லமே !' 


என்ற ஒரு பாட்டையும்‌ பாடி, *இநர்த ஒரு பாட்டிலே 
யல்லலா சம்பகாட்டாழ்வார்‌ எல்லாவற்றையும்‌ அடக்கிக்‌ 
கூறியுள்ளார்‌ 1....இன்னும்‌ இந்தப்‌ பாட்டிற்கு உரை 
சொல்ல வேண்டுமானால்‌. ஒரு வருஷரும்‌ சொல்லலாம்‌ |? 
என்னு கூறி, “ஆஞ்சநேயர்‌ திருவடிகளே சரணம்‌ ? என்று 
முடிதீதுவிடுவார்‌. மச்களெல்லோரும்‌ வியந்து, “இந்த 
ஒரு வரியில்‌ இவ்வளவும்‌ அடங்கியிருப்பது பூர்வ புண்ணி 
யத்தாலல்லவா பாசவதருக்கு விளங்கயெது? நம்மால்‌ 
இதை அ௮ணுசவும்‌ முடியாது !' என்று அஞ்சு, *ஜய, ஜய 
ராம்‌ !* கூறிவிட்டுப்‌ பூசனைப்‌ பொருள்களை வாங்கிக்‌ 
கொண்டு தத்தம்‌ இல்லம்‌ சென்றுவிடுவார்கள்‌. 

இதற்கு ஒரு சிறிது மேற்படியாகப்‌ பிரசங்கம்‌. 
செய்ய வந்தவர்கள்‌, சம்பராமாயணப்‌ பாட்டைத்‌ தப்புக்‌ 
தவறுமாக நல்ல இசையோடு மட்டும்‌ பாடி, இராமாயண 
நிகழ்ச்சிகளில்‌ சிலவற்றை எடுத்து விரிவாகக்‌ கூறி 
முடித்துவிடுவார்கள்‌. இத்தகைய பிரசங்கங்களால்‌ இராமா 
பயணக்‌ சதை பருப்பொருளாக ஒருவாறு மக்களுக்கு 
விளங்க வந்தத. தங்கள்‌ பிரசங்கத்திற்கு இனிமை ஊட்ட 
வேண்டிப்‌ பிரசங்ககெள்‌ அருணாசலக்‌ கவிராயரின்‌ இராமா 


6 


யணக்‌ இர்த்தனைகளையும்‌, வேறு தனிப்பாடல்களையும்‌, 
 சம்பராமாயணம்‌ ” என்ற பெயரோடேயே பிரச்ஙடத்து 
வருவதும்‌ உண்டு. இத்தகைய பிரசங்கங்களாலேதான்‌ 
 விடங்கொண்ட்‌ மீனைப்‌ போலும்‌? என்பது போன்ற பல 
பாட்டுக்கள்‌ கம்பர்‌ ஆதரவுக்குள்ளாயின ! 

கல்லூரிசளிலும்‌ பள்ளிக்கூடங்களிலும்‌ கற்பிக்கப்‌ 
படும்‌ தமிழ்ப்‌ பாடங்களில்‌ கம்பராமாயணமும்‌ பாடமாக 
அமையவே, அரசாங்கத்‌ திட்டப்படிக்‌ கல்வி பயிலும்‌ 
மாணவர்கள்‌ கம்பராமாயணத்தைப்‌ படிக்கக்‌ தொடங்‌ 
இனர்‌. இக்த கிலையில்‌ நன்கு பதிப்பித்த பாட்டுக்களும்‌; 
௮ப்பாட்டுக்களைச்‌ தெளிவாகப்‌ பொருளளவிலும்‌ இலக்‌ 
கண அமைப்பிலும்‌ தெரிந்து கொள்ளக்கூடிய முறையில்‌ 
உரைகளும்‌ பரவுவனவாயின. கம்பர்‌ புலமையை 
உண்மையாகத்‌ தெரிந்து கொள்வதற்குமுன்‌ பாடல்‌ 
களின்‌ பொருளைச்‌ தெரிந்து கொள்வதற்கு இந்த கிலை 
பெரிதும்‌ உதவுவதாயிற்று, 


்‌ மற்றொரு கிலையில்‌, ஒரு தொடருக்குப்‌ பல 
பொருள்களை உள்ளடக்கிக்‌ கூறும்‌ சவிகளே இறந்தன 
என்னும்‌ கோக்கத்தோடு சில புலவர்கள்‌ கம்பருக்கு 
உரைகண்டு விரிவுரை செய்தார்கள்‌. இவர்கள்‌, பாடலின்‌ 
சில சொற்களை எடுத்துக்‌ கொண்டு, பலவாறு பிரித்த, 
தம்‌ மனத்திலுள்ள கருத்துக்களை யெல்லாம்‌ ௮ச்சொற்‌ 
களே தருவதாக உரைகண்டு விரிவுரை செய்து கம்பீருக்‌ 
குப்‌ புகழ்தேட ஆரம்பித்தார்கள்‌, இந்த நிலை கம்பரிடத்‌ 
தில்‌ ஒரு சிலரை ஈடுபடுத்திய. * எண்ணிலா அருந்தவத்‌ 
தோன்‌? என்ற சொற்றொடரை எடுத்துக்செட்ண்டு, 
அளவில்லாத அருமையான தவங்களைச்‌ செய்த விசுவா 
மித்திர முனிவன்‌ £? என்று முதலில்‌ சொல்வார்கள்‌. 
௮தன்‌ பிறகு ஒரு மறுப்பு எழுப்புவார்கள்‌. : ஏன்ன? 


7 


காட்டிலே தவம்‌” செய்கன்ற ஒரு தவ௫ூக்கு ௮ஞ்சியா 
ராடாஞ்ம்‌ மன்னன்‌ கேட்பது கொடுப்பது ?' என்று 
சொல்வார்கள்‌. அதன்‌ பிறகு, * கம்பர்‌ * சாமானியப்‌ 
புலவசா? பாருங்கள்‌, அந்தச்‌ சொல்லில்‌ ஒரு பொடி 
வைத்திருக்கிறார்‌ 1! அதுதான்‌ த௪ரதனை மயக்கியதற்குக்‌ 
காரணம்‌ ? என்னு கூறி, * “இதோ, இன்று என்‌ எதிரில்‌ 
தவசயாக வந்திருக்தெறெவன்‌ ஒரு காலத்தில்‌ என்‌ 
போன்றதோர்‌ மன்னனாக இருந்து, தான்‌ கேட்டதை 
ஒரு முனிவன்‌ கொடுக்கவில்லை யென்ற கோபத்‌ 
தினால்‌ அரசையும்‌ அறந்தூ, தவக்கோலம்‌ கொண்டு, 
கடுச்சவம்‌ இயற்றி, இன்று தபோதனர்‌ தலைவனாக 
விளங்குகின்றான்‌. கான்‌, ௮வன்‌ கேட்பதை மறுத்தால்‌ 
என்‌ செய்வானோ??? என்று :அஞ்சுகறான்‌ தசரதன்‌ 
என்பார்கள்‌. இவ்வளவும்‌ கம்பர்‌ கூறிவிட்டார்‌ என்று 
சொல்லி, * எண்ணில்‌-யோசித்துப்‌ பார்த்தால்‌; ஆ-காம 
தேனுவின்‌ பொருட்டு; வரும்‌ தவத்தோன்‌ - மேற்கொண்ட 
தவத்தையுடையான்‌ ' என உரை காண்பார்கள்‌. இந்த 
நிலையில்‌ உள்ள புலவர்கள்‌, * ஒரு தொடருக்கு எவவள 
வுச்‌ கெவ்வளவு வெவ்வேறு வகையான பொருள்களை 
உரையாக விரிக்கன்றோமோ ௮வ்வளவுக்கவவளவு புகழு 
முண்டு என்ற நம்பிக்கையில்‌ பிரசங்கம்‌ செய்ய ஆரம்‌ 
பித்‌ துவிட்டார்கள்‌. சுக்கிரீவனிடம்‌ விடை தெரிச்‌.துவர 
இஒக்குவனை அனுப்பியபோ௮ சாமன்‌ கூறிய, 
“நஞ்சம்‌ அன்னவ ரைநலிந்‌ தரல்‌,அது 
வஞ்சம்‌ அன்று,ம னுவழக்‌ காதலரீன்‌, ட்‌ 
_. அஞ்சி லம்பதில்‌ ஒன்றறி யாதவன்‌ 
நெஞ்சில்‌ நின்றுநி லாவநி றுத்துவாய்‌ !' 

என்ற பாட்டை எடுத்துக்கொண்டால்‌, * : அஞ்சில்‌ அம்ப 
தில்‌ ஒன்றறியாதவன்‌ ?? என்றால்‌, ௮ஞ்சிலும்‌ தெரியாத, 


8 


ஐம்பதிலும்‌ தெரியாத மூடனாகிய சுக்கிரீவன்‌ ? என்பார்‌ 
கள்‌. பிறகு; :* அஞ்சிலம்‌ பதிலொன்றறி”” என்று விரித்த, 
நாம்‌ அவன்‌ குரங்குப்‌ படைக்குப்‌ பயந்தோமில்லை ; 
அவனிடமிருக்து ஒரு பதில்‌ தெரிந்து வா [?? சன்று 
ராமன்‌ சொன்னான்‌” என்பார்கள்‌. ௮.தன்பிறகு, “ அப்படி 
எண்ணினானா சுக்கிரீவன்‌ 1? நம்முடைய சிறு அம்புக்கும்‌ 
பதில்‌ சொல்ல வல்லவனா? அம்‌-டசில்‌--அம்பு, அதில்‌ ஒன்று 
அறியாதவன்‌ ” என்று பிரிப்பார்கள்‌.  *ஜான௫ தனிமை 
யால்‌ மனம்‌ வருந்தி அழ; அவள்‌ அழூய கண்ணினின்று 
விழுன்ற கண்ணீர்த்‌ துளிசளைக்‌ கருதாத சல்கெஞ்ச 
னை. சுக்ரீவன்‌! என்று சொல்லி, மற்றொரு 
வகையாகப்‌ பாருங்கள்‌: சம்பர்‌ சாமானியப்‌ புலவ.ரா? 
ராமபிரான்‌ தான்‌ விரேதிகிருது என்றும, அர்‌. துமியின்‌ 
எலும்புக்‌ கூட்டைக்‌ காலால்‌ உதைத்து எறிந்தவன்‌ 
என்றும்‌ காட்டிக்கொள்ளவே அல்லவா சுவிஞர்‌ 
இவ்வாறு கூறினார்‌ !' என்பார்கள்‌.  அஞ்சிலம்பது* என்ற 
தொடருக்கு * அஞ்சுகூட்டிய ஐம்ப.த---ஐம்.ப.த்தைந்து * 
என்றும்‌, * அஞ்சு இல்லாத ஐம்பது--நாற்பத்தைந் த ” 
என்றும்‌ கணக்கிட்டு, அறுபது வருஒங்களை எண்ணி 
விரோதிகிருது என்றும்‌; துந்துமி என்றும்‌ பொருளைக்‌ 
சண்டு அவையோருக்குக்‌ கூறி, தாங்களும்‌ கைகொட்டிக்‌ 
கனைத்து, அ௮வையோமையும்‌ கைசகொட்டச்‌ செய்து, 
சம்பரின்‌ கவிச்‌ சிறப்பை வியந்து கழிமகிழ்வெய்‌ இக்‌ 


காலம்‌ போக்குவார்கள்‌. 


வேறொரு நிலையில்‌, £* கம்பரிடம்‌ தொனி அர்த்தம்‌ 
காண்னெறோம்‌” என்று சொல்லிச்‌ சில புலவர்கஷி சில 
பாடல்களை எடுத்துக்கொண்டு, கேர்பொருள்களைக்‌ கூறி 
முடித்து அதன்‌ பிறகு அந்தச்‌ சொற்களுக்கே வேறு 
பொருள்களைக்‌ கூறி, * கம்பர்‌ இவற்றையெல்லாம்‌உள்ள்‌ 


9 


உக்கியே கூறினார்‌ ? என்று சொல்லுவார்கள்‌, உதாரண 
மாக, £ பாகத்தில்‌ ஒ௫வன்‌ வைத்தான்‌...” என்ற பாட்டில்‌ 
முடிவில்‌ 4 எங்ஙனம்‌ வைத்து வாழ்தி?” னத சொற்றொட 
ருக்கு, * நீ எப்படி வைத்து வாழப்‌ போகிறாய்‌ 2?” என்‌ 
வபதினாலேயே, “எதையைப்‌ பெற்றால்‌ நீ வாழவே 
மாட்டாய்‌ !'? என்ற பொருள்‌ பிறக்துவிட்டது ? என்‌ 
பார்கள்‌.  *இந்திரன்‌ சசியை.... என்ற பாட்டில்‌, 
“அந்தரம்‌ பார்க்கில்‌ நன்மை அவர்க்கில்லை, உனக்கே ஐயா !” 
என்ற இறுதி அடிக்கு, முதலில்‌, * தேவர்களுக்கெல்லாம்‌ 
மேற்குறித்தபடி அவரவர்கள்‌ பெற்ற தேகியர்களால்‌ 
நன்மையில்லை -ஈன்மையெல்லாம்‌ உனக்கே! எனறு 
பொருள்‌ சொல்லி, உடனே மாற்றி, **: அந்தரம்‌ பார்க்கில்‌ 
நன்மை அவர்க்கு--மேலுலகத்தர்‌ ராகிய தேவர்களுக்கே 
நன்மை இல்லை உனக்கே, ஐயா 1--உனக்கு ஈன்மையே 
இல்லை!'?? என்று இசாவணனிடம்‌ சொன்ன தாகப்‌ 
பொருள்‌ காண்பார்கள்‌. 


இவற்றையெல்லாம்விட வேறொரு நிலையில்‌ கம்ப 
ருக்கு மிச உயர்க்ச புலமை நிலையை ஏற்படுத்தி விடுவதாக 
எண்ணிச்‌ இலல செய்யுட்களைக்‌ *கம்ப சூத்திரம்‌” 
ன்று பெயர்‌ கொடுத்து விரிவான பொருள்‌ கூறிவந்தார்‌ 
கள்‌. சுந்தர காண்டதீதில்‌, 
“* குறுமுனி குடித்த வேலை 
குப்புறும்‌ கொள்கைத்‌ தாதல்‌ 
வெறுவிது விசயம்‌ வைகும்‌ 
விலங்கல்‌-தேரள்‌ அலங்கல்‌ வீர ! 
ிறிதி(து)என்‌(று) இகழற்‌ பாலை 
அல்லை,நீ சேறி !'” என்று, 
உறுவலித்‌ துணைவர்‌ சொன்னார்‌; 
*  ஒருப்பட்டான்‌ பொருப்பை ஒப்பான்‌ £ 


10 


என்ற செய்யுளை எடுத்துக்கொண்டு, இது ஒரு கம்ப 
சூத்திரம்‌; இதில்‌ சுந்தர காண்டம்‌ முழுவதும்‌ “அடக்கி 
விட்டது ; ஆராய்ச்து பாருங்கள்‌ ! 66 குறுமுனி சிறிய 
யானைக்கன்று போன்றவனான ஸ்ரீராகவமூர்‌ த்தி :” இவ்வி 
டத்திலே “முனி? என்பது யானையைக்‌ குறிக்கும்‌ என்‌ 
பதை முனிக்குப்‌ பொருகளிறு நீரூட்டும்‌ பொன்னித்‌ துறைசை”” 
என்பதில்‌ “முனி? என்பது யானையைக்‌ குறித்ததல்லவா ? 
ஸ்ரீராம பிரானை யாள்யாகசச்‌ சொள்வஅ கம்பர்‌ மாபென்ப 
தைப்‌ “பாதகம்‌ அனையவன்‌'' என்பது போன்ற பிரயோகங்‌; 
களால்‌ கற்றோர்‌ அறிவர்‌. இதனாலே * குறுமுனி '? என்றால்‌ 
ஸ்ரீராமபிரான்‌ என்பது தெளிவாயிற்றல்லவா ? வேறு 
சொற்களால்‌ ஸ்ரீராமனைச்‌ குறிக்தாது “குறுமுனி” என்று 
சொல்வதில்‌ இக்தச்‌ சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற நயமும்‌ உண்டு. 
தென்னாடு ஆளா தபடி சாவணனணை அடித்துத்‌ துரத்தினவன்‌ 
குற௮ுமுனியே ஆனபடியால்‌, ௮ர்த ராவணன்‌ தென்னாடும்‌. 
ஆளாதபடி மாளச்‌ செய்வதற்கு அவதரித்த மூர்த்தி 
ஸ்ரீராமன்‌ ஆனபடியால்‌) குறுமுனி 2? என்று நயம்படக்‌. 
கூறினார்‌ என்பது அறிக. ராவணனை அகஸ்தியர்‌ துரத்தி 
யடி.த்தாரென்பது நாமாகக்‌ கூ௮ுவதல்ல. இரந்த வரலாறு 
சளெல்லால்‌ சங்கநூல்களிலே பரக்கக்‌ காணலாம்‌ ”' 
என்று தொடர்ந்து, பிறகும்‌ பினகண்டவாறு உரை 
விரிப்பார்கள்‌ : 
* சூடித்து - ஒரு பானத்தரல்‌ கீர்‌ முழுமையும்‌ குடிக்கச்‌ 
செய்து, ௮ வேலை - அந்தச்‌ சமுத்திரத்தை.  குப்புறும்‌ - 
தரண்டி வருவான்‌. கெரள்‌ - சீதையைக்‌ கொள்ளலாம்‌ என்ற. 
உனது மனோரதம்‌, கைத்து ஆதல்‌ - கைகூடுவதாகும்‌ எண்பது. 
வெறுவிது - வீணானதே. விசயம்‌ வைகும்‌ விலங்கல்‌ - பரமேச்‌ 
வரன்‌ எழுந்தருளியிருக்கப்பெற்ற ஸ்ரீ கைலாச பர்வதத்தரல்‌. 
தோள்‌ அலங்கல்‌ - தோள்‌ வருந்துதலையுற்ற. வீர- ௪, பொய்‌ 
வீரனான ராவணனே ! சிறிது இது- பிறருடைய தற்ரத்தை. 


11 


விரும்பும்‌ இது மிக்வும்‌ இகழத்‌ தக்கதாம்‌. என்று இகழத்‌ 
பாலை - சன்று இழித்துக்‌ கூறி ராவணனை இகழக்‌ கடவாய்‌. 
அல்லை- லோகமாதாவாகிய சீதாதேவியை. நீ சேறி .. நீ 
அடையக்‌ கடவாய்‌. என்னா - என்று. உறுவலித்‌ துணைவர்‌ 
சொன்னார்‌ - ஒத்த பராக்கிரமம்‌ உடையவர்களான துணைவர்‌ 
கள்‌ சொன்னார்கள்‌. பொருப்பை - இலம்கை மலையை. ஒருப்‌ 
பட்டான்‌ - ஒருங்கே எரித்தவனான அனுமன்‌. ஒப்பான்‌ - 
அதற்குச்‌ சம்மதிப்போன்‌ ஆனான்‌.” 


இவ்வானு பலவகையாகச்‌ சொற்களைப்‌ பிரித்துப்‌ 
பொருள்‌ அண்டு) சுந்தாகாண்டத்தின்‌ நிகழ்ச்சிகள்‌ 
அனைத்தையுமே இந்த ஒரு பாட்டிலிருக்து பல பல வகை 


யாக விரிவுரை செய்வார்கள்‌. 


இத்தகைய பலவேறுபட்ட விரிவுரை நிலைகளில்‌ 
எடுத்அக்காட்டாகச்‌ சிலவற்றை மேலே காட்டினேன்‌. 
இவ்விரிவுரைகளின்‌ ஏற்றத்தாழ்வுகள்‌ கேட்போர்‌ அறிவு 
நிலைக்கும்‌, . உணர்ச்சிகிலைக்கும்‌ தக்கவாறு தோன்றுவன 
வாகும்‌. எவ்வாளாயினும்‌ கம்பராமாயணத்தைப்‌ பலவேறு: 
இடங்களிலும்‌ பலவேறு காலங்களிலும்‌ பரவச்செய்து 
வந்த ஒரு நஈற்செயலுக்காவது காம்‌ இவர்களுத்கு நஈன்தி' 


பாராட்ட வேண்டியவர்‌ களே. 


சுந்தா சாண்டம்‌ ராமாயணத்திலேயே அழகு. 
பெறும்‌ காண்டம்‌ என்பதும்‌, படிப்பேரீர்‌ திருமகளின்‌ 
அ௮ருளைப்பெறச்‌ செய்யும்‌ ஆற்றல்‌ உடையது என்பதும்‌ 
நம்மவர்களில்‌ பலரும்‌ கொண்டுள்ளதொரு கொள்கை 
யாமும்‌. இக்காண்டத்துக்கு முன்‌ உரை கண்டவர்களில்‌ 
இருவாளர்கள்‌ புலவர்கள்‌ கோவிந்தப்‌ பிள்ளை அவர்‌ 
களையும்‌ வை. மு. கோபால இருஷ்ணமாசாரியார்‌, சே. 


இருஷீணமாசாரியார்‌, வை, மூ. ச௪டகோப-ராமாதுஜா 


12 


சாரியார்‌ ஆயெவர்களையும்‌ நாம்‌ ஈன றியுடன்‌ கினக்க 


'வேண்டும்‌. 


தமிழ்காட்டிலும்‌ தமிழ்‌ வழங்கும்‌ இடங்களிலும்‌ 
கம்ப ராமாயணத்தைத்‌ தெரியாதவர்கள்‌ ஒருவரும்‌ 
இல்லையென்று கூறத்‌ துணிவோமானால்‌, அதுபோலவே 
திருவாளர்‌ பி, ஸ்ரீ. யையும்‌ தெரியாதவர்கள்‌ ஒருவரும்‌ 
இல்லையென்று கூறிவிடலாம்‌. பொதுவாகத்‌ தமிழ்‌ இலக்கி 
யத்திற்கும்‌, சிறப்பாகக்‌ கம்பராமாயணத்திற்கும்‌ ௮வர்‌ 
'செய் தள்ள தொண்டுகள்‌ பல, * ஆனந்த விகடன்‌ 
மூலமாகக்‌ சம்பராமாயணத்தைப்‌ பலரும்‌ கற்று ஈநலமடை 
யச்‌ செய்வதற்குப்‌ பல ஆண்டுகட்கு முன்னரேயே, சொற்‌ 
பொழிவுகள்‌ மூலமாகவும்‌ வேறு சில தாள்கள்‌ மூலமாக 
வும்‌ கம்பராமாயணத்தில்‌ தமிழ்‌ மக்களுக்கு ஆர்வமும்‌ 
அறிவும்‌ பெருகிவரச்‌ செய்திருக்கிறார்‌. இவர்‌ "உரை 
எழுதிப்‌ பதிப்பித்திருக்கும்‌ முழை பேச்சு முறையை 
ஒட்டியதாகும்‌, இவர்‌ சொற்பொழிவாற்றும்போ.து 
அவையோர்க்கு ஏற்படும்‌ உணர்ச்சி இவவுரையைப்‌ படிக்‌ 
கும்போதும்‌ உண்டாக வேண்டும்‌ என்ற நோக்கத்தோடு 
எழுஇயிருப்பினும்‌, நேர்மூகமாகக்‌ கேட்டு ௮னுபலிக்கும்‌ 
அனுபவத்திற்கும்‌ இதற்கும்‌ வேறுபாடு இல்லாமல்‌ போக 
முடியவில்லை. இக்த வேறுபாடு எங்கும்‌ காணக்கூடியதே. 
ஆகலால்‌, இது ஒரு குறையன்று, இவரிடத்தில்‌ இக்‌ 
குறை குறைவாகவே இருக்கிறது என்பது மூழற்பால:தூ, 
ஏறக்குறைய இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர்‌ நம்‌ 
பி. ஸ்ரீ. தஞ்சைக்‌ கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தில்‌, * சீதை 
தனி மொழி” என்னும்‌ தலைப்பில்‌ இக்‌ நாலில்‌ காணப்பெறும்‌ 
பகுதியை விரித்துச்‌ சொற்பொழிவாற்றிய போ, 
அங்குக்‌ .கூடியிருந்த அன்பர்கள்‌ உள்ளமெல்லாம்‌ 
உணர்ச்சி மயமாகி மெய்ம்மறந்தார்கள்‌, அந்த கிமழ்ச்சி 


18 


யிலிருந்‌அ கம்பராமாயணச்‌ சொற்பொழிவில்‌ ஒரு புது 
யுகம்‌ பிறந்ததாகவே கான்‌ கருதுகிறேன்‌, 
செய்யுள்களுக்கு முன்னமேயே செய்யுள்கள்‌ எழுவ' 
தற்குக்‌ காரணமான நிலையைப்‌ படிப்பவர்கள்‌ உள்ள த்தில்‌ 
பதியும்படி தெளிவாசவும்‌ சுருக்கமாகவும்‌ கூறியிருப்பது, 
படிப்பவர்கள்‌ உள்ளத்தைச்‌ செய்யுள்களை ஏற்றுக்கொள்‌ 
ளும்‌ நிலைக்குச்‌ செம்மை செய்து வைக்கிறது. செம்மை. 
யான உள்ளத்தோடு செய்யுளைப்‌ படிக்கும்போது, 
செய்யுள்‌ - உணர்ச்சி ஒளி வீசும்‌ மணிபோலப்‌ பலபல 
உணர்ச்சி . அலை வீசும்‌ கதிர்களைப்‌ பரப்பி, செம்மை 
செய்க உள்ளமாகிய பசும்‌ பொன்னில்‌ பதிக்க பன்முக 
மணிகளாக அமர்ந்து அணிசெய்கன்றஅ. செய்யுள்‌ 
களைக்‌ தெரிந்துகொள்வதற்கு வேண்டிய அளவு 
உரையும்‌ கொடுத்திருப்பது ஒரளவு தமிழ்ப்பயின்‌ மோரும்‌ 
௮ஞ்சாமலும்‌ ஐயமில்லாமலும்‌ செய்யுள்களின்‌ பொருள்‌ 
களைத்‌ தெரிந்து கொள்வதற்கு உதவுகிற. இக்க: 
முறையில்‌ உரை எழுதுவதால்‌ செய்யுள்களெல்லாம்‌ 
படி.ப்பவர்களுடைய உடைமையாக மாறிவிடுகின்றன. 
இதுதான்‌ கல்வி உடைமை, இக்த உடைமை உள்ள த்தை 
ஈல்வழிப்படுத்தியும்‌, உணர்ச்சியைச்‌ செம்மையாக ஓங்கச்‌ 
செய்தும்‌, செயலைக்‌ தமக்கும்‌ பிறர்க்கும்‌ ஈலஞ்செய்யும்‌ 
வழியில்‌ ஊக்கியும்‌, கற்போருக்கும்‌, அவர்‌ வழியாகச்‌- 
சமூகத்துக்கும்‌ பேருதவி செய்வதாகும்‌, 
கம்பராமாயணத்தைப்‌ பக்தி நூலாகப்‌ படித்து ஈலம்‌ 
பெறும்‌ கொள்கையில்‌ ஈடுபடா தவர்களும்‌ இலக்கியமாகக்‌ 
கற்றுத்‌ பயனடைதற்கும்‌, கம்பரைப்‌ பல வழியில்‌ 
ஆராய்ச்சி :செய்து நலம்‌ அடையும்‌ விருப்பத்தைத்‌ 
தூண்டுகுற்கும்‌ இவ்வுரை பெரிதும்‌ உதவி செய்யுமென்ப 
இல்‌. ஐயமில்லை. இலக்கியம்‌ என்பது இன்பமாகமப்‌ 


14 


பொழுது போக்குவதற்கு மட்டில்‌ பயன்படுத்திச்கொள்வ 
தன்று : மக்களிடத்தில்‌ உயர்ந்த எண்ணங்களையும்‌ 
உணர்ச்சிகளையும்‌ உண்டாக்க, மக்கள்‌ வாழ்க்சையையே 
உயர்வடையச்‌ செய்யும்‌ ஆற்றலுடையது என்ற நிலையில்‌ 
கம்பராமாயணத்தைக்‌ கற்க முன்‌ வருவார்க்கு இவவுளை 
வழிகாட்டியும்‌ வழித்துணையுமாக இருந்து, கற்பவர்கள அ 
விருப்பத்துக்கும்‌ உழைப்புக்கும்‌ ஏற்ப, எண்ணிறந்த 
நன்மைகளைப்‌ பயக்கும்‌ என்பது என்‌ அணிபு. இவவுரை 
யின்‌ ஈலக்களை எடுத்துக்‌ காட்டவேண்டுமென்முல்‌, 
கற்கண்டு மலையிலும்‌ தேனருவியிலும்‌ சுவை காணும்‌ 
பகுதிகளைத்‌ தேறுவது போலாகும்‌. ஆதலின்‌, * கற்கண்டு 
மலையும்‌, தேனருவியும்‌ உங்கள்‌ கைவசமா௫விட்டன. 
அவரவர்கள்‌ அன்புக்கும்‌ ஆர்வத்துக்கும்‌ ஏற்றபடி சுவை 
கண்டு ஈலமடையுங்கள்‌' என்று கூறுவதே என்‌. முகவுரை 
யாகும்‌. 


இம்‌ மூகவுரை எழுதுவதற்குத்‌ தகுதியுடையவர்‌ 
பலர்‌ இருப்பவும்‌, அன்பு மேலீட்டால்‌ ௮ப்பெருமையை 
எனக்கு அளித்த பதிப்பாளர்‌ திருவாளர்‌ ப. ராமஸ்வாமி 
அவர்களுக்கு என்‌ நன்றியைச்‌ செலுத்தி, தமிழிலக்பெத்‌ 
இற்குப்‌ பல்வழியிலும்‌ பணி செய்து தம்‌ வாழ்க்கை 
யையே தமிழன்னைக்கு உரிமை செய்தா உழைக்கும்‌ ஈம்‌ 
அன்பர்‌ பி. ஸ்ரீ.க்கும்‌ நீடிய நல்வாழ்வு தந்‌ த, பல ரால்‌ 
களும்‌ ௮வர்‌ வழியாக வெளிவருவதற்கு அருள்‌ செய்யு 
மாறு தமிழன்னையின்‌ திருவடிகளை வணங்கி கிற்கின்‌ 
றேன்‌. 


கரந்தைத்‌ டர 8, கந்தசாமி 


சுங்கம்‌ 


செளந்தரிய மஹல்‌ 


உலக௰ன்‌ மிகப்‌ பழைய வீ.ர காவியத்தை உலகன்‌ 
மிகச்‌ இறர்த வீர சகாவியமாகச்‌ செய்துவிட்ட பெருமை 
தமிழின்‌ பெருமை: இத பலவேறு இலக்கியங்களையும்‌ 
ஒதி உணர்ந்த தமிழறிஞர்கள்‌ கருத்து. ஆனால்‌, இப்‌ 
பெருமையை உலகம்‌ ஒப்புக்கொள்ளும்‌ காலம்‌ சமீபத்‌ 
இல்‌ இல்லை என்று தோன்றுகிறது. தமிழ்‌ மக்களே ஒரு 
முகமாய்த்‌ தமிழுக்குரிய தனிப்‌ பெரும்‌ பதவியை இன்‌ 
னும்‌ ஒப்புக்‌ கொண்டதாய்த்‌ தெரியவில்லை. தமிழ்‌ 
நாட்டில்‌ கம்பன்‌ பிறங்ததும்‌, தமிழிலே பாடியதம்‌, 
சம்பூர்ண இராமனைக்‌ தமிழ்‌ ' நாட்டில்‌ அ௮வதரிக்கச்‌ 
செய்து, இமயம்‌ முதல்‌, குமரி வரையிலுள்ள இந்தியப்‌ 
பெருமக்களின்‌ உள்ளத்திலும்‌ உதிரத்திலும்‌ ஊறிப்‌ 
(போன இராம கதையைத்‌ தமிழ்ப்‌ பெருமக்களின்‌ பேரிதி 
காசமாக்கியதும்‌ ஆகிய இச்‌ செயல்களே, இப்பெருக்‌ 
கவிஞனின்‌ புகழுக்கு ஒருவாறு இடையூராக விட்டனவோ 
என்றுகூட ரான்‌ சல சமயங்களில்‌ கவலைப்பட்ட அண்டு, 
எனினும்‌, பல்லாயிரக்‌ கணக்கான தமிழ்ச்‌ சகோதரர்கள்‌ 
இன்௮ கம்பன்‌ கவிதையிலே மோஇூத்துக்‌ கடப்பது, இப்‌ 
பெருங்‌ கவிஞனையும்‌ தமிழ்‌ மொழியையும்‌ எதிர்நோக்க 
யிருக்கும்‌ உலகப்‌ புகழுக்கு ஒரு முற்குறியாகும்‌ என்றே 
ஈம்புகிறேன்‌. 


வால்மீகி ராமாயணம்‌ ஆங்கில மொழி பெயர்ப்பின்‌ 
மூலமாக உலகப்‌ பிரசித்தி பெற்றிருக்கறது. துளஷீ 
சாமாயணம்‌ ஆங்கில மொழியில்‌ பெயர்க்கப்‌ பெற்றதோடு, 
ருஷ்ய மொழியிலும்‌ வெளிவந்திருக்கிறஅு. கம்பனுக்கோ 
ஹிர்தி மொழி பெயர்ப்பும்‌ இல்லாததால்‌, வட இந்தியா 


16 


வும்‌ இக்த்‌ மேதாவிலாசத்தைச்‌ திறிஅம்‌ சண்டுகொள்ள 
இயலவில்லை, ஹிந்தியில்‌ மட்டுமல்ல, உலகப்‌ பெருமொழி 
யாகிய ஆங்லெத்திலும்‌ கம்பனைக்‌ காட்டத்‌ தமிழறிஞர்கள்‌ 
மூற்பட வேண்டும்‌. தக்க கவிப்‌ புலமையும்‌ கல்விப்‌ 
புலமையும்‌ வாய்ந்தவர்கள்‌ முக்கியமான காட்சிகளையா 
வது திறம்பட மொழிபெயர்த்து உதவும்போதுதான்‌ 
கவிதையுலகல்‌ இக்‌ தனிப்பெருஞ்‌ சிகரத்தை நாகரிக 
உலகம்‌ முழுதும்‌ ஒருவாறு சுண்டு களிப்புறக்‌ கூடும்‌. 


உலக மகாகவிகளின்‌ சிறு கூட்டத்திலே ஹோமர்‌, 
ஷேக்ஸ்பியர்‌, வால்மீகி முகலானவர்களுடன்‌ ஒருக்கு, 
வைத்து எண்ணும்‌ இறப்பு ஈம்‌ தமிழ்க்‌ கம்பனுக்கும்‌ 
உண்டென்பதைப்‌ பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆராய்ச்சி 
- அறிஞர்களான திரு. வ. வே, ஸு, ஜயர்‌, “திரு, 
கே. என்‌, இவராஜ பிள்ளை முதலானோர்‌ நன்குணர்ந்து 
கொண்டனர்‌. இவ்வுண்மையை நம்‌ தேசீய மகா சவி 
பாரதியாரும்‌ ஈன்றாக அறிந்திருந்தார்‌. தமிழ்‌ இலக்கிய 
சரித்திரத்தின்‌ அதிமுக்கிய நிகழ்ச்சியாகிய கம்ப ராமாயண 
௮. ரங்கேற்றம்‌ உலக இலக்கிய சரிதத்திலும்‌ ஒரு பெரு 
நிகழ்ச்சியொசக்‌ கருதத்‌ தக்கது என்பதை இந்காளிலும்‌ 
சில தமிழறிஞர்களும்‌ ரஹிகர்களும்‌ உணர்ச்து பிரசாரம்‌ 
செய்து வருகிருர்கள்‌. 


திருக்குறள்‌, இருவாசகம்‌, காலடியார்‌ முதலான சில 
தமிழ்‌ நூல்கள்‌ ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்க்கப்பெற்று, 
தமிழ்‌ நாகரிகத்திற்கும்‌ தமிழர்‌ பண்பாட்டுக்கும்‌ சான்‌ 
ரக இருக்கின்றன. புறகானூறு என்ற எங்க இலச்கியத்‌ 
திலிருந்து சில பாடல்களும்‌ பழந்‌ தமிழ்‌ நாகரிகத்தை 
ஒருவாற௮ு வெளி நாடுகளுக்கு அறிவிக்கும்‌ முதையில்‌ 
ஆங்கில பாஷையில்‌ ஆக்கப்‌ பெற்றிருக்கின்றன. ஆழ்வாரா, 


17 


நாயன்மரர்‌ பாடல்களில்‌ சிலவும்‌ ஆங்கில உடை. தரித்து 
இடைக்காலக்‌ கோயில்‌ நாகரிகத்திற்குச்‌ சான்றாக 
உலாவி வருகின்றன. எனினும்‌, இம்‌ முயற்சிகளெல்லாம்‌ 
உலக இலக்கிய சரிதத்திலே தமிழகத்திற்கு ஒரு கிச்சய 
மான ஸ்தானச்தை அளித்திருக்கன்றன என்று கருத 
முடியவில்லை. சங்கப்‌ புலவர்களைச்‌ சிற்றொளி ஈல்கும்‌ சிறு 
சிறு ஈட்சத்திரங்களாசகவும்‌, சிலப்பதிகாரத்தைத்‌ தமிழ்‌ 
இலக்கிய வானில்‌ ஒளிரும்‌ ஒரு பெரு ஈட்சத்திரமாகவும்‌, 
ஆழ்வார்‌ நாயன்மார்களை அருளொடு மிளிரும்‌ இன்‌ 
னொளிகளாகவும்‌, சேக்கிழாரை விடி வெள்ளியாசவும்‌, 
திருவள்ளுவரைப்‌ பூர்ண சந்திரனாகவும்‌ உவமிக்கும்‌ 
அதிஞர்‌ ௪. வையாபுரிப்‌ பிள்ளை, கம்பனைத்‌ தன்‌ பேரொளி 
வெள்ளத்தால்‌ விண்ணையும்‌ மண்ணையும்‌ ஜோதிமய 
மாக்கும்‌ கவிருல பரஸ்கரள்‌ என்று வருணிச்திருக்கறார்‌ : 
இக்‌ கவிகுல பாஸ்கரனது பேரொஷி-ஆங்கல வாயிலாகக்‌ 
கலையுலகில்‌ ஒருவாறு வீசும்போது தான்‌ நமது காகரிகத்‌ 
தின்‌ மாட்சியும்‌ சிறக்தபண்பாடும்‌ உலகக்‌ கலைஞர்களுக்கு 
உள்ளவாறு ஓரளவாவது புலனாகும்‌ என்று தோன்று 
இறது, 


இத்தசைய தனிப்‌ பெருஞ்‌ இறப்பு வாய்ந்த கம்ப 
சாமாயணத்தைத்‌ தமிழர்களின்‌ காவியக்‌ கோயில்‌ என்று 
கருதலாம்‌. இக்‌ கோயிலுக்கு முன்‌ வாயிற்‌ பூஞ்சோலை 
யாக அமைந்திருப்பது பால காண்டம்‌. கட்டடம்‌ ஆரம்ப 
மாவது அயோத்தியா காண்டத்திலே. இக்‌ காண்டமும்‌, 
ஆரணிய காண்டம்‌, கிஷ்கிக்தா காண்டம்‌, சுந்தர 
காண்டம்‌ ஆெவைகளும்‌ இக்கோயிலின்‌ கான்கு மாடங்‌ 
கள்‌. இம்மாடங்களுக்கெல்லாம்‌ ஒரு கோபுரமாக ௮மை 
வது யுத்த காண்டம்‌, சுந்தர காண்டத்தை இக்கோயி 
வின * செளந்தரிய மஹ்ல்‌” என்று சொல்லலாம்‌, 

3 


18 


இக்‌ காண்டத்திற்கு இப்‌ பெயர்‌ வந்த காரணம்‌ 
குறித்து அபிப்பிராய பேதங்கள்‌ உண்டு, அயோத்தியில்‌ 
நிகழ்ந்த நிகழ்ச்சிகளைப்‌ பால சாண்டத்திலும்‌, ௮யோத்‌ 
தியா காண்டத்தின்‌ முற்பகுதியிலும்‌ காணலாம்‌. இலங்‌ 
கையில்‌ நடந்த பெரு கிகழ்ச்சகளைச்‌ சுந்தர காண்டத்‌ 
திலும்‌ யுத்த காண்டத்திலும்‌ காண்டுறோம்‌. காட்டில்‌ 
நிசழ்ந்கவை ஆரணிய காண்டம்‌; கிஷ்கிந்தை நிகழ்ச்சி 
கள்‌ இஷ்டிந்தா காண்டம்‌. காவிய காயசனது இளமைப்‌ 
பருவத்தைக்‌ குறிப்பகால்‌ பால காண்டமென்று மூத 
லாவ௫ காண்டமும்‌, யுத்தப்‌ பெரு கிகழ்ச்செளைக்‌ குறிப்‌ 
பிடுவதால்‌ யுத்த காண்டமென்று இறுதிக்காண்டமுூம்‌ 
பெயர்‌ பெற்றிருக்கின்றன. அயோத்தியில்‌ ஈடந்த மந்தி 
சாலோசனை, சதியாலோசனை களின்‌ பயனாக இராமன்‌ 
நகர்‌ நீள்சி ஆாரணியம்‌ செல்லும்‌. பகுதியை அயோத்தியா 
காண்டமென்று குறிப்பிட்டு, ஆரணியத்திலும்‌ இஷ்க்‌ 
தையிலும்‌ ஈடந்த காரியங்களை வெளியிடும்‌ காகியப்‌ 
பகுதிகளுக்கு முறையே ஆரணிய காண்டமென்றும்‌ கிஷ்‌ 
இர்தா காண்டமென்றும்‌ பெயரிட்டிருப்பது போல்‌, 
சுந்தா சாண்டத்திற்கு லங்கா காண்டமென்று ஏன்‌ 
பெயரிட்டிருக்கலாகாது 8 


சுந்தரன்‌ என்ற ஒரு பெயர்‌ அனுமனுக்கு உண்‌ 
டென்று கூறி அவனுடைய மகிமையை விளக்குகிறது 
சுந்தா காண்டம்‌ என்று கருதுவோருண்டு. அனால்‌, 
சுந்தா காண்டத்தினாலேயே அனுமனுக்குச்‌ சுந்தரன்‌ 
என்ற பெயரும்‌ பிற்காலத்தில்‌ ஏற்பட்டிருக்கலாமல்லவா? 
வேறு சிலர்‌ இராமனுடைய ரூப செளந்தரியரந்தைச்‌ 
சிதைக்கு ௮னுமன்‌ எடுத்துக்‌ கூறுவதால்‌ இச்சாண்டத்‌ 
திற்கு இப்பெயர்‌ ஏற்பட்டிருக்கலாமென்று கருதுவர்‌. 
இன்னும்‌ சிலர்‌ கதை யழகு, கவிதை யழகு குறி 


19 


இப்பெயர்‌ வர்‌. ததாகவும்‌ விவகரிப்பர்‌, இந்த “ஊகங்க 
ளெல்லாம்‌ பொருத்தமானவை அல்ல என்றே தோன்று 
கிறது. 

இனி, சுந்தரியான சதையின்‌ செளந்தரியத்தை இச்‌ 
காண்டம்‌ நன்கு வெளியிடுகிறது என்று கருதலாமா? 
ஆனால்‌, சீதையின்‌ உருவ அழகை இக்காண்டம்‌ 
வற்புற௮ுத்தவில்லை என்பது திண்ணம்‌. *நலன்‌ அற 
உணங்கிய நங்கை: என்றும்‌, *ஓவியம்‌ புகை உண்டதேே 
ஒக்சன்ற உருவாள்‌ £ என்றும்‌ இக்‌ காண்டத்திலே 
வருணிக்கப்‌ பெறுகிறாள்‌ சகை. ஆகவே, அரக்கர்‌ 
பேரூரில்‌, சோக வனச்‌ சிறையிலே, குண செளந்தரி 
யத்தில்‌ முற்றும்‌ மறைந்த போயிற்று ரூப செளந்தரியம்‌ 
என்றுகான்‌ சொல்லவேண்டும்‌. ”* 

இத்தகைய குண, செளக்தரியத்தின்‌ விதையை 
முதன்‌ முதல்‌ மிதிலையில்‌ காண்கிறோம்‌. * சதகோடி மின்‌ 
சேவிப்ப மின்னர சென்னும்படி நின்றாள்‌ 11 என்று 
வருணிக்கப்பெற்ற சன்னிகா சத்தினத்திற்கும்‌ குண 
செளந்தரியம்‌ உயிர்கிலையாக இருந்தது. அனால்‌, அப்‌ 
போது உருவ ௮ழகிலே மறைந்திருந்தது குண அழகு, 
மிதிலைச்‌ செல்வி அயோத்திச்‌ செல்வியாகி இல்லறம்‌ 
நடத்தி வரும்போது குண அழகு உருவ அழகையும்‌ 
மிஞ்சிவிடுகிற ௮. 

 மண்ணினும்‌ நல்லள்‌ ; 
மலர்மகள்‌, கலைமகள்‌, 
கலைஊர்‌ 
பெண்ணினும்‌ நல்லள்‌ 
_ பெரும்புகழ்ச்‌ சனகி ' 

என்று வசிஷ்ட முனிவர்‌ கூறுவதிலிருந்து அயோத்திச்‌ 
,இசல்வீபின்‌ குண செளந்தரியம்‌,ரூப செளந்தரியத்தினும்‌ 


20 


மும்மடங்கு பொலிந்தது என்பது குறிப்பு. அயோத்திச்‌ 
செல்வி காடுறை செல்லியாகி இராமனுடைய கஷ்ட 
களைப்‌ ப௫ர்ர்துகொண்டபோது குண செளந்தரியம்‌ 
காட்டுக்‌ சயேபோல்‌ ஜொலிப்பதைக்‌ காண்கிமோம்‌. 
காடுறை செல்வி சிறை புகுக்த செல்வியானதும்‌, ரூப 
செளந்தரியம்‌ தேய்ந்து குண செளந்தரியத்திலே 
மறைந்து போகிறது. கற்பினுக்கு அணியைக்‌ கண்டு 
வந்த செய்தியை இராமனிடம்‌ தெரிவிக்கும்‌ ௮னுமன்‌, 
:ஈற்சையைக்‌ கண்டேன்‌ அல்லேன்‌ ! நங்கையின்‌ குண 


அழகையே சண்ணுற்றேன்‌ ! என்று கூறுகிரான்‌. 


சதையின்‌ குண செளக்தரியத்தை லட்சிய இகரமாக 
வெளியிடுகறஅ கம்பனது சர்‌ தரகாண்டம்‌. சிறையிருக்த 
வள்‌ ஏற்றம்‌ கூறுவது இராமாயணம்‌ என்று கூறுவதும்‌ 
கம்பன்‌ கருத்தை ௮ரண்‌ செய்வதாகும்‌. இத்தகைய 
குண செளதந்தரியகச்தை எடுத்தூக்‌ காட்டுவதுதான்‌, இக்‌ 
காண்டத்திலே ஈன்கு வெளிப்படும்‌ ௮னுமனது வீ.ர 
செளந்தரியமும்‌. *சோசத்தாள்‌ ஆய நங்கை £ என்று 
அனுமனால்‌ வருணிக்கப்பெறும்‌ சிறையிருந்த செல்வி 
யைச்‌ இத்தரிக்க, அரக்கர்‌ பேளூராகிய போக சூமியும்‌ 
ஒரு பகைப்புலம்‌ ஆகற. இக்ககரிலே, 


 வானவரே முதலோரை 
வினவுவனேல்‌, வல்‌அரக்கன்‌ 

தான்‌ ஒருவன்‌ உளை, 
உரைசெய்யும்‌ தருக்கிலீரால்‌ ்‌ 


என்று அனுமன்‌ எண்ணுகிறபடி, தேவர்கள்‌ தருக்கு? 
அல்லது சுயமரியாதை ௮ற்ற அடிமைகளாக இருக்இருர்‌ 
கள்‌. ௮ரக்கரோ அதிகச்‌ செருக்கால்‌ அழிகின்‌ ராக்‌. 


21 


இிறைபுகுர்த செல்வியிடர்தான்‌ உண்மையான சுயமரியா 
தையை அனுமன்‌ காண்கிறான்‌ : 
“தருக்‌(க)உயர்‌ சிறையுற்(று) அன்ன 
தகைமையள்‌ தமியள்‌ அம்மா!” 
சதையின்‌ இத்தகைய குண அழகைத்‌ தூக்கிக்‌ காட்டுகன்‌ 
றன அரக்கர்‌ சிலையும்‌ ௮மார்‌ நிலையும்‌ ! 


சதையை முதன்முதல்‌ சண்ணுற்றதுமே அனுமன்‌, 
: நங்கையர்‌ மனத்‌ தவத்திற்கு முனிவர்களின்‌ கடுக் தவமும்‌ 
ஈடாகாது !' என்று பூரித்துப்‌ போகிறான்‌. 

தனிமையும்‌ பெண்மையும்‌ 
தவமும்‌ இன்ன்தே ! 
வனிதையர்க்‌ காகநல்‌ 
அறத்தின்‌ மாண்பெலாம்‌ 1 

என்ற சீதையின்‌ குண செளந்தரியத்தைப்‌ பெண்குலத்‌ 
இன்‌ வெற்றியாக மஇக்கிறான்‌. இராமன்‌ முன்பும்‌ இதே 
தோரணையில்‌ பேசி முடிக்கிறான்‌, 

இச்த வெற்றியை இராமனஅ வெற்றிக்குப்‌ பெரு 
காரணமாகக்‌ குறிப்பிடுகிறது கம்பனது சுந்தர காண்டம்‌. 
இதன்‌ இறுதிப்‌ படலம்‌ இக்‌ காண்டத்திற்கே வெற்றி- 
ஒரு செளந்தரிய சிகரம்‌. 

கம்பன்‌ என்ற தமிழ்க்‌ சோயிலின்‌ செளந்தரிய 
மஹலைக்‌ சுண்டு களித்து, உயர்ந்த லட்சியங்களையும்‌, 
வாழ்க்கை- உண்மைகளையும்‌, சிறந்த பண்பாட்டையும்‌ 
ஒப்பஜ்ற சவி வாயிலாக மனோபாவத்திலே விதைத்துக்‌ 
கொள்வதற்கு எனது இச்சிறு முயற்சி ஒரு வழிகாட்டி 
யாக உதவுமானால்‌, அதனை கான்‌ பெரும்‌ பாக்கயெமாகக்‌ 
ருது வன்‌, 


24 


என்னிடம்‌ ௮ளவற்ற அன்புகொண்டு, எனது அற்பா 
இலக்கியப்‌ பணியையும்‌ பெரிதாக மதித்து, இச்மாலுக்கு 
அருமையான முகவுரை எழுதியுதவிய தமிழநிஞரும்‌,. 
இறந்த சஹிகரும்‌, கரந்தைத்‌ தமிழ்ச்சங்க ௮மைச்சரு. 
மாயெ ௮ன்பர்‌ இருவாளர்‌ ௩. கந்தசாமிப்‌ பிள்ளை அவர்‌ 
களுக்கு என்‌ உளம்‌ நிறைந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. 


பி. ஸ்ரீ. 


ஐஐ ஐஐ மவ 


பொருளும்‌ பக்கமும்‌ 


கடல்‌ தாவும்‌ ௮னுமன்‌ 

மூன்று இடையூறுகள்‌ 
பொருள்‌, அதிகாரம்‌, போகம்‌ 
இருளிலும்‌ கிலவிலும்‌ 

ஐயோ லங்கிணி ! 

நக. சஞ்சாமம்‌ 

இலங்கையில்‌ ஈடுகிசி 
சிறையிருந்த செல்வி 

திரிஜடை கனவு 

சோலையில்‌ தோன்றிய அரக்கன்‌ 
சதையின்‌ வீரத்‌ தமிழ்‌ 
கொஞ்சமோ அன்பவெள்ளம்‌ | 
எதை தனிமொழி? 
கணையாழி கொடுத்தல்‌ 4 
இன்னும்‌ ௮வகம்பிக்கையா (க 
சூடாமணி கொடுத்தல்‌ 
௮னுமனின்‌ உத்ஸாக வெறி 
அழிக்தது கங்கரசேனை 
அடிமைச்‌ கூத்தும்‌ அழிந்த செருக்கும்‌ 
்‌ தேவரும்‌ ௮ழுதனர்‌ |” 
இக்‌இரஜித்தின்‌ வெற்றி 
என்ன தடபுடல்‌ ! என்ன தர்பார்‌ !? 
 ரரட்சஸா, பயப்படாதே!? 
தன்வினை தன்னைச்‌ சுடும்‌ ! 
லங்கா தகனம்‌ 

விடை பெறுதல்‌ 

தூது மீண்டது 

செளந்தரிய சிகரம்‌ 


420 


கடல்‌ தாவும்‌ அனுமன்‌ 


கடல்‌ கடப்பதாக உடன்பட்டு அனுமன்‌ 
மகேச்திரமலையில்‌ பேருருவம்‌ கொண்டு நிற்கிறான்‌. 
ஆனல்‌, தாவிப்போவதற்கு மூன்னமே ராட்சஸ 
ராஜதானி கண்முன்‌ ஓடிவருகிறது. என்ன 
மாயம்‌! எங்கேயோ உயரத்திலிருந்து அ௮க்ககரம்‌' 
ஏன்‌ இப்படி இவ்வளவு அவசரமாக இறவங்்‌இ 
வரவேண்டும்‌ ? 


லஙகாபுரியின்‌ பேரழகு, போகம்‌, செல்வச்‌ 
சறட்பு முதலியவற்றைக்‌ குறித்து எவ்வளவேர 
விசாரித்துத்‌ தெரிந்து கொண்டிருக்கிறான்‌. ஆனால்‌, 
இவ்வளவு சுலபமாக அதைக்‌ கண்டுபிடித்துவிட 
லாம்‌ என்ன இவன்‌ எதிர்பாரர்‌ஃகவில்லை. 

சு. குர, 


சுந்தா காண்டம்‌ 


உண்மையில்‌, அனுமனுக்கு அருசே :தோன்‌ 
இய பொன்னாடு அரக்கர்‌ விக்கும்‌ இலங்கை 
யன்று. இவன்‌ ஓங்கி வளர்ர்துகொண்டிருக்‌ 
இரான்‌, மகேந்திர மலைமீது கின்றுகொண்டே. 
வளர்ந்துவரும்‌ வேகத்தில்‌, அதி காரத்திலே 
வானத்திலுள்ள தேவலோகமே இவனை நெருங்க 
விடுகிறது. 


: இதுதான்‌ இலங்கையோ?' என்னு பிரமிக்‌ 
இரான்‌. பிரமிப்பு வெகு விரைவில்‌ சந்தேக 
மா௫றது. விரைவாகவே ஐயம்‌ தீர்ந்து, இது 
இலங்கை அன், சொர்க்க லோகந்தான்‌ ' என்னு 


மூடிவு கட்டுகிறான்‌ : 


ஆண்தகை, ஆண்‌ (டு) அவ்‌ 
வாஜேர்‌ துறக்கநா(டு) 
அருகில்‌ கண்டான்‌; 
ஈண்‌(டு)இது தான்கொல்‌ 
வேலை இலங்கை?” என்‌(று) 
ஐயம்‌ எய்தா, ( 
ேண்டரு விண்ணா(டு) 
என்னும்‌ மெய்ம்மைகண்‌(டு), 
உள்ளம்‌ மீட்டான்‌, 
்‌ காண்தகு தோகை 
உம்பர்‌ இல்‌ * எனக்‌ 
கருத்துள்‌ கொண்டான்‌. 


்‌ 
| ஆண்தகை - ஆண்மைக்‌ குணமுள்ள அனுமன்‌. 
ஆண்டு - அங்கே; அப்போது, வாஜேோர்‌ - வானத்தில்‌ 


[2] 


கடல்‌ தாவும்‌ அனுமன்‌ 


விக்கும்‌ தேவா. துறக்கம்‌ - சொர்க்கம்‌, ஈண்டு "இங்கே; 
இப்போது, தான்ேகொல்‌ - தானோ. வேலை - கடல்‌. எய்தா - 
எய்தி; அடைந்த. வேண்டு ௮ - வேண்டுதல்‌ இன்மை 
ஆன்ற; விருப்பமே இல்லாமல்‌ போகக்‌ கூடிய, வீண்‌ 
நாடு - தேவலோகம்‌. மீட்டான்‌ - மீட்டுக்‌ கொண்டான்‌. 
காண்தகு - காணத்‌ தக்க, தோகை - மயில்போலும்‌ 
சாயலையுடைய எதை, உம்பர்‌ - மேல்‌ உலகத்தில்‌. இல்‌ - 


இல்லை.] 


ராம தூதனாகப்‌ போகும்‌ அனுமனை - ஆண்‌ 
தகை? என்று எடுத்த எடுப்பில்‌-- சுந்தர காண்டத 
இன்‌ முதல்‌ பாட்டின்‌ முதல்‌ பதத்திலேயே-- குறிப்‌ 
பிடுவது எவ்ஷாவு பொருத்தமானது! ஆண்‌ 
தகையே தாூதனாகப்‌ போனால்தான்‌ உண்மையான 
வெற்றி இடைக்கும்‌, காரியசித்தி ஏற்படும்‌ என்பது 
குறிப்பு.  இக்குறிப்பை உணர்ந்தே புகழேக்தப்‌ 
புலவர்‌ தமது நளவெண்பாவின்‌ முதல்‌ பாட்டிலும்‌ 
* ஆண்தகையே ஜாூதுவனாப்ச்‌ சென்று ' எனக்‌ 
கண்ணன்‌ பாண்டவருக்குதி தூதுபோனதைக்‌ 


குறிப்பிடுகிறார்‌. 


இந்த ராம தூதனுடைய பேராண்மையாகிய 
வீர செளந்தரியம்கானே இக்தச்‌ சுந்தர காண்டத 
இல்‌ சதையின்‌ சுண செளந்தரியத்தைத்‌ தாகக்‌ , 
காட்டுகிறது! ஆம்‌, ! ஆண்தகை ? கண்டம்‌ முழு 
மைக்கும்‌ ஒரு ஜீவகா தம்‌. 

: ஆண்டு' என்ற அடுத்த சொல்‌, அந்த மகேந்‌ 
இர மலையிலிருச்தே அனுமன்‌ சொர்க்க லோகத்‌ 
தைக்‌ கண்டுகொண்டான்‌ என்பதை வற்புறுத்து 
இறது. அந்தச்‌ சொர்க்கம்‌ எவ்வளவோ நெடுக 


பதி 


சுந்தர சாண்டம்‌ 


காரத்தில்‌ இ ருக்கிறது என்பதை : ்‌ அவ்வானோர்‌ 
துறக்க ட என்ற சொற்றொடர்‌ எவ்வளவு 
சுலபமாக உணார்த்தி விடுகிறது! *௮' என்ற 
சட்டு, வானோர்‌ என்னு நீளமாக உச்சரிக்கும்‌ 
அச்சொல்‌, இவற்றுக்கும்‌ மேலாகத்‌ ₹துறக்கம்‌ * 
என்ற சொல்‌--இத்தனையும்‌ அந்த அதிதாரத்தை 
உய்தீதுணர வைக்கின்றன. (உடம்பைத்‌ துறந்து 
அடையக்கூடியது துறக்கம்‌.) 


அத்தகைய தொலைதாரம்‌, “ஈண்டு, இது” 
என்று செல்லும்படி கையால்‌ எட்டி. எடுக்கக்‌ 
கூடிய ஏதோ ஓர்‌ அலமாரித்‌ தட்டிலிருந்து எடும்‌ 
பதுபோல்‌ பொருள்களை எடுத்துக்கொள்ளலாம்‌ 
என்று தோன்றும்படி இவ்வளவு அப்பள 
விடுகிறது. 


டக 


அனுமன்‌ எவ்வளவோ தகெெளிவாகத்தாண்‌ 
லட்சியத்தை உள்ளத்தில்‌ பதியவைத்துக்கொண்டி. 
ரும்சான்‌. இலங்கையைச்‌ கடல்சூழ்‌ இலங்கை 
(: வேலை இலங்கை) என்றே கருதியிருந்தான்‌. 
ஆனால்‌ தேவலோகம்‌ என்ற (போக பூமியிலும்‌ 
கடலும்‌ தீவும்‌ இருக்கக்‌ கூடுமல்லவா ? இவ்வுலகின்‌ 
அதிசயமான பிரதிபிம்பம்தானே அவ்வுலகம்‌ ? 


இந்கிலையில்‌ அனுமனுக்குச்‌ சந்தேதகம்‌. 
தெளிந்ததுதான்‌ எப்படி? சொர்க்கக்தைப்போல்‌ 
இலங்கையும்‌ போக பூமிதான்‌ ! ஆனால்‌, சொர்க்கத்‌ 
இலே வேறோர்‌ இன்பம்‌ வேண்டுமே என்று விரும்‌ 
புவதற்கு வழி யில்லாதபடி, அமைத்திருக்கின்‌ றன 
வாம்‌ இன்பங்கள்‌. மனத்திலே கூறை ஏற்பட்டால்‌ 
அல்லவா அதை கிறை செய்யவேண்டும்‌ என்னும்‌. 


| *] 


கடல்‌ தாவும்‌ ௮ணுமன்‌ 


விருப்பமும்‌ ஏற்படும்‌? ௮க்த விண்ணாட்டின்‌ வசீகர 
சக்தியால்‌ விருப்பம்‌ இல்லாமலே போய்விடுகிறது. 
அனுமனுடைய மன நிலையும்‌ அத்தகைய நிலையை 
அடையப்‌ பார்க்கிறது. ஆகவே, அந்தச்‌ சொர்க்க 
நாட்டை : வேண்டரு விண்ணாடு' என்று குண்டு 
கொள்‌ ூருன்‌. 


அக்த மெய்ம்மை கண்டு, அத்த அபாயத்தை 
யும்‌ கண்டுகொள்கிறான்‌ அனுமன்‌. சிதையைத 
தேடுவதா௫ய ராம காரியம்‌ என்ற விருப்பத்தையும்‌ 
இழக்து விடுவகசா? அனுமன்‌ விண்ணாட்டின்‌ 
போக லூரியை உதறித்‌ தள்ளிவிடுகிறான்‌. பள்ள 
மடையில்‌ பாயும்‌ வெள்ளமென உளளம்‌ பாய்ந்து 
போகிறது போகத்தை கோக்கு, இந்திரிய ஜயம்‌ 
பெற்ற அனுமனது உள்ளம்கூடப்‌ பளிச்சென்று 
பாய்ந்து செல்லப்‌ பா£ர்த்ததாம்‌. ஆனால்‌ ஆண்தகை 
அதை முயன்று பிடித்து மீட்டுக்கொள்கிறான்‌. 

(சீதை அங்கே இருக்கமுடியாது. ஆதலால்‌, 
உள்ளமே! அங்கு நீபோகவேண்டாம்‌,” ஏன்று நய 
மாகக்‌ கட்டளை யிடுகிறான்‌. என்ன இத்த சக்தி! 
லட்சியம்‌ மனக்கண்முன்‌ நிற்பதால்‌, முதல்முதல்‌ 
மயங்யெ போதிலும்‌, முடிவில்‌ தெளிவடைவருன்‌. 

: காணக்‌ தக்க லட்சியம்‌ மேலே விண்ணுலகில்‌ 
இல்லை; கீழே மண்ணுலகில்தான்‌ இருக்கிற,” 
என்று தெளிந்ததும்‌, அனுமனுடைய கண்ணும்‌ 
மனமும்‌ தாழ்ந்து தெற்கு மாகடலை நோக்குகின்‌ 
றன. உடனே கட்டுக்காவல்‌ அமைந்த இலங்கை 
மாநகரம்‌ தோன்றுகிறது. வட்டமான மதிலும்‌, 
பெரீன்டம௰மான கோட்டை கொத்தளங்களும்‌ 
பச்சைப்‌ பசஞ்சோலைகளின்‌ நடுவே கம்பீரமாய்க்‌ 


ட] 


சுந்தர காண்டம்‌ 


காண்டே்றன. வெற்றிக்கொடி பறக்கும்‌, ஆசரர 
வாசலின்‌ வழியாக மாடவீதிகளும்‌ பிறவும்‌ தெரி 
கின்றன. வீதிகளின்‌ இரு புறத்திலும்‌ இரத்தின 
க௫சிதமான மாஸிகைகள்‌, பொன்மயமான வீடுகள்‌, 
முத்துச்சள்‌ இமைக்கப்பெற்று வெண்ணிறமாக 
விளங்கும்‌ உபரிகைகள்‌, 


இவற்றையெல்லாம்‌ கண்ட அனுமன்‌ சந 
தோ மிகுதியால்‌ தோள்கொட்டி ஆரவாரம்‌ செய்‌ 
இரான்‌, ஆகாயமும்‌ இக்குகளும்‌ குலுங்கும்படி. : 
கண்டனன்‌, இலங்கை 
மூதூர்க்‌ கடிபொழில்‌, 
கனக நாஞ்சில்‌ 
மண்ட்ல மதிலும்‌, 
கொற்ற வாயிலும்‌, 
மணியில்‌ செய்த 
வெண்தளக்‌ கனக 
மாட்‌ ஸீதியும்‌, 
பிறவும்‌ எல்லாம்‌ £ 
அண்ட்ழும்‌ திசைகள்‌ 
எட்டும்‌ குலுங்கத்தோள்‌ 
கொட்டி ஆர்த்தான்‌. 


[மூதூர்‌ - முது ஊர்‌, பழமையான நகாரம்‌, கடி. - 
காவல்‌, பொழில்‌ - சோலை. கனக நாஞ்சில்‌ - பொன்‌ மய 
மான மதிலுறுப்பு, மண்டலம்‌ - வட்டம்‌, கொற்ற 
வாயில்‌ - ஆசா... வாசல்‌, தளம்‌ - உபரிகை. ஆர்த்தான்‌ - 
ஆரவாஈஞ்‌ செய்தான்‌. ] 


0 


சடல்‌ தாவும்‌ ௮னுமன்‌ 


இவ்விதமாக இலங்கையைக்‌ கண்டு விசேஷ 
உள்ள செர்ச்சியோடு கடலைச்‌ தாவப்போகிறுன்‌ 
அனுமன்‌. பேருருவத்தில்‌ இவன்‌ தனது லட்ச 
யத்தைக்‌ கண்டதுபோல்‌, காமும்‌ மனக்கண்ணினா 
லாவது ஈமது லட்சயத்தைப்‌ பார்த்து உத்ஸாகத்‌ 
தோடு முயற்சி செய்யவேண்டும்‌ என்பது படிப்பினை. 
அபாரமான தன்னம்பிக்கை சூட்சும உலகில்‌ 
ஈமக்கும்‌ விசுவரூபத்தை அளித்துவிடுகிறது. 
தாவிப்போவதற்கு முன்‌ அனுமன்‌ கமல்களை 
ஊன்றி அழுத்துகறான்‌ விண்ணிலே கிளம்புவ 
தற்கு விசை கொள்ளத்தான்‌. அப்பொழுது ௮ந்த 
மலைப்‌ பிரதேசத்திலே பெருங்குழப்பம்‌ உண்டா 
றது. மலை ழே ' அழுந்துவதால்‌ பாம்புகள்‌ 
விஷத்தைக்‌ சக்டுக்கொண்டு கெளிக்து வெளிப்படு 
இன்றன : 
வன்றந்த வரிகொள்‌ 
நாகம்‌, வயங்‌(கு) அழல்‌ 
உமிழும்‌ வாய, 
பொன்தந்த முழைகள்‌ 


தோறும்‌ புறந்‌(து)உராய்பீ;. 
புரண்டு போவ. 


[வல்‌ தந்‌.தம்‌ - வலிய விஷப்‌ பல்‌. வயங்கு அழல்‌.- 
எரிகிற விஷாக்கனி. வாய - வாய்களை ' உடையனவாய்‌: 


முழை - குகை. புறத்‌.து - வெளியே. உராய்‌ - உரசிக்‌ 
கொண்டு. | 


மலையானது வயிறு கீறிக்‌ குடல்கள்‌ பிதுங்இச்‌ 
சரிவதுபோல வெளிப்படுகின்றனவாம்‌ பாம்புகள்‌. 


11 


சுந்தர காண்டம்‌ 


“*வயங(க) அழல்‌ உமிழும்‌ வாய' ள்ன்ற சப்த இத 
தரம்‌ அக்தப்‌ பாம்புகள்‌ உரசி கெளிந்து புரண்டு 
போவதை எவ்வளவு பிர.த்தியட்சமாக்கி விடுகிற து! 
விஷப்பாம்புகளையும்‌ பொன்னுடன்‌ கூடிய மலைக்‌ 
குூகைகளையும்‌ உறவு கொள்ளுமாறு செய்திருக்கும்‌ 
சித்திரந்தான்‌ எவ்வளவு அருமையான து ! 

அனுமன்‌ அழுத்துவதால்‌ குகைகள்‌ நெருக்‌ 
குண்டு சுருங்கச்‌ சுருங்க, பாம்புகள்‌ நெளிந்து 
வெளிப்படவும்‌, குகைகளில்‌ கவலையில்லாமல்‌ தூங 
இக்கொண்டிருத்த சிங்கங்கள்‌ என்ன செய்கின்றன 
பாருங்கள்‌! மிருக ராஜாக்கள்‌ அல்லவா? பிடரி 
ரோமத்தை உதறிக்கொண்டு நிமிர்கன்‌ றனவாம்‌. 
அதனால்‌, அப்படியே இரத்தம்‌ கக்கி நெரிந்து 
இடக்்றன. பறவைகளோ இரைச்சலிட்டுக்‌ 
கொண்டு சூரியனை மறைத்து ஆகாயப்‌ பந்தல்‌ இடு 
இன்றன : 


புகல்‌அர முழையுள்‌ 
துஞ்சும்‌ பொங்‌(ர)உளைச்‌ 
சிங்கம்‌ பொங்கி, 
உகல்‌அருங்‌ குருதி 
கக்கி, உள்ளுற 
நெரிந்த ஊழின்‌ ; 
அகல்‌இரும்‌ பரவை 
நாண, அரற்றுறு 
குரல்‌ ஆகிப்‌ 
பகல்‌ஒளி கரப்பு, 
வானை மறைத்தன 
பறவை எல்லாம்‌. 


53] 


கடல்‌ தாவும்‌ ௮ னுமன்‌ 


[ புகல்‌௮ர - புகுவதற்கு ௮ருமையாகிய. ஞ்சும்‌ - 
தூங்குற. பொங்கு உளை - மிகுதியான பிடரிரோமம்‌. 
உகல்‌௮ரும்‌ குருதி - சர்துதல்‌ இல்லாத இரத்தம்‌. 
உள்‌உற - உள்ளேயே, ஊழின்‌ - மூறையாக, அகல்‌ - 
அசன்ற, இரும்பரவை - பெரிய ௪டல்‌. அரற்று உறு - 
ஆசவாரிக்கன்ற,. குரல ஆகி - குரலை உடையன ஆகி. 


கரப்ப - மறைய. | 


வேறொரு புறம்‌ திரும்பி, இக்தப்‌ பிரம்மாண்ட 
மான குழப்பத்திலே அளவில்‌ பெரிய மிருகங 
களான யானைகள்‌ படும்பாட்டைப்‌ பார்க்கலாம்‌ : 

மொய்உறு செவிகள்‌ 
தாவி முது(கு)உற, 
முறைகால்‌ தள்ள; 
மைஅறு விசும்பி 
லூடு நிமிர்ந்தவா 
லதிய, மஞ்சின்‌ 
மெய்உறத்‌ தழிஇய 
0மெல்லென்‌ பிடியொடும்‌, 
வெருவ லோடும்‌, 
கைஉற மரங்கள்‌ 
சுற்றிப்‌ பிளிறின 
களிநல்‌ யானை. 

[மொய்‌ உறு - வலிமை பொருந்திய. முறை - 
தடவை. கால்‌ - காற்று, மைஅறு - களங்கம்‌ அற்ற, 
விசும்பின்‌ ஊடு - ஆசாயத்தின்‌ இடையே. வாலதிய - 
வால்களை உடையனவாய்‌. மஞ்சின்‌ - மேகம்‌ போன்ற, 


இதி 


சுந்தர காண்டம்‌ 


மெய்‌ - &டம்பு. உறத்‌ தழிஇய - உறத்‌ கழுவிய; இறு 
கச்‌ தழுவிய. மெல்லென்‌ - மென்மையான, பிடி. - பெண்‌ 
யானை. வெருவலோடும்‌ - அச்சத்தோடும்‌. பிளிறின - 
வீரிட்டன. களி - மதவெறி, நல்‌ - சிறந்த, | 


அதிர்ச்சியினால்‌ பயந்துபோன யானைகள்‌ 
மூறம்‌ போன்ற தங்கள்‌ செவிக&£ அசைக்கும்‌ 
போது, ௮ச்‌ செவிகள்‌ தரவி முதுடில்‌ அடித்து 
ஒவ்லோர்‌ அசை விலும்‌ காற்றைக்‌ தள்ளுகின்றன 
வாம்‌. அப்படிக்‌ காதை ஆட்டிக்கொண்டும்‌, அச்‌ 
சத்தால்‌ வாலைத்‌ தூக்கிக்கொண்டும்‌ ஓடி வது, 
இக்பிரமையால்‌ அப்படியே சின்அவிடுகின்‌ றன. 
களங்கமற்ற வான ததினாடு அத்த வால்கள்‌ அப்படி. 
நிமிர்ந்திருக்க, அப்படியே பயந்து ஓடிவந்த பெண்‌ 
யானைகளும்‌ ஆண்‌ யானைகளுக்கு அருகே வந்து 
நெருங்கி ஒடுங்கி நிற்கின்றன, உடலோடு உடல்‌ 
பொருத்தத்‌ தழுவி. இவற்றை மென்மையான 
பெண்‌ யானைகள்‌ ” (( மெல்லென்‌ பிடி £) என்கிறான்‌ 
கவிஞன்‌. யானைக்‌ காதலருக்கும்‌ காதலி மெல்லியல்‌ 
தான்‌! 


அபாய காலத்திலே காதலனுடன்‌ இருப்பது 
கா.தலிக்குத்‌ திருப்தி, யானைக்‌ காதலிக்கும்கூட-- 
என்னு காட்டும்‌ கவிஞன்‌, இப்போது மலையில்‌ 
அதிர்ச்சி அ இகப்பட்டதும்‌, பயத்துடன்‌ ௮த்தயாண 
கள்‌ அருகேயுள்ள மரங்களைத்‌ துதிக்கையால்‌ சற்றி 
நின்‌ மதங்கொண்டு வீரிடுவதையும்‌ காட்டுகிறான்‌. 


காதலையும்‌ தாய்மையையும்‌ (தாயின்‌ சன்‌ 
மையையும்‌) காட்டிலே வளர்ந்த துஷ்ட ய்ருகங்‌ 
களிடத்திலும்‌ பார்க்கிறோம்‌. இப்படிப்பட்ட அபாய 


[10 | 


கடல்‌ தாவும்‌ அனுமன்‌ 


காலத்திலும்‌ தாய்ப்புலிகள்‌ தங்கள்‌ சிறிய குட்டிகளை 
மறந்துவிடவில்லை. அஞ்சி கிலைகெட்டு ஓடும்போது 
அவை குட்டிகளை வாயில்‌ கவ்விக்‌ கொண்டிருக்கின்‌ 
றன. 4அந்தக்‌ குட்டிகளின்‌ சின்னஞ்சிறு உடம்‌ 
பிலே ரோமம்‌ அரும்பவில்லை; கண்கள்‌ மலர 
வில்லை” என்று எவ்வளவு அனுதாபத்துடன்‌ 
காட்டுகிறான்‌ கவிஞன்‌ ! 
புன்புற மயிரும்‌ 
பூவாக்‌, கட்புலம்‌ 
புறத்து நாரு, 
வன்பறழ்‌ வாயில்‌ 
கவ்வி, வல்லியம்‌ 
இரிந்த மாதோ! 
புல்‌ புற மயிர்‌ - சஜிய உடல்‌ மயிர்‌. பூவா - பூவா 
தன; (இக்கே) அ௮ரும்பாதன௰ கட்புலம்‌ - கண்கள்‌. 
புறத்து சாரா - வெளியே மலராதன,. வல்‌ பறழ்‌ - உலிய 
குட்டி. வல்லியம்‌ - புலி. இரிந்த - கிலைகெட்டு ஓடின. ] 
விசுவரூப அனுமன்‌ கால்களை ஊன்றி கின்ற 
பாரத்தைப்‌ பொறுக்காமல்‌, மகேந்திரமலை கீழே 
அமுங்குவதும்‌ சுழல்வதுமாக இருக்கிறது. மலைச்‌ 
சுனைகள்‌ அருவியாக மாறுகின்றன. அசைவற்‌ 
அத்‌ தவம்‌ செய்துகொண்டி ருந்த முனிவர்களே, 
தவம்‌ முடிவதற்கு முன்னமே கூண்டோடு கைலா 
சம்‌ போடுறவர்களைப்போல்‌, அப்படியே ஆகாய 
வீதியில்‌ வீசப்படுகிறார்களாம்‌ : 


கடல்‌உறு மத்‌(து)இ(து) 
. என்னக்‌ கார்வரை 
திரியுங்‌ கரலை, 


[11] 


சுந்தர காண்டம்‌ 


பிட்ல்உறு புலன்கள்‌ 
வென்ற மெய்த்தவர்‌ 
விசும்பின்‌ உற்ருர்‌, 
திடல்‌உறு கிரியில்‌ 
தத்தம்‌ செய்வினை 
முற்றி முற்றா(த), 
உடல்‌உறு பாசம்‌ 
வீசா(த), உம்பர்ச்செல்‌ 
வாரை ஒத்தார்‌. 


[கடல்‌ உறும்‌ மத்து - கடலில்‌ பொருந்திய மத்து: 
(இங்கே) மந்திரமலை. திரியுங்காலை - திரியும்பொழு.து ; 
சுழலும்‌ பொழு. மிடல்‌ உறு - வலிமை மிக்க. மெய்த்‌ 
தவர்‌ - உண்மையான தவத்தை உடையவர்கள்‌. விசம்‌ 
பின்‌ - ஆகாயத்தில்‌. உற்றார்‌ - சென்றவர்களாய்‌. இடல்‌ 
உறு - மேடாகப்‌ பொருந்திய. இரி- மலை; (இங்கே) 
மகேந்திர மலை. செய்‌ வினை - செய்யத்‌ தொடங்கிய 
காரியம்‌. முற்றி முற்றாஅ - முற்றும்‌ முடியாமலே. உடல்‌ 


உறு - உடம்பில்‌ பொருக்திய. உம்பர்‌ - மேல்‌ உலகம்‌. | 


இக்த அபாயமும்‌ சில காதலர்களுக்குப்‌ பாக 
இயமாக முடிகிறது. அதோ, கணவரோடு !'ரணெங்‌ 
இக்‌ கொண்டிருக்கும்‌ தெய்வப்‌ பெண்கள்‌ இப்‌ 
மீபாது என்ன செய்௫இருர்கள்‌ ? 


ஊறிய நறவும்‌ 
உற்ற குற்றமும்‌ 
உணர்வை உண்ணச்‌ 


[14] 


கடல்‌ தாவும்‌ ௮னுமன 


சீறிய மனத்தர்‌, 
தெய்வ மடந்தையர்‌ 
ஊடல்‌ தீர்வுற்(று) 
ஆறினர்‌, அஞ்சு 
கின்றார்‌, அன்பரைத்‌ 
தழுவி, உம்பர்‌ 
ஏறினர்‌ $ இட்டு 
நீத்த பைங்கிளிக்‌(க) 
இரங்குகின் ரர்‌. 

[சதவு - மத. மடந்தையர்‌ - பெண்கள்‌. ஊடல்‌ - 
பிணக்கு; காதலர்‌ கலகம்‌. தீர்வுற்று - தீர்த்து. உம்பர்‌ - 
வானம்‌. இட்டு நீத்த. விட்டுவிட்ட: இரங்குகஇன்றுர்‌ -. 
வருந்‌. துஇருர்கள்‌. | 


பிணக்கத்திற்குக்‌ காரணம்‌ கரதலர்‌ செய்து 
குற்றமா ? : அதுமட்டுமல்ல ; மதுபானமும்‌ சேர்ந்து 
தான்‌ மதியை உண்டுவிட்டது!” என்கிறான்‌. கவி 
ஞன்‌. *முதலில்‌ மனிதன்‌ கள்ளை உண்ணுவிருன்‌ ; 
பிறகு கள்‌ கள்ளை உண்ணுடுறது; கடைசியாகக்‌ கள்‌ 
மனிதனை,உண்டுவிடுகிறது!' என்று சொல்வதுண்டு. 
இந்த கிலையை அடைந்துவிட்டார்கள்‌ காதலிமார்‌. 


பாயில்‌ ஊரிய மது, மூங்கிற்குழலில்‌ வார்க்‌ 
கப்பட்டுப்‌ பூமியில்‌ புதைத்து வைக்கப்படும்‌ ; பூமி 
யின்‌ கூடலில்‌ ஊரிக்‌ காரமேறிக்‌ கரதலிமார்‌ வயிற்‌ 
றிலும்‌ ஊறி உணர்வை உண்டுவிட்டது ! இந்த 
நிலையில்‌ காதலர்‌ செய்த, அல்லது செய்ததாகக்‌ 
கருதிப்பட்ட, அற்பக்‌ குற்றமும்‌ பிரமாதமாகப்படு 
இறது. காதலிமார்‌ காதலரைச்‌ சீறுகிறுர்கள்‌. 


[ 18 ] 


சுந்தர காண்டம்‌ 
அழல்‌, அனுமனால்‌ மலையில்‌ ஏற்பட்ட அபாய 
கிலை காதலர்களுக்கு அனுகூலமாகி விடுறது. இடீ 
ரென்று மலை குலுங்கியதும்‌, இவர்கள்‌ மனம்‌ நடுங்க, 
ஊடல்‌ தீர்ந்து, சீற்றம்‌ தாத்த, அன்பரைத்‌ தழுவிக்‌ 
சொண்டு வானவீதியில்‌ ஏறிப்போருர்கள்‌. 


போகும்போது ஒரே ஒரு கவலைதான்‌ : : நாரம்‌ 
வளர்த்த இளியைக்‌ கூட்டிலே விட்டுவிட்டோமே!! 
என்பதுதான்‌ அக்கவலை. அந்த அபாயத்திலும்‌ 
கிளியைக்‌ காப்பாற்றிக்‌ கொண்டுவந்திருக்க வேண்‌ 
டும்‌ என்ற இரக்க உணர்ச்சி பெண்மை யுணர்வுக்‌ 
குப்‌ பெரிதும்‌ பொருத்தமானது. பெண்மையைத்‌ 
தெய்வப்‌ பெண்மை ஆக்கவல்லது இவ்வுணர்வின்‌ 
மலர்ச்சியும்‌ கணிவுமே என்று கருதலாம்‌. 


லட்சியமே கண்ணாகப்‌ பயங்கரமான அபாய 
மூயற்சியில்‌ தலையிடும்‌ ௮னுமன்‌ எத்தனை விதமான 
குழப்பங்களுக்குக்‌ காரணமா௫ரான்‌ ! ஆனால்‌, அத்த 
லட்சியம்‌ தெள்ளத்தெளிந்த நன்மை விளைவிக்கப்‌ 
போடுறதல்லவா ? 


தேவர்களும்‌, மூணிவர்களும்‌, மற்றும்‌ மூன்று 
உலகங்களிலுமுள்ள பெரியோர்களும்‌ முறை முறை 
பாக விரைந்து வந்து அனுமனை நெருங்கி மொய்தீ 
துக கொண்டவர்களாய்‌, கொத்துக்‌ கொத்தாகப்‌ 
பூக்களையும்‌, சந்தனம்‌, வாசனைப்பொடி, இரத்த 
னங்கள்‌ முதலியவற்றையும்‌ அனுமன்‌ மீது வாரிச்‌ 
சொரிந்து, போய்‌ வாருமையா, ராமதூதரே!" 
என்று வாம்ததி விடை கொடுத்தார்கள்‌. அவர்‌ 
கஞ்டைய உள்ளக்‌ இள்ர்ச்சிகளெல்லாம்‌ மேலும்‌ 
உதஸாக மூட்டின அனுமனுக்கு. 


[ 14] 


கடல்‌ தாவும்‌ ௮னுமன்‌ 


ஆப்போது அனுமன்‌ நின்ற கிலையையும்‌, 
அந்த அபாரமான தன்னம்பிக்கையையும்‌ என்‌ 
னென்பது ? இந்தக்‌ கடல்‌, குறுமுனிவர்‌ (௮கஸ்தி 
யா்‌) குடித்ததுகானே ! இதைத்‌ தாண்டுவது ஒரு 
பெருமையா, திறமையா 2? என்று அப்பேருருவம்‌ 
இகழ்வதபோலச்‌ தோன்‌ நியதாம்‌. எனவே, அணு 
மனுடனிருக்த ஜாம்பவான்‌ முதலிய ஈண்பர்கள்‌, 
'நீ அப்படி. அலட்சியம்‌ செய்துவிடலாகாது. ராம 
காரியம்‌ பெரிதல்லவா? கருத்துடன்‌ சென்ன காரி 
யத்தைப்‌ பார்‌' என்று எச்சரிக்கை செய்தார்கள்‌. 
அந்த எச்சரிக்கையையும்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு 
ஜாக்ரெகையாகக்‌ காரிய௫த்தி பெற்று வரவேண் 
டும்‌ என்று சங்கற்பம்‌ செய்து கொண்டான்‌ அனு 
மன்‌. 


வானவீதியிலோ தேவர்கள்‌ சிலர்‌, : இந்த உரு 
வத்தையும்‌ தோற்றத்தையும்‌ பார்த்தால்‌ இவன்‌ 
இலங்கை வரையில்கான்‌ போவான்‌ என்று சொல்‌ 
வதற்கு இடமில்லையே; அப்பாலும்‌ போய்‌ வேறு 
எங்கேயாவது தெரப்பென்னறு குஇத்துவிடுவானோ, 
என்னவோ! யார்‌ கண்டார்‌? என்றுகூடக்‌ 
கவலைப்பட்டார்களாம்‌. வேறு சல தேவர்களோ, 
“அப்படி, ஒன்றும்‌ விலகிப்‌ போய்விடமாட்டான்‌ !' 
என்னு சமாதானம்‌ சொன்னார்கள்‌. ்‌ 


இப்படி. யெல்லாம்‌ அதிசயமான வாதப்‌ பிரஇ 
வாதங்கள்‌ நடைபெறும்போதே, அனுமன்‌ மாலை 
1 மார்பை முன்புறமாகச்‌ சாய்தீது ஒடுக௫, 
தோள்கள்‌ பூரிக்குமாறு கழுத்தைக்‌ சுருக்கு, வாலை 
உயரத்‌ தூக்இக்‌ கால்களை மடக்கி, இரண்டு கைகளை 


(15 | 


சுந்தர காண்டம்‌ 


யும்‌ பாய்ச்சலுக்கு உதவியாக முன்னே நீட்டிக்‌ 
கொண்டு, மேலே எழும்பிவிடுகிறான்‌ படுவேகமாக : 


வால்விசைத்‌(து) எடுத்து, 
வன்றுள்‌ மடக்கி, மார்‌(பு) 
ஒடுக்கி, மானத்‌ 
தோள்விசைத்‌ துணைகள்‌ 
பொங்கக்‌ கழுத்தினைச்‌ 
சுருக்கித்‌ தூண்டிக்‌, 
கால்விசைத்‌ தட்க்கை 
நீட்டிக்‌, கட்புலம்‌ 
கதுவா வண்ணம்‌ 
மேல்விசைத்‌(து) எழுந்தான்‌ 


உச்சி விரிஞ்சல(ட) 
உரிஞ்ச “வீரன்‌. 


[விசைத்‌ அ - வேகமாக, வல்‌ தாள்‌ - வலிமையுள்ள 
கால்கள்‌. மானத்‌ தோள்‌ விசைத்துணைகள்‌ - பெரிய விரை 
வுள்ள இரு தோள்கள்‌. கால்‌ - காற்று. தடக்கை - பெரிய 
கை. கட்புலம்‌ - கண்கள்‌. சுதுவா வண்ணம்‌ - பற்றமுடி. 
யாதவாறு, உச்சி - தலையுச்சி, விரிஞ்சன்‌ நாடு - பிரம 
லோகம்‌. உரிஞ்ச - உராய ;: உரச. | 


( தலையுச்‌ச பிரம லோகத்திலே முட்டி விட்‌ 
டது!” என்று சொல்லும்படி. அவ்வளவு உயரமாக 
எழும்பி, அப்படியே இலங்கையைக்‌ குறியாகக்‌. 
கொண்டு சாய்வாக இறங்கிவிட வேண்டும்‌ என்பது: 
அனுமனுடைய திட்டம்போலும்‌. 


| 15 ] 


கடல்‌ தாவும்‌ ௮னுமன்‌ 


கத விசையிலே மலையிலுள்ள மரங்களும்‌, 
பெருக கற்களும்‌, யானை முதலியனவும்‌ அனும 
னாக தொடாந்து சென்றனவாம்‌ -- வேகமாப்ப்‌ 
போகும்‌ மோட்டார்‌ காரைத்‌ தொடரும்‌ ரா ம்பு 
கள்போல. ஆனால்‌, அவை போய்ப்‌ போய்‌ அப்படி. 
அப்படியே தெற்குக்‌ கடலில்‌ விழுந்துவிட்டன . 
அவை கடலைப்‌ போர்தீம விழுந்த அந்தக்‌ காட்ட 
யும்‌ ஒரு 2சதுபக்தனம்‌ போலவே தோன்‌ ரியதாம்‌, 
4 ராமன்‌ சேதுபந்தனம்‌ செய்வதற்கு முன்னமே 
ஒரு சேதுபந்தனமா ?' என்று அதஇசயிக்கும்படி, : 

மாவொடு மரனும்‌. 
கல்லும்‌ வல்லியும்‌ 
மற்றும்‌ எல்லாம்‌, 


போவது புரிந்த 
வீரன்‌ விசையிலல்‌ 
புணரி போர்க்கத்‌ 


தூவின, கீழும்‌ 
மேலும்‌ நூர்ந்தன, 
டுக்‌ அன்ன 
சேவகன்‌ சீரு 
முன்னம்‌ சேதுவும்‌ 
இயன்ற மாதோ! 


[மா _ மிருகம்‌, மரன்‌ - மாம்‌. வல்லி - செடி. 
புணரி - கடல்‌. போர்க்க -: போர்க்கும்படி. ஈடுதி - 
சுடுகின்ற ௪, அன்ன - போன்ற, சேவகன்‌ - வீரன்‌ 


சிரு முன்னம்‌ - வதற்கு முன்பே.] 


டம! ] 


சுந்தர காண்டம்‌ 


ஆக்கேயாஸ்திரத்தால்‌ (அக்கினி - ௮ஸ்திரத்‌ 
தால்‌) ராமன்‌ கடலை எரிக்க முயன்‌ று, அஞ்சிச்‌ 
சரணமடைந்த சமுத்திர ராஜாவாகய வருணன்‌ 
சொல்லியபடி வான ரங்களால்‌ மலைகளைக்‌ 
கொணர்க்து சேதுபந்தனம்‌ செய்யப்போகிருன்‌ 
என்னு கதை சொல்வதுண்டு. கம்பனே, ராமணயே 
ஈடு யைப்‌ போன்ற வீரன்‌ என்கிறான்‌. ராமனு 
டைய வீர தர்மம்‌ என்ற அந்த ஆவேசத்‌ தீயே 
கடலை வெதுப்பிவிட்டது என்பது சூறிப்பு. 


அனுமன்‌ பாய்கிற விசையினாலே கடல்‌ இழி 
பட்டுப்‌ பாதாளமே வெளிப்படுவது போலிருந்த 
காம்‌. ஊழிக்‌ காற்றுப்‌ போலச்‌ செல்லும்‌ அந்த 
விசையைப்‌ பொறுக்க முடியாமல்‌ ௬ முதலிய 
கடல்‌ மீன்கள்‌ தத்தளித்தன்‌, இறந்துபட்டன. 
கடல்‌ அலைகள்‌ வீசி அடிகீது அனுமனுக்கும்‌ முற்‌ 
பட்டு இலங்கையில்‌ போய்‌ மோதின. (ஆனால்‌, அரக்‌ 
கர்கள்‌ புயல்‌-சாற்று முதலான ஏதேதோ இயற்‌ 
கைச்‌ காரணங்களினாலேயே கடல்‌ அந்தப்‌ பாடு 
படுகிறது என்னு கருதியிருப்பார்கள்‌ !) 


வெள்ளை வானரமாகய அனுமன்‌ போகும்‌ 
அந்தப்‌ போக்கு வான வீதியிலே ஒரு வெள்ளி மலை 
பாய்ந்து போவதுபோலக்‌ காண்டுறது. ஆம்‌, 
கயிலையங்கிரி ஆகாச யாத்திரை செய்வதுபோலவே 
தோன்றுகிறது. ராவணன்மேல்‌ அதற்கு ஓர்‌ 
அடமூம்‌ உண்டல்லவா? முன்னொருகால்‌ தன்னைப்‌ 
பெயர்த்தெடுத்த ராவணனை அந்நாளில்‌ ஓர்‌ 
அமுக்கு அருக்இவிட்ட கயிலை இன்னமும்‌ அமுக்க 
வேண்டுமென்று வயிரம்‌ கொண்டுபோவதுபோல்‌ 
இருக்கிறதாம்‌ : 

| 18] 


சடல்‌ தாவும்‌ அனுமன்‌ 
௮ண்ணல்வாள்‌ அரக்கன்‌ 
்‌ தன்னை அழுக்குவென்‌ 
இன்னம்‌!” என்றுக்‌ 
கண்ணுதல்‌ ஒழியச்‌ 
செல்லும்‌ கயிலை அங்‌ 
கிரியும்‌ ஒத்தான்‌. 


[௮ண்ணல்‌ வாள்‌ அரக்கன்‌ - பெருமையில்‌ சிறந்த 
கொடிய ராவணன்‌. அமுக்குவென்‌ -நான்‌ அமுக்குவேன்‌. 
கண்ணுதல்‌ - சிவபெருமான்‌, | 


இவெபெருமான்‌ இல்லாமல்‌ சணியே செல்லுகிற 
காம்‌ கயிலையங்கரி,  சாரமகரனம்‌ செய்ததற்காக 
ராவணனுக்கும்‌ இரங்கு அவனை மன்னித்து வாளும்‌ 
கொடுத்தார்‌ வெபெருமான்‌. எனவே, இப்போது 
அவர்‌ இன்றித்‌ தனியே போனால்‌ கன்றாக அமுக்கு 
விடலாம்‌ என்பது குறிபம்பு. 


அனுமனுடைய இந்திரிய ஜயமும்‌, சுத்தமான 
அறிவும்‌, ஸ௲வ* குணமும்‌, அறக்‌ காதலும்‌ 
இவனுக்கு அளித்திருக்கும்‌ தேஜஸே வெள்ளியங்‌ 
அரி போலத்‌ தோற்றமளிக்க தச்சதுகானே! 


மாணியாம்‌ வேடம்‌ 
தாங்கி, மலர்‌அயற்‌(கு) 
அறிவு மாண்‌ (டு), ஒர்‌ 
ஆணியாய்‌ உலருக்‌(கு) 
.. எல்லரம்‌ அறம்பொருள்‌ 
நிரப்பும்‌ அண்ணல்‌ 


(19 ] 


சுந்தர காண்டம்‌ 


[மாணி - பிரமசாரி. வேடம்‌ - வேஷம்‌ ; (இங்கே) 
வடிவம்‌. மலர்‌ அ௮யற்கு - தாமசை மீதுள்ள பிரம தேவ 
னைக்‌ காட்டிலும்‌. மாண்டு - மேம்பட்டு. ஆணி - அச்‌ 
சாணி ; கடையாணி ஆதாரம்‌. | 


என்னு வருணிக்கப்படுகரா னல்லவா அனுமன்‌ ? 


எப்போதும்‌ பிரமசாரியாக இருந்து படித்‌ 
துக்கொண்டே யிருப்பானாம்‌. இந்திரிய ஜயததுடண்‌ 
படிக்கும்‌ படிப்பல்வவா? பிரமன்‌ நாவிலே அறிவுத்‌ 
தெய்வத்தைத்‌ தரித்தவன்‌ என்றால்‌, அனுமனுக்கு 
உடம்பெல்லாம்‌ அறிவு மயம்தான்‌; ஆகவே 
ரிரம தேவனைக்‌ காட்டிலும்‌' அறிவிலே தன்னை 
முழுக்க இழக்துவிட்டான்‌ என்று சொல்லலாம்‌. 
மேலும்‌, ஈவ வியாகரண பண்டிதனாகிய அனும 
னுடைய அறிவு சிறந்த பயன்‌ தரத்தக்கதாகவும்‌ 
இருக்கிறதாம்‌. ஆகவே, இவனுடைய அழிவு 
உலகப்‌ பணியாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது. 


இத்தகைய அனுமனை (அறம்‌ பொருள்‌ 
இரப்பும்‌ ௮ண்ணல்‌ ' என்று சூறிப்பிடுவது கூர்த்து 
கவனிக்கக்‌ தக்கது. ராவணன்‌ ஆட்சியால்‌ அறம்‌, 
அர்த்தமற்ற வெறும்‌ சொல்லாடுவிட்டது. அந்தச்‌ 
சொல்லிலே பொருளை மறுபடியும்‌ கொணர்ந்து 
சேர்த்சவன்‌ அனுமன்‌ என்றுகூடச்‌ சொல்ரை 
மல்‌, பொருளை கிரம்பச்‌ செய்தவன்‌, அறம்‌ என்ற 
சொல்லை அர்த்த புஷ்டியள்ள சொல்லாக்கியவன்‌ 
என்று குறிப்பிடுகரான்‌ கவிஞன்‌. அனுமனுடைய 
குண விமர்சனத்திற்கு இக்குறிப்பை ஒரு இறவு 


கோலாகக்‌ கொள்ளலாம்‌. 


[50] 


கடல்‌ தாவும்‌ ௮னுமன்‌ 


அனுமன்‌ செல்லும்‌ வேகம்‌ அதிகரிக்கிறது. 
கடல்‌ மறிக்தூ பாய, வானம்‌ குழைய, திசைகள்‌ 
இதிய, மகாமேரு மலையும்‌ குலுங்கச்‌ செல்லும்‌ 
அந்தச்‌ சண்டப்‌ பிரசண்ட வேகம்‌: சகருடனுடைய 
வகத்தை தினைப்பூட்டுகிற.து. 


அனுமனோடு வாலும்‌ .போடிறதாம்‌, அரக்கர்‌ 
காது தண்டிக்கப்‌ போகும்‌ கால பாசம்போல. 
இந்த வாலுக்குக்‌ கவிஞன்‌ கொடுக்கும்‌ பெருமை 
பக்தர்களையும்‌ மருளச்‌ செய்றது : 


காலினுல்‌ அனந்த 
வான முகட்டையும்‌ 
கட்க்கக்‌ கால்‌ 
வாலில்‌ அளந்தான்‌ 
என்று வானவர்‌ 
மர௫ுளச்‌ சென்றனன்‌. 
| முகடு - உச்சி. கால வால்‌ - கால பாசத்தை ஓத்த 
வால்‌. மருள - மயங்க. | 


மகாவிஷ்ணு திருவடிகளால்‌ அளந்த அண்ட 
கடாகச்தசை அனுமன்‌ திருவாலினால்‌ அளச்துவிட்‌ 
டானே !' என்று மருண்டு போகிருர்கள்‌ தேவர்‌ 
களும்‌, 

ஆம்‌, கரமும்‌ மருண்டு பேரஇமீராம்‌ ; கடல்‌ 
தாவும்‌ அனுமனையும்‌ அந்த வாலையும்‌, கவிஞன்‌ 
கற்பனைக்‌ கண்ணால்‌ கண்டபடியே காமும்‌ கண்டு 
ம௫ுள்கிறோம்‌. அந்த லட்சிய மடகுமையோ நமது 
உள்ளதீதஇிற்கும்‌ உத்ஸாக மூட்டுகிறது. 


| 21 


மூன்று இடையூறுகள்‌ 


எந்த மகத்தான காரியத்திற்கும்‌ மூன்றுவித 
இடையூறுகள்‌ ஏற்படுவதுண்டு. முதலாவது இடை 
பூறு உறவினர்‌, கண்பர்களால்‌ வருவது, நம்மிடத 
தில்‌ கொண்டுள்ள அன்பினாலேயே, லட்சியத்தை 
தோக்கச்‌ செல்லவிடரமல்‌ தம்மை அவர்கள்‌ தடுக்‌ 
கப்‌ பார்க்கிறார்கள்‌. இரண்டாவது இடைபூறு 
ஈச்வர சோதனையாக ஏற்படுவது. இந்த இரண்டு 
இடையூறுகளையும்‌ தாண்டிவிட்டால்‌, ௪தீதுருவால்‌ 
வரும்‌ இடையூறு குறுக்இடுகிறது. இத்தகைய 
மூன்று இடையூறுகளும்‌ கடல்‌ தாவிச்‌ செல்லும்‌. 


[22 ] 


மூன்று இடையூறுகள்‌ 


அனுழனஜுக்கும்‌ ஏற்படுகன்‌ றன. இந்த இடைபயூ௮ 
க யெல்லாம்‌ ஜயிப்பவர்களே செயற்கருஞ்‌ 
செயல்‌ செய்யும்‌ வீரர்களாவர்‌. 


வான வீதியில்‌ சென்றுகொண்டிருக்கும்‌ தேவ 
விமானங்கள்‌ ஒன்றோடொன்று தாக்கக்‌ கடலில்‌ 
விழும்படி. அவ்வளவு படுவேகத்துடன்‌' செல்லும்‌ 
அனுமனைக்‌ காணவேண்டு மென்று கடலுக்‌ 
குள்ளே கஇடக்த மைநாகமலை வெளித்‌ தோன்று 
கிறது. அனுமனது தந்தையாகிய வாயுதேவன்‌ 
ஒரு காலத்தில்‌ மைகாக மலைக்கு உதவி செய்திருச்‌ 
கரன்‌. எனவே, நன்றியறிவுடன்‌ அனுமனை 
உபசரிப்பதற்காக, 


மைந்நாகம்‌ என்னும்‌ 
மலை, வானுற வந்ததன்றே, 
[வானுற - வான வீதியில்‌ பொருந்அம்படி. | 


அனுமனுக்கு எதிரே மூதல்‌ முதல்‌ ஆயிரம்‌ 
கரங்களுடன்‌ திடீரென்று வெளிப்பட்டு, கடல்‌ 
மட்டமும்‌ வான வீதியும்‌ ஒருசேரப்‌ படர்ந்து 
நின்றது மைநாகம்‌. பிறகு, அனுமன்‌ தான்‌ வந்து 
கொண்டிருந்த ௮ந்த வேகத்துடனேயே அம்மலை 
யைத்‌ தலை கீழாக விழும்படி. தள்ளிவிட்டு மேலே 
செல்லக்‌ தொடங்கயதும்‌, மைகாகம்‌ மானிட 
வடிவம்‌ தாங்க வந்தது: எனது ஈண்பனாகிய 
வாயுபகவானுடைய மகனல்லவா நீ? அந்தச்‌ 
சிநேக முறையில்‌ என்‌ இகரத்தின்மேலே றிது 
பேது தங்கி இகப்பாறிப்‌ போவாயாக!' என்று 
வேண்டிக்கொண்டது. ்‌ 


(44 | 


சுந்தர சாண்டம்‌ 


அப்போது லட்சிய மயமாகவே யிருக்கும்‌ 
அனுமன்‌ என்ன பதில்‌ சொல்லுகிறான்‌ பாருங்‌ 
கள்‌: 
'வருந்தேன்‌, அது என்துணை 
வானவன்‌ வைத்த 
காதல்‌; 
அருந்தேன்‌ இனி யாதும்‌என்‌ 
ஆசை நிரப்பி 
அல்லால்‌ ; 
பெருந்தேன்‌ பிழி சாலும்நின்‌ 
அன்பு பிணித்த 
போதே 
இருந்தேன்‌ ! நுகர்ந்தேன்‌ ! 
இதன்‌ மேல்‌இனி ஈவ(து) 
என்றே ? 


[ என்‌ துணை - என்‌ அளவும்‌. வானவன்‌ - மேலானவ 
னாகிய சாமன்‌, வைத்த - (இங்கே) தாழவிட்ட. அருக் 
தேன்‌ - உண்ணமாட்டேன்‌. தேன்பிழி சாலும்‌ - தேனின்‌ 
ரஸத்தை ஓத்த. பிணித்தபோதே - கட்டியபோதே. 
அகர்க்தேன்‌ - விருந்து சாப்பிட்டவன்‌ ஆனேன்‌. ஈவது 
என்னோ - கொடுச்கக்கூடியத என்னதான்‌ இருக்கிற அ ? ] 


அனுமன்‌ சொல்லுகிறான்‌ : எனக்கு வருத 

தம்‌ என்பதே தெரியவில்லை. அதற்குக்‌ காரணம்‌ 

ராமன்‌ என்னளவும்‌ தாழவிட்ட கரதலே யாகும்‌. 

எனவே, எனக்கு இளைப்பாற வேண்டிய அவீசிய 

மில்லை. களைப்பு இல்லாமல்‌ இருப்பதுபோல்‌, 
பு 


[அக ] 


மூன்று இடையூறுகள்‌ 


அவனது பேரன்பிற்குப்‌ பாத்திரனாக இருக்கும்‌ 
எனக்கு ராம காரியமாகிய கைங்கரியத்திலே பசி 
காகங்களும்‌ ஏற்படவில்லை. ஆசை சிரப்பினா 
லொழிய, வயிற்றை நிரப்பப்‌ போவதில்லை. இது 
கான்‌ நான்‌ கொண்டிருக்கும்‌ உண்ணாவிரதத்தின்‌ 
இரக௫ியம்‌. ஆனால்‌ உன்னுடைய அன்பை என்‌ 
னென்பது ? பிழிந்த தேன்போல்‌ அவ்வளவு இணி 
மையாக இருக்கறது. அந்த அன்பு எவ்வளவோ 
விசையாகக்‌ சென்று கொண்டிருக்கும்‌ என்னைக்‌ 
கட்டி. நிறுத்திவிட்டது! இத்தகைய அன்பைக்‌ 
காட்டிலும்‌ சிறந்த விருந்தும்‌ உண்டோ? தான்‌ 
தங்கஇனேன்‌, விருக்துண்டேன்‌ என்றே பாவித்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 


இப்படி அனுமன்‌ அதி உ௫தமாக, வெகு 
விநயமாகப்‌ பேசுகிறான்‌. வாழ்க்கை அன்பு மய 
மாக இருக்கும்போது கைங்கரியம்‌ இன்ப மயமாகத்‌ 
தானே இருக்கும்‌! இப்படி. அன்பு மயமாகவே 
இருப்பவன்‌, 


அன்பில்‌ சிறந்தாயதோர்‌ 
பூசனை யார்கண்‌ 
உண்டே ? 


| அன்பில்‌ - அன்பைச்‌ காட்டிலும்‌. திறந்து ஆயத - 
இறந்து இருப்பதாகிய, ஓர்‌ பூசனை - ஒரு பூஜை. யா 


கண்‌ உண்டே - யாரிடத்திலேதான்‌ உண்டோ,] 


என்று மைநாக மலையை கோரக்டுக்‌ கேட்பது 


- பொருத்தம்‌ தானே ! 
ட்ப 


சுந்தர காண்டம்‌ 


மைதாகத்தின்‌ உபசரரம்‌ கேவலம்‌ _வரயப 
சாரம்‌ அன்று ; இருதயத்திலிருக்து கேராக வந்த 
அன்புப்‌ பூஜை. இதுதானே அதிதி உபசரரத்தின்‌ 
ஸாராம்சம்‌ ?“எனினும்‌ அன்பு - விருந்தோடு விருக்‌ 
துச்‌ சாப்பாடும்‌ அவசியம்‌ தான்‌ என்னு கருதும்‌ 
அனுமன்‌, (ராம காரியத்தை முடித்துதி திரும்ப 
வரும்படியான எக்இி எனக்கிருக்தசரல்‌, வரும்‌ வழி 
யில்‌ உண்ணனோடு விருந்து சாப்பிடலாம்‌ என்று 
மைகாக மலைக்குச்‌ சமாதானம்‌ சொல்லிவிட்டு 
அப்பால்‌ போகிருன்‌. 


உறவினர்‌ கண்பர்களால்‌ எற்படும்‌ முதலாவது 
குடையைச்‌ சாதுரியமாக தாண்டிவிடுகிறான்‌ . 
இனி, இவனுக்குத்‌ தேவ சோதனையான வேறோர்‌ 
இடையூறு ஏற்படுகிறது. | 


அனுமனுடைய₹வேகம்‌ அதிகரிக்கிறது. இவனு 
டைய வலிமையை இந்கிலையில்‌ தேவர்கள்‌ சோதித்‌ 
துப்‌ பார்க்க விரும்புகிறார்கள்‌. அவர்கள்‌ அனும 
னுடைய பேருருவத்தையும்‌, தாவி வரும்‌ பெரு 
வேகத்தையும்‌, மைகாக மலையைத்‌ தலைகழாயத்‌ 
தள்ளிவிட்டு, விருந்தையும்‌ மறுதீது வரும்‌ ஒருமை 
யுள்ளச்தையும்‌ கண்கூடாகக்‌ எண்டிருக்தும்‌, * நமது 
கரரியம்‌ பலிக்குமா ? பின்னால்‌ ஒரு கொடிய அரக்கி 
தோன்றி இவனை விழுங்கப்‌ பார்ப்பாளே! அந்தப்‌ 
பரீட்சையில்‌ இவன்‌ தேறவேண்டுமே!' என்ற 
அதிசங்கையினால்‌, ௪ரசை என்பவளை ஏவுகிறார்கள்‌. 


அவள்‌ அரக்க - வடிவம்‌ கொண்டு, பிளந்த 
வாயோடு வானுற ஓங்கி கின்று, (கொழுத்த 
குரங்கே! எனக்கு இரையாக வருகிருயோ நீ?” 


[26] 


மூன்று இடையூறுகள்‌ 


என்னு ஒரு கணம்‌ அதட்டுகிறாள்‌. அடுத்த கிமிஷூதீ 
தில்‌ ௮வள்‌ இன்னும்‌ அதிமான கொடுமையோரடு, 
வள்ளலே! ப௫ இயைப்போலிருக்கிறது; நீயே 
இனி வந்து கோரப்‌ பற்களோரடு கூடிய என்‌ வாய்க்‌ 
குள்ளே புகுந்துவிடு--வேறு வழியில்லை !' என்று 
பரிகள்‌ : 


“ தீய எனலாய 
பசிப்பிணி தீர்த்தல்‌ 
செய்வான்‌ 
ஆயே, விரைவுற்(று)எனை 
அண்மினை, வண்மை 
யாள 1! 


நீயே இனிவந்‌(து)என்‌ 
நிணம்கொள்‌ பிணங்‌(கூ௭ - 
வாயே புகுவாய்‌, 
வழிமற்றிலை வானின்‌ !” 
என்றாள்‌. 
[ஆயே - ஆகியே. அண்மினை - கெருங்கிவிட்டாய்‌. 
நிணம்‌ - மாமிசம்‌. பிணங்கு - வளைந்த. எயிற்றின்‌ - பற்க. 
ளையுடைய, மற்றிலை - வேறே இல்லை. | 


கோரப்‌ பற்களோடு கூடிய வாயைக்‌ திறந்து 
கொண்டு, 4 வண்மையாள !' என்று அழைத்து, 
மரியாதையாக வாய்க்குள்ளே வந்துவிடு !' என்னு 
கொரஷ்சும்‌ கொடுமையை என்னென்பது? ஆனால்‌, 
அந்தப்‌ பரிகாசத்தையாவது அதட்டலையாவது, 


[51 ] 


சுந்தர காண்டம்‌ 


அனுமன்‌ கொஞ்சமும்‌ லட்சியம்‌ செய்யவில்லை. 
அவனும்‌ பரிகாசத்திற்குப்‌ பரிகாசம்‌ . பரிமாறு 
.இருூன்‌. 

பெண்ணே! உன்‌ கடும்‌ ப௫ிக்குப்‌ பெரிதும்‌ 
இரக்கப்படுகிறேன்‌. என்‌ உடம்பை உன்‌ ப௫க்கு 
உதவ நான்‌ பின்வாங்கவில்லை. ஆனால்‌ 8 கொஞ்‌ 
சம்‌ பொறுமையோடு இருக்கவெண்டும்‌' என்‌ கிரான்‌: 


* பெண்பால்‌ஒரு நீபசிப்‌ 
பீழை ஒறுக்க 
நொந்தாய்‌ ; 
உண்பரய்‌என(து) ஆக்கையை ; 
யான்‌உத வற்கு 
தேநேர்வல்‌, 
விண்பாலவர்‌ தாயகன்‌ 
ஏவல்‌ இழைத்து 
மீண்டால்‌, 
நண் பால்‌ 1” எனச்சொல்லிய 
நல்‌அறி வாளன்‌ 
நக்கான்‌. 
[பீழை - துன்பம்‌, ஒறுக்க - வருத்த, ஆக்கை - 
உடம்பு. உதவற்கு - உதவுவதற்கு. கேர்வல்‌ - உடன்‌ 
படுவேன்‌. விண்பாலவர்‌ - மேல்‌ உலகத்தில்‌ உள்ளவர்‌ 
கள்‌, நாயகன்‌ - தலைவன்‌; (இங்கே) ராமன்‌. ஈண்பு - 


நட்பு, சொல்லிய - சொல்லி, நக்கான்‌ - சிரித்தான்‌.] 


டராம காரியத்தை முடித்து கான்‌: இரும்‌. வக 
தால்‌, என்‌ உடம்பை உனக்கு உண்ணக்‌ கொடுப்‌ 


[25 | 


மூன்று இடையூறுகள 


பேன்‌, என்னு சகஜமாய்ப்‌ பதில்‌ சொல்லும்‌ 
போதே அனுமனுக்குச்‌ இரிப்பு வந்துவிடுகிறது. 
ஏன்‌? தான்‌ உணவாக விரும்பினாலும்‌ அவளுக்கு 
ஜீர்ண சக்தி வேண்டு மல்லவா? அவளுக்கோ 
பொழறுமைகூட இல்லை. 


அவசரமாக அவள்‌, (உண்‌ உடம்பை ௬௫ 
பார்த்து மென்று தின்று பசியைப்‌ போக்டுக்‌ 
கொள்வேன்‌” என்னு அவன்மேல்‌ ஆஃசாபு௫ருள்‌ .. 
: அப்படியானால்‌ தின்று பார்‌!' எண்று அலட்சிய 
மாகச்‌ சொல்லிக்கொண்டே, அனுமன்‌ என்ன 
செய்கிறான்‌ ? : காலதாமத மாகிறதே அநாவசிய 
மாக! என்ற ஆத்திரத்துடன்‌ அவளை வதம்‌ செய்‌ 
யப்‌ பார்க்கிரானா? அடித்துக்‌ தள்ளிவிட்டுக்‌ கான்‌ 
அப்பால்‌ போக முயல்கிறானா ? 


அப்படி ஒன்றும்‌ செய்துவிடவில்லை. தன்‌ 
உடம்பை மிகச்‌ சிறிதாகச்‌ சருக்குக்கொண்டு 
அவள்‌ வாய்க்குள்‌ நுழைந்து, ஒருமுறை மூச்சு 
விடுவதற்கு முன்‌ வெளியே வந்துவிடுகிரான்‌. “மனத்‌ 
இல்‌ குற்ற மில்லாதவள்‌ இவள்‌!' (சு ரசைப்‌ பெயர்ச்‌ 
இந்தை தூாயாள்‌”) என்பதை அனுமன்‌ சம்பாஷ 
ணயின்‌ பிற்பகுதியில்‌ ஊ௫த்துக்கொண்டுவிட்‌ 
டான்‌. ஆகவே, அதரவசய ஹிம்ஸையாவது 
வதமாவது செய்யாமலே தேவ பரீட்சையில்‌ தேரி 
அப்பால்‌ போகிருன்‌. 

பின்னால்‌ ஒரு கொடிய அரக்கியால்‌ கேரப்‌ 
போகும்‌ ஆபத்திலிருந்து அனுமன்‌ தப்பிப்‌ 
பிழைிக்கவேண்டுமே என்பதற்காகச்‌ செய்த பரீட்‌ 
சையும்‌ ஒத்திகையும்தான்‌ ௬ரசை செய்த காரியம்‌. 


| 29 ] 


சுந்தர காண்டம்‌ 


அ௮க்த அரக்கி எப்படிப்‌ பயமுறுத்தக்‌ கூடுமோ, 
அப்படியே அரசையும்‌ அனுமனைப்‌ பய்முறுத்திப்‌ 
பார்த்தாள்‌, இந்த ஒத்திகையின்‌ பயனாக அக்தப்‌ 
பயங்கர நாடகத்திலே வெற்றிபெற நடித்து இலங 
கைக்கு க்ஷேமமாய்ப்‌ போய்ச்‌ சேரவேண்டும்‌ 
என்பது சரசையின்‌ தூய உள்ளக்‌ குறிப்பு. 


அனுமனுடைய சமயோசித சாமர்த்தியத்தைக்‌ 
சண்டதும்‌ தேவர்கள்‌ பூச்சொரிந்து ஆ௫ிகூறு 
இரார்கள்‌. சரசையும்‌ உண்மை வடிவத்துடன்‌ 
அனுமனை வாழ்த்திப்‌ போகிறாள்‌. இந்த ஆசிகளை 
அணிகலமாகப்‌ புனைந்துகொண்டு போிருனாம்‌ 
அனுமன்‌: : 
பொன்மம னியனும்‌ 


நெடி (து)ஆசி புனைந்து 
போஜுன்‌. 


[பொன்‌ மேனியன்‌ - அருமையான தேஜஸோடு 
கூடிய உடம்பையுடைய அனுமனும்‌, நெடிது ஆசி 
மிகுந்த ஆ?ர்வாதம்‌. | 


இவ்விதமாக இரண்டாவது இடைபூ௮ சழிந்து 
போடுறது. 


அனுமன்‌ மீண்டும்‌ சன்‌ ஆகாச யாத்திரை 
யைத்‌ தொடர்ந்து நடத்துகிறான்‌. அப்போது 
தேவலோகத்துகி தென்றல்‌ அந்ததி தெய்வ மலர்‌ 
களின்‌ மணத்தோடு வீசுகிறது ; முகத்தில்‌ உள்ள 
வேர்வைக்‌ துளிகள்‌ சதைய விசிறி கொண்டு 
வீசுவதுபோல்‌ வீசுகிறது. வித்தியாதகர லோகத்து 
லிருந்து வீணாகானமும்‌ காதில்‌ வந்து விழுகிறது. 


(50 | 


மூன்று இடையூறுகள்‌ 


இப்போது ஒரு ரஸமான கேள்வி. 
அனுமன்‌--படுவேகத்தில்‌ ஒரே கோக்கத்துடன்‌ 
போய்க்கொண்டிருக்கும்‌ அனுமண்‌ -- வீணாகா 
னத்தைரஸித்துக்‌ கேட்கிறானா; இல்லையா 2 
யுலிஸிஸ்‌ என்ற கிரேக்க வீரன்‌ ஊரை கோச்‌ 
இப்‌ போகும்போது, கடல்‌ - சன்னிகைகளின்‌ இதத்‌ 
திலை உள்ளத்தைப்‌ பறிகொடுதது விடாமலிருப்ப 
தற்காகக்‌ காதை அடைதீதுக்கொண்டு போகுமரு 
தன்னைச்‌ சேர்ந்தவர்களை ஏவினான்‌ என்று கேட்டி 
ருக்கிறரோம்‌. ரஷ்யப்‌ புரட்சித்‌ தலைவனான 
லெனின்‌, உள்ளத்திலுள்ள புரட்சி--வேகம்‌ குன்று 
மலிருப்பதற்காக, இசையைக்‌ கேட்டதும்‌ காதைப்‌ 
பொத்திக்‌ கொள்வதுண்டு என்றும்‌ மீகள்விப்பட்டி 
ருக்கோம்‌. 
ஆனால்‌, ஒருமை யுள்ளத்திலும்‌ லட்சிய எஈடுபாட்‌ 
ஒ.லும்‌ வேறொருவருக்கும்‌ சிறிதும்‌ ரின்‌ வாங்காத 
அனுமன்‌ வீணாகானத்திற்குச்‌ கொஞ்சமும்‌ அஞ்ச 
வில்லை. வித்தியாகர லோகத்திலிருந்து வக்‌.த வீணா 
கானத்தைப்‌ பருகக்கொண்டே போகிறான்‌ : 
மந்தாரம்‌ உந்து 
மகரந்தம்‌ மணந்த 
வாடை, 
செந்தா மரைவாள்‌ 
முகத்தில்‌ செறிவேர்‌ 
சிதைப்பத்‌, 
தந்தாம்‌ உலகத்‌ 
திடைவிஞ்சையர்‌ பாணி 
தள்ளும்‌ 


[51] 


சுந்தர காண்டம்‌ 


கந்நார வீணைக்களி 
செஞ்செவிக்‌ காது 
._ துங்க-- 


| மக்காரம்‌ - (இங்கே) தேவலோகத்து மந்தரர மலர்‌ 
களின்‌ மணம்‌. உந்து - வீசுகிற. மகரந்தம்‌ - மகரந்தப்‌ 
பொடி. வாடை - (இங்கே) தென்றல்‌. வாள்‌ முகம்‌ - ஒளி' 
யுள்ள மூகம்‌. செறி- அதிகமாய்த்‌ தோன்றிய. வேர்‌ - 
வேர்வை. இதைப்ப- சிதைக்க. தந்தாம்‌ - தங்கள்‌ தங்க 
ளுடைய. விஞ்சையர்‌ - வித்தியாதரர்‌. பாணி - தாளம்‌, 
தள்ளும்‌ - காலம்‌ தள்ளிப்‌ பாடும்‌. கந்தாரம்‌ - கந்தாசம்‌. 
என்னும்‌ பண்‌. களி -மத, செஞ்செவிச்‌ காது - செம்‌. 
மையாசகப்‌ பண்பட்ட காது. நுங்கு - அவலோடு, 


பருக. | 2 


அனுமன்‌ வான வீதியில்‌ பாய்ந்து போர்க்‌ 
கொண்டி.ருக்கிரான்‌, தென்றல்‌ வி௫றக்‌ களைப்‌ 
டின்றி. வீணாகானம்‌ என்ற மதுவைப்‌ பருஇக்‌ 
கொண்டே மேலும்‌ உத்ஸாகமாரய்ச்‌ செல்கிறான்‌ 
லட்சியத்தை கோக்கி. வரழ்க்கையின்‌ லட்சியத்தை 
அடைவதற்குச்‌ சிறந்த சாகனம்‌ அல்லவா கலைகள்‌? 


இப்படிப்‌ போகும்போது மூன்றாவது இடை 
(ர ஏற்படுகிறது. பெரந்இக்‌ கொண்டிருக்கும்‌ 
தென்‌ சமுதீதிரம்‌ வேறொரு சமுத்திரத்தைப்‌ பிரச 
வித்துவிப்டது போலச்‌ தோன்றுஇறது. ஆம்‌, அதி 
பயங்கரமான கருகிறம்‌ வாய்ந்த புதிய சமுத்திரம்‌ 
ஒன்று பழைய சமுத்திரத்தின்‌ மேலே தோன்று 
கிறது ; கோன்‌ றி, *இங்கேயார்‌ என்‌ ஊத்‌ தரீண்டிம்‌ 
போகிறவர்‌ ?' என்று கோஷிக்கறெது : 


[92] 


மூன்னு இடையூறுகள்‌ 


உவெங்கார்‌ நிறப்புணரி 
வேடறயும்‌ ஒன்று, 
பெரங்கார்‌ கலிப்புனல்‌ 
தரப்பொலிவ தபால்‌ 
 இங்‌(க)ஆர்‌ கடத்திர்எனை ?” 
என்று, எழுந்தாள்‌, 
அங்கார தரரைபிறி(து) 
ஆலரலம்‌ அன்ஜள்‌. 
| வெங்கார்‌ நிறப்‌ புணரி - (பார்க்க) ௮ச்சம்‌ தரும்‌ 
கருகிறமான சமுத்திரம்‌. பொங்கு ஆர்கலிப்‌ புனல்‌ - 
பொங்குகிற சமுத்திர நீச்‌. தார - பெற்றுவிட. இங்கு ஆர்‌ 
கடத்திர்‌ - இங்கு யார்‌ கடச்துபோகிகீர்‌. என்னா- என்று 
கோஈதித்துக்கொண்டு, பிறிது - வேரோர்‌. ஆலாலம்‌ - 
ஆலகால விஷம்‌, ] 


இது புதியகொரு கருங்கடலா? அல்லது 
வேறோர்‌ ஆலகால விஷம்கானா ? என்று அனும 
னும்‌ பிரமித்துப்‌ போகிறான்‌. ஆனால்‌, விரைவி 
லேயே பிரமிப்பைச்‌ சமாளித்துக்கொண்டு, ஓ 
ஹோ ! கடலுமில்லை, விஷமுமில்லை ; விஷ கண்டஇ 
யான ராட்சஸிதான்‌ !! என்னு தெரிர்துகொள் 
இருூன்‌. 
அன்‌(று)ஆய்‌ திறத்தவன்‌, 
* அறத்தை அருளோடும்‌ 
தின்றாள்‌ ஒருத்தி இவள்‌ 1” 
என்பது தெரிந்தான்‌. 
(அன்று - அப்போது, ஆய்‌ திறத் தவன்‌ - ஆராயும்‌ 
திறமுள்ள ௮.னுமன்‌. | 
[33] 


ச்‌. கார 


சுந்தர சாண்டம்‌ 


தருமத்தை வேரோடு பலகாரம்‌ செய்தவள்‌ 
ட்‌ பேர்வழி!' என்னு தெரிந்து கொண்டதும்‌, 
இவன்‌ அவளைப்‌ பார்தது, 


வாயால்‌ ஆளந்துநெடு 
வான்வழி அடைத்தாய்‌ ! 

நீயாரை? என்னைஇவண்‌ 
நின்றநிலை ?” என்றான்‌, 


[யாரை - யார்‌. இவண்‌ - இங்கு, என்னை - 


என்ன | 


அந்த அரக்கி அதட்டிக்கொண்டே எழுந்து 
வாயைத்‌ திறக்க வியை அடைத்துக்கொண்டு நிற்‌ 
இறாள்‌. அக்த நிலையையும்‌ , அதட்டலையும்‌ அனு 
மன்‌ பரிக௫ித்துக்‌ கேள்விககாத்‌ தொடுத்ததும்‌, 
ஐயோ ! என்னைப்‌ பெண்ணாக அல்லவா மதித்து 
விட்டான்‌ ?' என்று வெட்கப்படுகிரறுள்‌, வருந்து 
இராள்‌. அத்த அவமதிப்பைக்‌ கண்டித்து ஆர்ப்‌ 
பாடம்‌ செய்இராள்‌. 

உடனே கோரப்‌ பற்களோடு கூடிய வாயைப்‌ 
பெரிதாகத்‌ இறக்கிறுள்‌ ; திறந்து இவனை விழுங்க 


எத்‌ தனிக்கிறாள்‌. இவனோ அவளுக்குமேல்‌ ஆத்திர 
மாக அந்தப்‌ பற்களிடையே நுழைச்‌்அவிடுகிறான்‌. 


இந்தப்‌ பயங்கரமான காட்டு எவ்வளவு ஆச்ச 
சியமாகச்‌ இத்தரிக்கப்படுகிறது, பாருங்கள்‌ ! 


திறந்தாள்‌ எயிற்றைஅவள்‌, 
அண்ணல்‌இடை சென்றான்‌ ; 


[ 94] 


மூன்று இடையூறு கள்‌ 


அழம்தான்‌ அரற்றிய(து) 3 
அயர்த்‌(து) அமரர்‌ எய்த்தரீர, 
இறந்தான்‌ எனக்கொ(டு) ; ஒர்‌ 
இமைப்பதனின்‌ முன்னம்‌ 
பிறந்தான்‌ எனப்பெரிய 
கோளரி பெயர்ந்தான்‌ ! 


| எயிற்றை - கோரப்‌ பற்களை. ௮ண்ணல்‌ - பெருமை 
யில்‌ இறந்த அனுமன்‌, அரற்றியது - புலம்பியது: 
அலறியது. அயர்த்து - வருந்தி. அமார்‌ - தேவர்‌. எய்த்‌ 
தார்‌ - இளைத்தார்‌. கொடு - கொண்டு, ஓர்‌ இமைப்‌ 
பதனின்‌ முன்னம்‌ - ஒருமுறை கண்‌ இமைப்பதற்கு 
மூன்‌. கோளரி - (இங்கே) சிங்கம்‌ போன்ற அனுமன்‌. 


பெயர்ர்தான்‌ - வெளிப்பட்டான்‌, ] 


அங்காரதாரை வரயைது திறந்தாள்‌ என்று 
சொல்லாமல்‌, கேரரப்‌ பற்களை தீ திறந்து , காட்டி 
னுள்‌ என்று கூறுவது அந்தக்‌ காட்சியை 
எவ்வளவோ பயங்கூமாகக்‌ காட்டுகிறது ! அந்தப்‌ 
பல்வரிசைகளுக்கு இடையே அனுமன்‌ நுழைந்‌ 
குலும்‌, “ஐயோ, தொல்ைச்தான்‌ ! தொலைக்தே 
போனான்‌ !' என்று அறமே அலறிவிட்டதாம்‌ ! 
தேவர்களோ, வாய்விட்டுச்‌ கதறவும்‌ சக்இயில்லா 
மல்‌ புழுங்குக்‌ கொண்டிருக்தார்கள்‌, பொருமிக்‌ 
கொண்டிருநதார்கள்‌. ஆனால்‌, செத்தான்‌ அனு 
மன்‌ !' என்று சித்தாந்தம்‌ செய்ததுதான்‌. தாம 
தம்‌, (அதோ மாண்டவன்‌ மீண்டும்‌ பிறந்து 
விட்டரின்‌ என்று மறுபடியும்‌ பிரமிக்கும்படி. 
வெளிப்படுகிரான்‌ அனுமன்‌, 


[95 ] 


சுந்தர றக அம்‌ 


இடது அரக்கு கதற அவள்‌ வயிற்றைப்‌ 
பீறிக்கொண்டு வெளிப்படுகிரான்‌ : 


கள்வாய்‌ அரக்கிகத 
றக்குடல்‌ கணத்தின்‌ 
கொள்வார்‌ தட்க்கையன்‌ 
விசும்பின்மிசை கொண்டான்‌ ; 
முள்வாய்‌ பொருப்பின்‌ முழை 
எய்திமிக நொய்தின்‌ 
உள்வாழ்‌ அரக்கொ(டு)௭ழு 
நிண்கலுழன்‌ ஒத்தான்‌. 

[கணத்தின்‌ - ஒரு,க௲ண த்தில்‌. கொள்‌ - பறித்துக்‌ 
கொண்ட. வார்‌ தடக்கையன்‌ - நீண்ட பெரிய கைகளை 
யுடையவன்‌. விசும்பின்‌ மிசை - ஆகாயத்தின்மீது, 
கொண்டான்‌ - தோன்றினான்‌. முள்வாய்‌ - முட்‌ செடிகள்‌ 
பொருக்தியுள்ள. பொருப்பின்‌ முழை - மலையின்‌ குகை. 
எய்தி- புகுந்து. நொய்தின்‌ - விரைவாக ; லாகவமாக. 
உள்‌ வாழ்‌ - உள்ளே வாழும்‌. அ௮ரக்கொடு - பாம்புகளை 
எடுத்துக்கொண்டு. இண்‌ - வலிய: கலுழன்‌ - கருடன்‌. ] 


அந்தக்‌ கோரப்‌ பற்களுக்கிடையே புகுக்து, 
.- குகை போன்ற அந்த வயிற்றுக்குள்‌ இருக்க கூடல்‌ 
களைப்‌ பறித்துக்கொண்டு அனுமன்‌ மேலே. 
தோன்றுவது எப்படி. இருக்கிறது ? ஒரு மலைக்‌ 
குகை ; அதன்‌ வாசலுக்குக்‌ காவலாக அமைத்திருக 
இன்றன முட்‌ செடிகள்‌. அத்தகைய குகைக்‌ 
குள்ளே நிர்ப்பயமாக வாழ்சின்றன கொழுத்த 
கொடிய பாம்புகள்‌. அப்படியிருக்க, ஒரு பொல்‌ 
லாத கருடன்‌, சிறகை முள்கிழித்துவிடாமல்‌ விரை 


[86] 


மூன்௮ இடையூறுகள்‌ 


வாகவும்‌ சாமர்த்தியமாகவும்‌ குகைக்குள்ளே புகுந்து 
அந்தக்‌ “கொழுத்த பாம்புகளைத்‌ தூக்‌ க்கொண்டு 
வெளிப்பட்டு மேலே பறப்பதுபோல்‌ இருக்கிறது 
அனுமன்‌ மேலெழுக்த தோற்றம்‌, 


நண்பரால்‌ வந்த இடையூறு, தேவ சோதனை 
யால்‌ வந்த இடையூறு என்ற இரண்டையும்‌ 
தாண்டிய அனுமன்‌, சந்துருவால்‌ விளைந்த இந்த 
மூன்றாவது இடைபூற்றுக்கும்‌ அஞ்சாமல்‌ வெற்றி 
சூடுகிறான்‌. ்‌ 


இன்னும்‌ ஆகாச யாத்திரை பூர்த்தியாகிவிட்ட 
தென்று அனுமனுக்குத தோன்றவில்லை. கீழே, 
கடலும்‌ முடிவற்றதோ என்று தோன்றுஇறது. 
மேலே ஆகாய வீதியும்‌ வரம்பின்றி விரிந்து 
கொண்டே போடறது? இடைபூறுகளும்‌ அலைமேல்‌ 
அலையாகப்‌ பொங்கக்‌ ஸகொண்டிருக்கின்றன. 
ஒன்னு, இரண்டு, மூன்௮--இன்னும்‌ எத்தனையோ 2? 
இந்த இடைபூற்றுக்‌ கடலைத்‌ தாண்டிக்‌ சரையேறு 
வது எப்படி? 


இவ்விதமாக நினைக்கும்‌ அனுமன்‌ ராமகாமமே 
எல்லாத்‌ துன்பங்களுக்கும்‌ ஒரு சஞ்சீவி என்று 
1௦திக்கிறான்‌ : 


 ஊறுகடி(து) ஊறுவன, 
ஊறில்‌அறம்‌ உன்னத்‌ 

0தறலில்‌ அரக்கர்புரி 
தீமைஅவை தீர, 

9ஏறும்வகை எங்குள(து) ? 
'இராமஎன எல்லாம்‌ 


[57 ] 


சுந்தர காண்டம்‌ 


்‌ மாறும்‌, அதில்‌ மாறுபிறி(து) 
இல்‌? என மதித்தான்‌. 

[ஊறு - இடையூறுகள்‌. கடி.து-விரைவில்‌. ஊறில்‌ - 
கெடுதலில்லாத. உன்னா - கினையாத. தேறலில்‌ - தெளிந்த 
அறிவில்லாத. புரி - செய்கின்ற. ஏறும்‌ வகை - கரை 
யேறும்‌ விதம்‌. உளது - உள்ளது. அதில்‌ மாறு பிறிது 
இல்‌ - அதைக்‌ காட்டிலும்‌ வேறான உபாயம்‌ ஒன்று 
மில்லை. | 


ராம நாமத்கைச்‌ சொன்னதுதான்‌ தாமதம்‌, 
உடனே இலங்கை தோன் றிவிடுகிறது. பசுமை 
யான சோலைகளையுடைய ஒரு பவளமலை மீது 
பாய்நீது விடுறான்‌ அனுமன்‌. 


[ 38] 


பொருள்‌, அதிகாரம்‌, போகம்‌ 


சூரியன்‌ அஸ்தமிக்கும்‌ சமயம்‌. அனுமன்‌ 
பாய்ந்த மலைமீதுள்ள சோலை, அந்தச்‌ செங்கதிர்ச்‌ 
செல்வத்திலே, பசகஞ்சுடர்ச்‌ சோலையாகக்‌ காண்‌ 
இறத. மாளிகைகளும்‌ மேல்மாடங்களும்‌, இரத்தின 
மயமான சுவர்களும்‌ மதில்களும்‌, தேர்ச்சாலை 
குதிரைச்‌ சாலை யானைச்சாலைகளும்‌,” இடையிடையே 
பூங்காவனங்களும்‌, கோபுரங்களும்‌ விமான சிகரங்‌ 
களும்‌, நடன மண்டபங்களும்‌ பிறவும்‌ அந்தப்‌ 
பொன்னிறக்‌ கதிர்களில்‌ மூழ்கித்‌ தகதகவென்று 
ஒஜே அழகுக்‌ கடலாக ஜொலிக்கின்றன. ஹா, 


என்ன காட்ச! 
6 


[ 89 ] 


சுந்தர காண்டம்‌ 


சொர்க்க லோகமாலய பெண்மணி, இங்கே 
ஒரு பெரிய நிலைக்கண்ணாடி வைத்துத்‌ தன்‌ போன்‌ 
மேனியை ஆசை தீரப்‌ பார்த்துக்கொண் டிருக்‌ 
கராளோ? 


விண்ணிடை உலகம்‌ 
என்னும்‌ மெல்லியல்‌, 
மேனி நோக்கக்‌ 
கண்ணடி வைத்த(து) 
அன்ன, இல்ங்கையைத்‌ 
தெரியக்‌ கண்டான்‌: 


[ விண்ணிடை உலகம்‌ என்னும்‌ மெல்லியல்‌ - விண்‌ 
அஹுலகமாயே பெண்‌. சண்ணடி-கண்ணாடி, வைத்தது 
௮ன்ன - வைத்ததுபோல்‌ இருச்ற, | 


உடனேயே அனுமன்‌, இல்லை, இல்லை; 
சொர்க்கம்‌ இந்நதகரதீதை ஒத்திருக்கும்‌ என்று 
நினைப்பதும்‌ அறிவீனம்‌ என்கிறான்‌ தனக்குள்‌ 
கானே : 

பொன்னகர்‌ இதனை 
ஒக்கும்‌ என்பது 
புல்லி(து) அம்மா! 

[புல்லி - அதிவீனமாகும்‌. அம்மா ... ஆச்சரியம்‌. | 

உண்மையில்‌, அது போகபூமி யன்று : இது 
தான்‌ போகஸ்தானமாடிய சொர்க்கமாய்‌ இருக்க 
வேண்டும்‌. ஆஹார ! இந்தக்‌ காட்சி யின்பத்திற்கு 
எல்லையே இல்லையா?' என்று பிரமிக்கிறான்‌. 


[40] 


பொருள்‌, அதிகாரம்‌, போகம்‌ 


பவளமலையில்‌ கின்றுகொண்டிருக்கும்‌ ௮னு 
மன்‌, மோகனமான அந்த மாலை. வேளாயில்‌, 
இலங்காபுரியின்‌ சிற்பச்‌ செல்வமாக மாடமாளி 
கைகளை கோக்கி அப்படியே திகைத்துப்‌ போகி 
ரான்‌. சல மாளிகைகளைப்‌ பார்த்து. ( பொன்னைக்‌ 
கொண்டு இழைத்‌ தவை இவை ' என்று தனக்காள்‌ 
தானே . சொல்லிக்‌ கொள்ிறொன்‌, வேறு சில 
மாளிகைகளை நோக்‌, : அவை இரத்தினங்களாக 
கொண்டு பொதிந்திருக்கன்றன ' என்னு கர்மா 
னிக்கிறுன்‌. * அதோ, கண்ணைப்பறிக்கும்‌ அழகு 
வாய்ந்த அம்மாளிகைகள்‌ பொன்னாலும்‌ மணியா 
லம்‌ அமைந்தன அலல்‌; மின்ளலைக்கொண்டே 
அமைக்கப்பெற்றிருக்சள வேண்டும்‌!' என்று அதி 
சயிக்கறான்‌. வேறு இல மாளிகைகளைக்‌ கண்குளிர 
. நோச்டு, : இவை இந்த, மாலைவெயிலின்‌ மத்தாப்பு 
வெளிச்சத்தைக்‌ கொண்டே செய்யப்பெற்றிருக்க 
வேண்டும்‌ !' என்று மயங்குஇருன்‌ . இன்னும்‌ சில 
வீடுகளும்‌ உபரிகைகளும்‌ எதைக்கொண்டு எவ்வித 
மாசச்‌ செய்யப்பட்டிருக்கக்கூடும்‌ என்றே தெரிய 


வில்லையாம்‌ : 


பொன்கொண்(டு) இழைத்த, 
மணியைக்கொடு பொதிந்த) 
மின்கொண்(டு) அமைந்த! 
வெயிலைக்கொடு சமைத்த! 
என்கொண்‌(டு) இயற்றிய 
எனத்தெடி கிலாத! 
வன்கொண்டல்‌ விட்டுமதி 
முட்டுவன மாடம்‌. 


[41 ] 


சுந்த. ர காண்டம்‌ 


[மணி - இரத்தனம்‌. கொடு - கொண்டு. மின்‌ - 
மின்னல்‌. வெயில்‌ - மாலை வெயில்‌. தெரிவு இலாத - 
தெரிய முடியாதனவாயிருக்கின்றன. வன்‌ கொண்டல்‌ - 
வலிய மேகங்கள்‌ : (இங்கே) மேக மண்டலம்‌. மதி - 
சச்திரன்‌ ; ௪ந்திர மண்டலம்‌. மாடம்‌ - மாட மாளிகை 
கள்‌.] 

இரந்த விதமாகப்‌ பிரமித்துக்கொண்டிருக்கும்‌ 
அனுமன்‌; ௮ச்த மாளிகைகளில்‌, அ மகையே 
தொட்டுக்கொட்டு இழைத்துவைத்ததைப்‌ போன்‌ ற 
வேலைப்பாடுகளையும்‌, செல்வச்‌ செருக்கையும்‌, ஆடம்‌ 
பரத்‌ தஇிமிரையும்‌, தெய்வப்‌ பெண்கள்‌ குப்பை 
கூட்டி நீர்‌ தெளித்துப்‌ பணிவிடை செய்துகொண் 
டிருப்பதையும்‌, ௮ ரக்கிமார்‌ மேல்‌ மாடங்களில்‌ உல்‌ 
லாசமாக உலாவிக்‌ கொண்டிருப்பதையும்‌ பார்க்கி 
றான்‌. 

௮க்த ராட்சஸ்‌ மாதர்களிலும்‌ எத்தனை அழகி 
கள்‌! அவர்களில்‌ சிலர்‌, தாம்‌ வளர்க்கும்‌ இளிப்‌ 
பிள்ளைகளுக்கு எவ்வளவு அன்போடு கொஞ்சம்‌ 
குரலில்‌ பாடம்‌ கற்பிக்கிறார்கள்‌ ! என்ன பாடம்‌ 1 
ஆ, எப்படிப்பட்ட குரு ! 

குழலும்‌ வீணையும்‌ 
யாழும்‌என்‌(று) இனையன 
ட டுழைய, 
மழலை மென்மொழி 
கிளிக்‌(கு)இருந்‌(து) அளிக்கின்ற 
மகளிர்‌. 

[குழல்‌ - புல்லாங்குழல்‌. இனையன - இப்படிப்‌ 

பட்ட இன்னிசைக்‌ கருவிகள்‌, குழைய - சோற்கும்படி, 


[42 ] 


பொருள்‌, அதிகாரம்‌, போகம்‌ 


மழலை மென்‌ மொழி - மிகவும்‌ இனிமையான தங்கள்‌ 
மழலைச்‌ சொற்களை. அளிக்கின்ற - அன்போடு கற்றுக்‌ 
கொடுக்கிற. மகளிர்‌ - பெண்கள்‌. | 

என்னு மகா ரஸிகனாை அனுமனே அவர்களுடைய 
சாரீர சம்பத்தையும்‌, ரூப சம்பதீதையும்‌ கூடப்‌ 
பாராட்டுகிறான்‌. அவர்களுடைய சொல்லுக்கே 
புல்லாங்குழல்‌ வீணை முதலான இன்னிசைக்‌ கருவி 
கள்‌ தோற்றுப்‌ போகும்‌ என்றால்‌, அவர்கள்‌ பாடும்‌ 
சஙூதம்‌ எப்படி மிருக்கவேண்டும்‌! 


இந்‌ கரத்தில்‌ இசை பாடுகிறவர்கள்‌ பலர்‌ 
என்றால்‌, அவர்களைக்‌ காட்டிலும்‌ பலர்‌ ப.ரதகாட்டி. 
யம்‌ செய்கிறவர்கள்‌. ராட்சஸ மாதர்களில்‌ இலர்‌ 
அதிவிசித்திரமான வாட்டியத்‌ இறம்‌ வாய்ந்தவர்கள்‌ 
என்பது அனுமனது அபிப்பிராயம்‌. ஈடனத்‌ 
இற்கென்றே பிறந்தவர்களைப்போல்‌, பின்னி 
அலங்கரித்த கூந்தலோடு அந்த ராட்சஸ குல 
சுந்தரிகள்‌ ஆடும்போது, அங்கே உள்ள மற்றைப்‌ 
பெண்களெல்லாம்‌ ௬வத்த கண்‌ வாங்காமலே 
வியந்துகொண்டிருக்கிறார்கிலாம்‌. 


ஆடல்‌ பரடல்களிலே சல ராட்சஸ மாதர்கள்‌ 
நிகரற்று விளங்கிய போதிலும்‌, அரக்கர்கள்‌ 
சிறையிலிருக்து விடுதலை பெற்ற தேவர்களையும்‌ 
கூத்தாடச்‌ செய்து வேடிக்கை பார்ப்பதுண்டு. எஜ்‌ 
மானர்கள்‌ இஷ்டப்படியே கூத்தாட வேண்டியது 
அடிமைகளின்‌ கடமைதானே ? ராவண ராஷ்யத 
இடூல பாண்டம்‌ அகராதியில்‌ (தேவர்‌ என்று 
சொல்லுக்கு “ அடிமை ' என்றே பொருள்‌ : 


| 42 ] 


சுந்தர காண்டம்‌ 


தேவர்‌ என்பவர்‌ 
யாவரும்‌, திருநகர்க்‌(4) 
இறைவற்(கு) 
ஏவல்‌ செய்பவர்‌ ! 
[ திருஈகர்க்கு இறைவன்‌-இலங்கைக்குத்‌ தலைவனான 
இராவணன்‌. இறைவற்கு - இறைவனுக்கு | 
ராவணனுக்கு அடிமைகள்‌ என்றால்‌, ராவணாதி 
ராட்சஸலகைர்களுக்‌ கெல்லாம்‌ அடிமைகள்‌ என்று 
தான்‌ சொல்லவேண்டும்‌. தங்கள்‌ தேவிமாரேரடு 
அ௮டிமைகத்தொமில்‌ செய்து வாழும்‌ தேவர்ககா 
அனுமன்‌ : வாழ்கிறார்கள்‌ ' என்று எண்ணவே 


யில்லை. அடிமைகளுக்கு வாழ்வு ஏது? 


உரம்‌ அடங்கிவந்(து) 
உழையராய்‌ உழல்பவர்‌ 


6 





[உரம்‌ - வலிமை. உழையர்‌ - எப்போதும்‌ ௮௬௬௫ல்‌ 
இருந்து எஜமானர்க்குத்‌ குற்றவேல்‌ செய்துவரும்‌ அடி 
மைகள்‌, உழல்பவர்‌ - ஓடியாடித்‌ திரிபவர்‌. | 

-- அதாவது, * தேவர்கள்‌ வாழ்கன்றாரில்லை : 


உல்கின்ருர்‌, ஒடியாடித்‌ திரியும்‌ யக்திரங்களாக 
உமைக்கன்ரார்‌ ! ' என்பது அனுமன்‌ கருத்து. 
அடிமைத்‌ தேவர்களின்‌ பரிதாப நிலையோடு 
எவ்வளவு மாறுபட்டிருக்கிறது அரக்கர்களின்‌ ௮தி 
கார ஆடம்பர வைபவம்‌! 
கழல்‌உலாம்‌ காலும்‌, 
கால்‌ வேல்‌உலாம்‌ 
கையும்‌, கரந்தும்‌ 


(44 | 


பொருள்‌, அதிகாரம்‌, போகம்‌ 


அழல்‌உலாம்‌ கண்ணும்‌ 
இல்லர்‌ ஆடவர்‌ 


[கழல்‌ - வீரக்‌ கழல்‌. உலாம்‌ - உலாவும்‌. கால வேல்‌-. 
எமன்‌ போன்ற வேல்‌. காந்தும்‌ அழல்‌ - எரியும்‌ அனல்‌. ]' 


வீரக்‌ கழல்‌ உலாவுகின்றதாம்‌ கால்களில்‌. 
(வீரக்கழு டல்‌ ௮இர இறுமாப்போடு ௮ ங்கும்‌ இங்கும்‌ 
பரபரப்பாக உலாவிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ ராட்‌ 
சஸ வீரர்கள்‌.) பயங்கரமான வேல்கள்‌ கைகளில்‌: 
உலாவு கன்றனவாம்‌. (அவர்களால்‌ அத்த வேல்‌ 
களைக்‌ கைகளில்‌ சம்மா வைத்திருக்க முடியவில்லை ; 
அ௮வற்றையார்‌ மீதேனும்‌ பாப்ச்சிவிடலாமா என்று 
கைகள்‌ துடித்துக்‌ கொண்டிருக்கின்றன !) கண்‌ 
களிலோ நெருப்பு ௨ீலாவுகிறகதாம்‌. (போர்ச்‌ சனம்‌,. 
போர்‌ பெருத சினம்‌ எல்லாம்‌ பற்றி எரிகின்றன !), 


இத்தகைய ராட்சஸ மகாராஜ்யம்‌ ஒப்புயர்‌ 
வற்ற ராணுவ ராஷ்யமா யிருக்கிறது. ஆகாயம்‌ 
அஞ்சும்படி. வீசும்‌ பிரசண்ட மாருதமும்‌ இலங்‌. 
கைக்கு வரும்போது ராவண பயத்தால்‌ அடங்கு 
ஒடுஙடுத்‌ தென்றலாகித்‌ தவம்ந்துகான்‌ வரவேண்டு. 
மாம்‌ : 
ஆகாயம்‌ அஞ்ச, அகல்‌ 
மருவை அனுக்கும்‌ 
மாகால்‌, வழங்குசிறு 
ென்றல்‌என, நின்ற ! 


[அகல்‌ மேரு - அகன்ற மேரு மலையையும்‌. அணுக்‌: 
கும்‌ ்‌ வருத்துகிற. மாகால்‌ . பெருங்‌ காற்று; பிரசண்ட. 


[ 45 ] 


சுந்தா காண்டம்‌ 


மாருதம்‌. வழங்கு சிறு தென்றல்‌ என - இனிதாக வழங்‌ 
கும்‌ இளர்‌ தென்றல்‌ என்னும்படி வலி இழக்கச்‌ செய்து, 
கின்ற - (மாளிகைகள்‌) நின்‌ றன. 


மதிலின்‌ அ கம வலிமையையும்‌ 
கொண்டாடும்‌ அனுமன்‌, * தர்மமும்‌ உள்ளே புக 
முடியாதபடி மதில்‌ கட்டிவிட்டானே !' என்று 
நினைக்கிறான்‌ : 


அறம்பு கா(து), இந்த 
அணிமதில்‌ - கிடக்கைநின்‌(று), 
அகத்தின்‌ ! 


[அறம்‌ புகாது - தர்மமும்‌ பிரவே௫க்க முடியாது. 
அணி மதில்‌ - அழகிய மதில்‌. கஇட்க்கை கின்று - எல்லை 
யைக்‌ கடந்து, அகத்தின்‌ - இந்த ஈகரத்திற்குள்ளே. | 


(இப்படி.ப்பட்ட இராஜ தானியில்‌ உலகம்‌ மூன்‌ 
மிலுமூுள்ள இறந்த பொருள்களெல்லாம்‌ காணப்‌ 
படுகின்றன” என்று கருதுகிறான்‌ அனுமன்‌. 
தேர்‌ குதிரைகளில்‌ சூரிய பகவானுடைய தேதரும்‌ 
.குதிரைகளுமே இலங்கையில்‌ கொண்டுவந்து சேர்க்‌ 
கப்பட வில்லையாம்‌. யாகசைகளில்‌ ஐயனார்‌ என்ற 
சாத்தாவின்‌ வாகனமான யான தவிர வேறு 
சிறந்த யானைகளை யெல்லாம்‌ அரக்கர்கள்‌ பிடித்துக்‌ 
கொண்டு வந்து விட்டார்களாம்‌. இப்படி அனுமன்‌ 
கருதுகின்‌ ற இலங்கையில்‌ இல்லாத பொருள்தான்‌ 
எது? அந்த ஒரே பொருள்‌ இரக்கம்தான்‌ !-- 
என்று தண்டகாரண்ய முனிவர்கள்‌ ராமனிடம்‌ 
ஏற்கெனவே சொல்லியிருந்தார்கள்‌. 


(46 ] 


பொருள்‌, அதிகாரம்‌, போகம்‌ 


இசக்க மில்லாத அரக்கர்கள்‌ போர்‌ வெறி 
கொண்டு தேவர்கள்‌ முதகலரன எதிரிகளை யெல்லாம்‌ 
அடிமைகளாக்கஇக்‌ கொண்டு இப்பொழுது போகத்‌ 
திலே அமிழ்ந்து இடக்கிறார்கள்‌ : 


பளிக்கு மாளிகைத்‌ 
தலம்தொறும்‌ இடம்தொறும்‌ 
பசந்தேன்‌ 
துளிக்கும்‌ கற்பகத்‌ 
தண்ணறுஞ்‌ சோலைகள்‌ 
தோறும்‌, 
அளிக்கும்‌ தேறல்‌உண்‌(௫) 
ஆடினர்‌ பாடினர்‌ 
்‌ ஆகிக்‌ 
களிக்கின்‌ ரர்‌ அலால்‌, 
கவல்கின்றார்‌ ஒருவரைக்‌ 
காணேன்‌ ! 


[ பனிக்கு மாளி௯௪ : பளிங்கு மாளிகை, அலம்‌ - 
௮ தலம்‌: (இ௫்‌?க) கட்டிடம்‌, இடம்‌ - இறந்த இடல்‌ 
கள்‌, பசுந்‌ தேன்‌ - புதிய தேன்‌. கற்பகத்‌ தண்ணறுஞ்‌ 
சோலைகள்‌ - கற்பக விருட்சங்களையுடைய குளிர்ச்௪, 
பான, வாசனையுள்ள, சோலைகள்‌. அளிக்கும்‌ - (வேலைக்‌ 
காரர்‌) கொண்டுவந்து கொடுக்கும்‌. கேறல்‌ - மதா, 
ஆடினர்‌ - ஆடுகிறவர்கள்‌. பாடினர்‌ - பாடுகிறவர்கள்‌, 
கவல்கின்‌ ஞர்‌ - கவலைப்படுகின்‌ றவர்‌. | 
என்ர அனுமன்‌ தனக்குள்‌ தானே சொல்லிக்‌ 
கொள்திருன்‌. 

(41 ] 


சுந்தர கரண்டம்‌ 


பளிங்குக்‌ கற்களால்‌ அமைந்த மாளிகைகளில்‌ 
எல்லாம்‌ மதுபானம்‌ செப்து ஆடிப்‌ பாடுகிறவர்‌ 
களின்‌ கூட்டம்‌ தான்‌. கட்டிடத்திற்கு உள்ளேயும்‌ 
இப்படி; திறக்த இடங்களிலும்‌ இப்படியே. கோட்ட 
விருக்‌தஅகளும்‌ மதுபான விருந்துகளே. இப்படி 
யெல்லாம்‌ குடித்துக்‌ கூத்தாடும்‌ அரக்காகளைப்‌ 
பார்த்ததும்‌, : இவர்களுக்கு வாழ்க்கையே ஒரு களி 
யாட்டம்தான்‌ 1 என்று கண்டு கொள்ூரறான்‌ 
அனுமன்‌. 


அயோத்தி வாசிகளுக்கு வாழ்ககை ஒரு கலைக்‌ 
கூத்து : இலங்கை அரக்கர்களுக்கோ சளிக்‌ கூத்து ! 
வாழ்க்கையிலே உயர்ந்த-கோக்கம்‌ ஒன்றும்‌ இவர்‌ 
களுக்கு இல்லை. ஆடம்பர வாழ்வும்‌ அதிகாரதீ 
இமிரும்‌ உடையவராய்ப்‌ பல்வேறு போக வகைகளை 
யும்‌ நுகர்கத்து நுகாந்து மதங்கொண்டு மதிமயங்கி 
யிருப்பவர்களுக்கு உயர்தர வாழ்க்கை ஏது ? 

சதையைக்‌ தேடி. இலங்கைக்கு வந்த அனு 
மன்‌-- 

கனிக்கின்‌ ருர்‌அலால்‌, 
கவல்கின்றார்‌ ஒருவரைக்‌ 
கரணேன்‌ ! 


என்று வருந்தும்‌ அனுமன்‌ -- கவலை தோய்ந்த 
அந்த ஒரு முகத்தை அல்லவா போகத்தின்‌ கிலய 
மாகிய இத்த நகரத்திலே தேடிக்கொண்டிருக்‌ 
இருன்‌ ? 


சூரியன்‌ தன்‌ கிரணங்களைச்‌ சுருக்கிக்ளொண்டு 
மேல்‌ கடலில்‌ மழைகிருன்‌. தங்கம்‌ உருடுப்‌ பர்ப்வது 


[48] 


பொருள்‌, அதிகாரம்‌, போகம்‌ 


போலிருக்கிறது இலங்கையைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ 
கடலிலே. அனுமனும்‌ தன்‌ பெரு வடிவததைச்‌ 
சுருக்கிக்கொண்டு, மங்கவரும்‌ கதிரொ.ளியின்‌ ௮£த 
வாரண  வி௫த்திரங்களிலே மூழ்கிக்‌ களிக்கும்‌ 
ராட்சஸ ராஜதானியை உற்றுகோக்கய வண்ண 
மாயிருக்கிறான்‌ : 


தன்தகை அனைய 
மேனி சுருக்கி,அச்‌ 
சரளச்‌ சாரல்‌ - 
குன்றிடை. இருந்தான்‌ : 
வெய்யோன்‌ குட்கடல்‌ 
குளிப்ப தாலன்‌. 


[தன்‌ தகை அளைய மேனி - தன்‌ தகுதிக்கு ஏற்ற 
அர்த விசுவளூபம்‌. சசளச்‌ சாரல்‌ - அழகிய மலைச்சாரல்‌- 
குன்றிடை - குன்றிலே. குட சடல்‌ - மேலைக்‌ கடல்‌. | 


கொடிய ராட்சஸர்கள்‌ நான்‌ இங்கே இருப்‌ 
பதைக்‌ கண்டுபிட்க்கக்‌ கூடும்‌; கண்டுபிடித்து 
என்னை எதிர்த்தாலும்‌ எதிர்ப்பார்கள்‌ ! என்று 
நினைத்து அனுமன்‌ தன்‌ குணப்‌ பெருமைக்கு 
இசைந்த பெரு வடிவத்தைச்‌ சுருக்கிக்‌ கொள்ளும்‌. 
போதே, சூரிய அஸ்தமனம்‌ ஆ௫ிவிட்டது. அநீதி 
மாலை. காட்டும்‌ இந்திரஜாலங்களும்‌ மறைந்து 
இலங்கை மாநகரை இருள்‌ சூழ்ச்து கொள்கிறது. 


[49 ] 


௪. குர. 


இருளிலும்‌ நிலவிலும்‌ 


ஒருவன்‌ தன்‌ மனம்‌ பேர்னபடியே போய்ப்‌ 
பெருஞ்‌ செல்வம்‌ சேர்க்கிறான்‌. ஆ, எத்தனை ஏழை 
௧௯ அழித்துச்‌ செல்வம்‌ பெருகுிறது! எத்தனை 
ஏழை மக்களின்‌ இரத்தம்‌ இரத்தினமாகிறது, 
புண்‌ பொன்னாடிறது ! * இது தகூமா? இது தருமம்‌ 
தானா?' என்ற ஆரரய்ச அர்த மனத்தில்‌ பிறக்க 
வில்லை. நெருப்பில்‌ நெய்‌ பொழிவதுபேரல்‌, 
ஆசைத்‌ தீயிலே போகத்தைப்‌ பெய்துவருவோன்‌ 
தானும்‌ அறியான்‌ ; தகுந்த அறிஞர்‌ சொல்லும்‌ 
கேளான்‌. :* இவ்வழி தீராக்‌ துன்பத்திலும்‌ (9 மிவி 
வம்‌ முடியும்‌ என்பதை அவன்‌ நினைத்துப்‌ பார்ப்ப 


[50] 


இருளிலும்‌ நிலவிலும்‌ 


தேயில்லை--புதரிலே சண்ணப்புதைத்துக்கொண்டு 
சனக்கு வரும்‌ ஆபத்தைப்‌ பார்க்க மறுக்கும்‌ தீக்‌ 
கோழி போலே! இத்தகைய நெஞ்சில்‌ உண்மை 
யொளி வீசுவதும்‌ உண்டோ? *இது என்ன பிர 
சங்கம்‌ 2? முதலாளிவர்க்கத்தைப்‌ பழிக்கும்‌ ஏதோ 
பொது உடைமை - வேதாந்தம்‌ போலிருக்கிறதே !? 
என்கிறீர்களா? 


அத்தகைய ஒருவனது தீவினைபோளல்‌ . இருள்‌ 
அடர்ந்து திரண்டு இலங்கையைப்‌ போர்த்துக்‌ 
கொள்கிறது என்கிறான்‌ கவிஞன்‌ : 
ஏய்வினை இறுதியிற்‌ 
செல்வம்‌ எய்தினன்‌, ௪ 
ஆய்வினை மனத்திலான்‌, 
அறிஞர்‌ செரற்கொளான்‌, 
வீவினை நினைக்கிலான்‌, ட 
ஒ௫வன்‌ மெய்யிலான்‌, 
தீவினை எனஇருள்‌ 
செறிந்தது) எங்குமே. 


| ஏய்‌ வினை-(கொடிய மனத்துக்கு) இசைந்த கொடுஞ்‌ 
'செயல்கள்‌ : வஞ்சகம்‌, கள்ளம்‌, பலாத்காரம்‌ முதலியன, 
இ௮தியின்‌ - (பிறருக்கு) இறுதி அல்லது அழிவை விளைப்‌ 
பதால்‌. ஆய்‌ வினை - ஆராயும்‌ தொழில்‌, வீவினை - 
கேட்டை அல்லது மரணத்தை. செறிக்தது - அடர்ந்தது.] 

யாரை கினைத்துப்‌ பேசுறான்‌ கம்பன்‌, தெரி 
கிறதா? தற்கால முதலாளி ஒருவனையும்‌ குறித்துப்‌ 
பேசவில்லை என்பது திண்ணம்‌. விசேஷமாக, 
சாவண்சனையே நினைத்துக்‌ கொண்டிருக்கவேண்டும்‌. 


(91 ] 


சுந்த. காண்டம்‌ 


அவன்தான்‌ ராமாயண காலத்திலே மூன்று 
லோகத்திற்கும்‌ ஒரு முதலாளி--ஒரு சர்வாதிகாரி! 


அவன்‌ செய்த தீவினையின்‌ சிகரம்‌ சீதையைச்‌ 
இறை வைத்தது. 
வண்மைநீங்‌ காநெடு 
மரபின்‌ வந்தஅப்‌ 
0பண்மைநீங்‌ காதகற்‌ 
ப புடைய பேதையைத்‌ 
திண்மைநீங்‌ காதவன்‌ 
சிறைவைத்‌ தான்‌ எனும்‌ 
வெண்மைநீங்‌ கியபுகழ்‌ 
விரிந்த(து) என்னவே-- 
இருள்‌ விரிந்துவிடுகிறதாம்‌. 


[கெடு மரபு - திறந்த குலம்‌, பேதை - சதைப்‌ 


பெண்‌. திண்மை - வலிமை, ] 


பொருளையும்‌ ஞானத்தையும்‌ வாரி வழங்கி 
வந்த ஜனக குலத்திலே உதித்த கற்புச்சடரை 
வலிமையே உரிமையாகக்‌ கொண்டு சிறை வைத்தா 
னல்லவா? அந்தச்‌ செய்கையால்‌, ராவண ர்த்தி 
யில்‌--மூவுலகையும்‌ சுரண்டிப்‌ பிழைத்த (புகழி'ல்‌-- 
அற்ப சொற்பமாக மிஞ்சியிருந்க வெண்மையும்‌ 
நீங்க, ௮து ஒரே கருமையாகிவிட்டதாம்‌. இத்‌ 
தகைய ராவண ர்த்தி (அபகீர்த்தி) விரிந்து பரவி 
யது போல இருள்‌ பரவியிருக்கிறதாம்‌. 


இந்த இருளிலே அரக்கர்கள்‌ மிகவும்ட்‌ சுறு 
சுறுப்பாய்க்‌ காணப்படுகிருர்கள்‌. இருட்டு இஞடுட்டை 


[53 ] 


இருளிலும்‌ நிலவிலும்‌ 


மிதித்துப்‌ போவதுபோவதுபோல்‌, பல திசைகளி 
லும்‌ அவர்கள்‌ இரிர்அ கொண்டிருக்இருர்கள்‌ : 


வெவ்வழி இருள் தர 
மிதித்து மீச்செல்வார்‌ ! 


| வெவ்‌ வழி-கொடிய வழி, மீச்‌ செல்வார்‌ 
மேலே சேல்இறுர்கள்‌. | 


கருங்கம்‌ படிகளின்மிது உரல்‌ வைத்து ஏறு இற 
மாதிரி, செறிந்து தாண்ட கும்மிருட்டின்மீது கால்‌ 
வைத்து ஏறி மேலே சென்று, இந்திர லோகத்திற 
கும்‌, சத்திர லோகத்இற்கும்‌, வேறு லோகங்களுக்‌ 
கும்‌ போடருார்களாம்‌ ்‌ 

இந்திரன்‌ வளநகர்த்‌(கு) 
ஏரகுவார்‌, இகல்‌ 

சந்திரன்‌ உல்கினைச்‌ 
சார்குவார்‌, கலித்‌(த) 

அந்தகன்‌ உறையுளை 
அணுகுவார்‌, அயில்‌ - 

வெந்தொழில்‌ அரக்கன(து) 
ஏவல்‌ (மயினூர்‌. 

[| வளநகர்‌ - வளம்‌ நிறைந்து அ௮மாரரவதி நகரம்‌, ஏரு 
வார்‌ - போவார்‌. இகல்‌ - பகை, சார்குவார்‌ - சேர்வார்‌. 
சலித்து - ஆரவாரஞ்‌ செய்து. அ௮ர்தகன்‌ - யமன்‌, உறை 
புள்‌ - இருப்பிடம்‌. அணுகுவார்‌-சமீபிப்பார்‌ ; அடைவார்‌. 
அயில்‌, - வேல்‌, வெந்தொழில்‌ - கொடுந்தொழில்‌. ஏவல்‌ 
மேயிஞார்‌ - கட்டளையில்‌ பொருந்தியவர்கள்‌, ] 


[55 ] 


சுந்தர காண்டம்‌ 


காதல்‌ - நோயால்‌ வருந்தும்‌ ரரவணனை இப்‌ 
போது பகைத்துக்கொண்ட சந்திரனுக்கு ஒரு நல்ல 
பாடம்‌ கற்பிக்கவேண்டும்‌ என்பது சந்திரலோக 
யாத்திரை செய்யும்‌ அரக்கர்களின்‌ கருத்தாக 
இருக்கலாம்‌. வேறு இலா *ஹா; ஹோ! என்று 
இரைந்து யமனை அ தட்டிக்கொண்டே அவனுடைய 
லோகத்துக்குச்‌. சமீபமாகச்‌ செல்கிறார்களாம்‌. 
யமனூருக்கே போய்‌ அவனை மிரட்டக்கூடிய 
ஆசாமிகளை அவன்‌ எப்படி. அணுகத்‌ துணிவான்‌ 2 
ஈச்வானது அதிகார முத்திரை தரித்த யமராஜா 
வும்‌ ரரவணேச்வரனது ஏவல்‌ பூண்ட அரக்கா 
களுக்கு அஞ்சி ஒதுங்க ஒடுங்கிக்‌ இடக்ஒிறானாம்‌. 
ஒருபுறம்‌, ராவணேச்வரனுக்குக்‌ குற்றேவல்‌ 
செய்யும்பொருட்டு, வானவீதியில்‌ மின்ன ற்கொடி 
கள்‌ நெருங்கப்‌ போவதுபோல்‌ வேகமாய்ப்‌ போகும்‌ 
சேவ மாதர்களையும்‌; வித்தியாதர ஸ்திரிகளையும்‌, 
காச கன்னிகைகளையும்‌, யட்சகுல சுந்கரிகளையும்‌ 
பார்க்கருன்‌ அனுமன்‌, ஒருபுறம்‌ ேவஜாதி 
ஆடவர்கள்‌ அரக்கர்களுக்குதீ தொண்டு செய்ய 
விரைந்து கொண்டிருப்பதையும்‌ பார்க்கிறான்‌. 
இதோ அவசரமாகத்‌ தேவர்கள்‌ உத்தியோகம்‌ 
பார்க்க ஓடும்‌ காட்சியைப்‌ பாருங்கள்‌ : 
சித்திரப்‌ பத்தியின்‌ 
தேவர்‌ சென்றனர்‌ 
* இத்துணை தாழ்ந்தனம்‌; 
முனியும்‌ !” என்றுதம்‌ 
முத்தின்‌) ஆரங்களும்‌, 
முடியும்‌, மாலையும்‌, 


[55] 


இருளிலும்‌ கிலவிலும்‌ 


உத்தர்‌ ய்ங்களும்‌ 
சரீய ஓடுவார்‌! 


[பத்தி - வரிசை , அணிவகுப்பு. இத்‌. துணை - இவ 
வளவு (கேரம்‌). தாழ்ர்தனம்‌ - தாமதித்து விட்டோமே. 
முனியும்‌ - கோபித்துக்கொள்வானே, சரிய - சரிந்து 
மே விழும்படி, | 


ராஜ்யம்‌ ராணுவ ராஜ்யமா யிருப்பதால்‌, 
அதன்‌ கட்டுப்பாடுகளுக்கு அடங்கி அடிமைத்‌ 
தேவர்களும்‌ கைதிகளைப்‌ போலவும்‌, கூலிச்‌ சிப்‌ 
பாய்களைப்‌ போலவும்‌ வரிசை வரிசையாகப்‌ போசு 
வேண்டும்‌. இப்படிப்‌ போய்க்‌ கொண்டிருக்கும்‌ 
போது, இவ்வளவு தாமதித்து விட்டோமே; ஐயோ, 
எஜமான்‌ கோரபிக்குமே !' என்ற எண்ணம்‌ உண்‌ 
டாகிறதாம்‌. இப்படி எண்ணியதும்‌, நடை ஓட்டமா 
இறது. அவர்கள்‌ முன்னோக்கு ஓட, உத்தரீயங்கள்‌ 
பின்னே சாய்ந்து ஓடஇஏன்றனவாம்‌ ; சரிற்து விழு 
கஇன்றனவாம்‌. 


(மார்பிலே மேலாடை தாங்குவது அடியார்‌ 
களுக்கு வழக்கம்‌ இல்லையே !' என்று அதிசயித்து, 
(ஆம்‌, இவர்கள்‌ கெளரவிக்கப்பெற்ற அடிமை 
களாக இருக்கவேண்டும்‌ !' என்று ஊடுக்கிறோம்‌. 
மேலாடைகளோடு முத்து மாலைகளும்‌ அணிகஆ்திருக்‌ 
இருர்கள்‌ : ஆகவே, விசேஷ கெளரவம்‌ பெற்ற 
அடி.கைளாக இருக்கவேண்டும்‌ ! ஆஹா, தலையில்‌ 
சும்மாடுபோல்‌ இரீடத்தையும்‌ சுமக்இிறார்களே ! சரி 
சரி, இவர்கள்‌ தேவ ஜாதியைச்‌ சேர்ந்த சிற்றரசர்‌ 
கள்‌.. இந்தப்‌ பொம்மையரசர்கள்‌ இரீடங்களிலே 
மாஷ்களையும்‌ சுற்றிச்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. அர 


[55 | 


சுந்தர காண்டம்‌ 


சர்களிலும்‌ சாமரணியர்கள்‌ அல்லர்‌ ; பட்டமும்‌ 
பதவியும்‌ பெற்றவர்கள்‌ தாம்‌ ! 

இக்த அடிமை யரசர்கள்‌ ஓடும்போது, உத்தர்‌ 
யங்களைப்போல்‌ முத்தாரங்களும்‌ சரிந்து ஓடுகின்‌ 
றன. ஓஹோ ! -- கவனியுங்கள்‌ -- இவர்கள்‌ ஓடும்‌ 
வேகத்திலே இரீடங்களும்‌ இப்போது சரிந்து 
விழுந்து உருளத்‌ தொடங்குகின்‌ றன. *கிரிடங்களும்‌ 
இரீட மாலைகளும்‌ பாதையில்‌ பின்னால்‌ ஓடி வக்து 
கொண்டீ.ருக்கன்றன ; விரைவில்‌ வந்து சேரும்‌!' 
என்னு இவர்கள்‌ நகாதனிடம்‌ விண்ணப்பஞ்‌ செய்து 
கொள்ளக்கூடும்‌! 


இப்படி அரைகுலையத்‌; தலைகுலைய நிலை 
குலைந்து ஒடும்போதும்‌--௮அடடா, என்ன ஒழுங்கு! 
ஆடை ஆபரணங்கள்‌ எல்லாம்‌ அலங்கோலம்‌ 
என்றாலும்‌, அந்த அலங்கார வரிசை குலையாமல்‌ 
போூருர்களே ! இவ்வளவு வேகத்திலும்‌, 
சித்திரப்‌ பத்தியின்‌ 
தேவர்‌ சென்றனர்‌! 
சபாஷ்‌! 
இப்படிப்பட்ட காட்சிகலாப்‌ பார்த்ததும்‌, 
இந்த இராஷ்யத்திலே ராணுவ தர்மமாகிய ஒழு 
கும்‌ கட்டுப்பாடும்‌ இருக்கமுடியும்‌ ; ஆனால்‌ தர்மம்‌ 
இருக்க முடியுமா? இருந்தாலும்‌ தீந்து கரிந்து 
போய்த்தான்‌ இருக்கவேண்டும்‌ 1! என்னு கருதுக 
ரோம்‌. ஆனால்‌, சந்திரோதய்த்தோடு நமக்கும்‌ 
கொஞ்சம்‌ நம்பிக்கை உதயமாகிறது : 
தீண்ட்ருந்‌ தீவினை 
தீக்கத்‌ தீந்துபாய்‌ 
[56 ] 


இருளிலும்‌ கிலவிலும்‌ 


மாண்‌(டு)அற உலர்ந்தது : 
மாரு திப்பெயர்‌ - 

ஆண்தகை மாரிவந்(து) 
அளிக்க, ஆயிடை 

ஈண்‌ (ட)அறம்‌ முளைத்தென 
முளைத்த(து) இந்துவே. 


[திண்டரு - தீண்டத்‌ தகாத. தீக்க - எரித்தலால்‌. 
அற - மிசவும்‌. மாருதி- அனுமன்‌, ஆண்தகை மாரி - 
வீரனாகயெ மழை, அளிக்க - உதவிக்‌ காப்பாற்ற, ஆயிடை- 
௮ப்பொழுஅ. எண்டு - இவ்விடத்தில்‌. முளைக்தென - 
முளைத்தாற்போல. இந்து - சந்திரன்‌. | 


உண்மையை அடிகிலமர்கவும்‌, அருளை வேராக 
வம்‌. கொண்டு வளரும்‌ அருமையான மூலிகைப்‌ 
பூண்டு அறம்‌ என்பது, இந்தப்‌ பூண்டு எந்தச்‌ 
சீதோஷ்ண நிலையிலும்‌ எந்தப்‌ ர ரதேசத்திலும்‌ 
பயிராகி வளர்ந்தோங்கக்‌ கூடியது. தீவினை என்ற 
கோடைதான்‌ இதை எரிதீதுதி தீந்துபோகச்‌ செய்‌ 
பும்‌. இலங்கையில்‌ இத்த மூலிகை அழுர்வமாகி 
ரரவணாதி ராரட்சீஸர்கஸின்‌ தீவினையால்‌ தீக்து 
மாண்டு அறவே உலர்ந்துபோய்‌ விட்டதாம்‌. ஆனால்‌ 
ஆணிவேர்‌ இருக்கிறது, விபீஷணன்‌ இருப்பதால்‌. 
ஆகவே, ஒரு மழை விழுந்தால்‌ மறுபடியும்‌ முள்க்‌ 
கும்‌, தளிர்க்கும்‌, தழைக்கும்‌, பிழைக்கும்‌. அத்த 
மழை அனுமன்‌ என்ற பெயருடன்‌, ஓர்‌ ஆண்‌ 
தகை-வடிவத்திலே வர்திறங்குவிட்டதரம்‌. இ.்கிலலை 
யில்‌ அறம்‌ மீளவும்‌ முளைத்தாற்போல, இருளி 
னிடையே முளைக்குறதாம்‌ சந்இரன்‌. 


இப்பாட்டில்‌  தண்டருர்‌ தீவினை ! என்று 


[27 


சுந்தர காண்டம்‌ 


சீச்செயல்களை க்‌ கூறிப்‌ பிடுவது சவனிக்கள்‌ தக்கது. 
தீண்டத்‌ தகாதது தீச்செயல்தான்‌, வேறு “தீண்‌ 
டாமை இடையாது என்பது சூறிப்பு. தீவிளையாள 
ரையும்‌ தீண்டி“்த்‌ இருத்த முயல்வதே கல்லறிவாளா 
செயல்‌. 
| சந்திரனின்‌ பொலிவையும்‌ வெண்ணிலவின்‌ 
தண்ணொெளியையும்‌, அந்த நிலவில்‌ வெண்சாமரை 
வீசுவதுபோலச்‌ சுழன்று வீசம்‌ கடல்‌ அலைகளின்‌ 
நுரைத்ச வெண்ணிற அழமையும்‌ கண்டு உள்ளம்‌ 
றி சாத்தி அடைகிறது. 
௪க்திரனாகய வெள்ளிக்‌ குடதீதைக கொண்டு 
வானம்‌ பாற்கடலின்‌ பாலை மேலே பி௬தநது 
மெரண்டெடுச்து எங்கும்‌ வமிந்தோடச்‌ சொரிவது 
போல்‌ இருக்கிறது மேலும்‌ இகழும்‌ பொங்டல்‌ பரவும்‌ 
சந்திரிகை : 
தெரிந்‌(து)ஒவிர்‌ தீங்கள்வெண்‌ 
குடத்தின்‌, திரை 
முரிந்‌(து)உயர்‌ பாற்கடல்‌ 
முகந்து மூரிவான்‌ 
சொரிந்ததே யா(ம்‌)எனத்‌; 
துள்ளி மீஜெடும்‌, 
வீரிந்தது வெண்ணிலா 
மலும்‌ கீழுமே. 
[தெரிர்‌ அ ஒளிர்‌ - தோன்றி விளங்குகிற. இங்கள்‌ 
வெண்குடம்‌ - சந்திரன்‌ என்ற வெள்ளிக்‌ குடம்‌. இரை - 
அலைகள்‌. முரிந்து உயர்‌ - மடிந்து உயரும்‌. முகந்து - 


மொண்டு. கூரி வான்‌ - பெரிய வானம்‌ | 


[ 58] 


இருளிலும்‌ கிலவிலும்‌ 


பால்‌ கிலவைப்‌ பாற்கடலின்‌ பாலுக்கு ஒப்பிடு 
இரான்‌ கவிஞன்‌. அந்தப்‌ பாலைக்‌ குடங கூடமாக 
மொண்டு சொரியும்போது அந்தக்‌ கடலின்‌ மீன்‌ 
களும்‌ பாலோடு வந்து துள்ளுவதுபோல மிளிர்‌ 
தின்றனவாம்‌ விண்மீன்களாகய நட்சத்திரங்கள்‌. 

அத்தச்‌ சந்திரிகையில்‌ அனுமன்‌, இலங்கைக்‌ 
குள்‌ 'எக்த வழியாகப்‌ போகலாம்‌ :?' என்று ஆலோ 
இத்து, இலங்கையின்‌ வட்ட மதிலை கெருங்குகிறான்‌ . 
தன்னம்‌ தனியனாக வரும்‌ அனுமன்‌ எவ்வளவு 
நிர்ப்பயமாக, எவ்வளவு கம்பீரமாக அடியிட்டு 
வருகிறான்‌ ! 

மடங்கல்‌ அரி ஏறு, மத 
மரல்களிறு நாண, 


நடந்துதனி யேபுருதும்‌ 
நம்பி, நனி மூதூர்‌ 

அடங்கரிய தானை-அயில்‌ 
அந்தகனது) ஆணைக்‌ 

கடுந்திறலின்‌ வாய்‌ அனைய 
வாயில்‌எதிர்‌ கண்டான்‌. 

[ மடங்கல்‌ ௮ரி ஏ௮ - மடங்கும்‌ பெரி சோமக்கதோடு 
கூடிய ஆண்‌ இக்சம்‌. மத மால்‌ களிறு - பெரிய மத 
யானை. புருதும்‌ - செல்கிற, நம்பி - ஆடவரில்‌ சிறந்த 
வன்‌; (இங்கே) அனுமன்‌. நனி மூதூர்‌ - பழமையான 
பெரிய அவ்வூரில்‌. அடக்கரிய தானை-௮டங்காத ராட்சஸ 
சேனை, அயில்‌ அச்தகன்‌ - சூலாயுதம்‌ ஏந்திய யமன்‌. 
கடுந்‌ இறல்‌ - கொடிய வலிமை, வாய்‌ அனைய - லாய்‌ 
போன்ற. வாயில்‌ - வாசல்‌.] 


[59 ] 


சுந்தர காண்டம்‌ 


அனுமனுடைய நடையிலேயே அபாரமான 
தன்னம்பிக்கை புலனாகிறது. இத்தகைய அனுமன்‌ 
ராட்சஸ சேனையால்‌ கரவல்‌ செய்யப்படுவதும்‌, 
யமனது ஆனைக்கு இணங்க எல்லாரையும்‌ 
கொன்றுதின்னத்‌ இறந்த வாய்போல்‌ இருப்பது 
மான கோட்டை வாசலை எதிரே காண்கிறான்‌. 

மலையை நிறுத்திப்‌ பெரியதோர்‌ இடைவெளி 
யைக்‌ கூடைச்இருப்பதோ எனத்‌ தோன்றிய அக்‌ 
சோட்டை வாசலின்‌ இரு பக்கங்களிலும்‌ ஆயுத 
பாணிகளான காவலாளர்களைப்‌ பார்க்கிறான்‌ : 

வெள்ளம்‌ ஒரு நூறொ(டு)ஒரு 
நூறும்உடை வீரக்‌ 
கள்ளளினை வெவ்வலி 
அரக்கர்‌, இரு கையும்‌ , 
முள்‌எயிறும்‌ வாளும்உற 
முன்னம்முறை நின்றார்‌, 
என்‌அரிய காவலினை 
அண்ணலும்‌ எதிர்ந்தான்‌. 

[வெள்ளம்‌ ஒரு தாறொடு ஒரு நூறும்‌ உடை - இரு 
நூறு வெள்ளம்‌ என்னும்‌ தொகையுடைய, வீரக்‌ கள்ள 
விளை வெவ்வலி அரக்கர்‌ - வீரமும்‌ வஞ்சனையும்‌ கொடு 
மையும்‌ உடைய அரக்கர்கள்‌. இரு கையும்‌ - (கோட்டை 
வாசலின்‌) இரண்டு பக்கங்களிலும்‌. முள எயிறு - முள்‌ 
ஞூப்போல்‌ கூரிய கோரப்‌ பற்கள்‌, உற - பொருந்த, 
முன்னம்‌ முறை - முன்னிடத்திலே முறைப்படி. எள்‌ 
ளரிய - (சிறிதும்‌) அசட்டை. யில்லாத. அண்ணல்‌ - 
பெருமையில்‌ இறந்த அனுமன்‌. எதிர்க்தான்‌ - ஏதிரே 


கண்டான்‌,] 


[60 ] 


இருளிலும்‌ நிலவிலும்‌ 


வர்கள்‌ கையில்‌ வாள்கள்‌ மட்டுமா? சூலம்‌, 
மழு, வேல்‌, ஈட்டி,, இருப்புலக்கை, வில்‌, தடி, வலை 
தடி, உடைவாள்‌, கவண்‌, பாசம்‌ முகலான கொடிய 
ஆயுதங்களெல்லாம்‌ காணப்படுகின்றன. இரத்தம்‌ 
போல்‌ அடர்ந்த செம்பட்டை மயிரோடு கோபாக்‌ 
இனியால்‌ சிவர்த கண்களும்‌ முகங்களும்‌--ஆஹா;, 
என்ன கோரம்‌! அக்தக்‌ காவலாளரைக்‌ கண்ட 
அனுமன்‌ , 
£ டுதவ்வர்‌இவர்‌ 1! சேமம்‌இது! 
சேவகனும்‌ நாமும்‌ 
0வவ்லமர்‌ தொடங்கிடின்‌, என்‌ 
ஆய்விளையும்‌ 7” எஷ்ருன்‌. 

[தெவ்வர்‌ - பகைவர்‌, சேமம்‌ - பாதுகாவல்‌, சேவ 
கன்‌ - வீரனாகய சாமன்‌. வெவ்வமர்‌ - கொடிய போர்‌. 
என்‌ ஆய்‌ - என்ன ஆ. ] 

இந்தக்‌ காவலைக்‌ கடந்து செல்வது எப்படி த 
என்ற கவலை இப்போதுதான்‌ ஏற்படுகிறது : 
கருங்கடல்‌ கடத்தல்‌ அரத) 
அன்‌ (ற; இ(ந்)நகர்‌ காவல்‌ - 
பெருங்கடல்‌ கட்ப்ப(து) அரி(து) ! 
எண்ணம்‌இறை பேரின்‌, 
அருங்கடன்‌ முடிப்ப(து) அரீ(து) ; 
ஆர்‌ அமர்‌ கிடைப்பின்‌ 
நெருங்‌(க)அமர்‌ கிடக்கும்நெடு 
நாள்‌ 1” என நினைந்தான்‌. 
(காவற்‌ பெருங்‌ கடல்‌ - காவலாகிய பெருங்‌ கடல்‌. 
இஸஙை! பேரின்‌ - சிறித பிறழ்ந்தால்‌, அருங்‌ கடன்‌ - 
[617] 


சுந்தர காண்டம்‌ 


அருமையாகிய கடமை, ஆர்‌ அமர்‌ - பெரிய போர்‌. 
கிடைப்பின்‌ - கிடைத்தால்‌. நெருங்கு அமர்‌ - நெருங்கிய 
அப்போர்‌. கிடக்கும்‌ - நீடிக்கும்‌, ] 


கருங்கடலாகிய தென்‌ சமுத்திரத்தைக்‌ கடந்து 
வந்தது பெரிதாகத்‌ தோன்றவில்லை. இந்தக்காவல்‌ 
என்ற பெருங்கடலைக்‌ கடப்பது அரிது என்றே 
கோன்றுகிறது. மனவுறுதி சிறிது தவறினாலும்‌ 
சதையைக்‌ தேடும்‌ கடமையைச்‌ செய்து முடிப்பதே 
அரிதாகி விடும்‌ என்று கிளைக்கும்‌ அனுமன்‌, 
பளிச்சென்று பகை வீரர்களோடு போராடலாமா 
என்னு ஒரு கணம்‌ ஆலோச௫ிக்றொன்‌. அப்போது 
போர்‌ தொடங்கினால்‌, அது பலதாளாக நீடித்துக்‌ 
கொண்டு போனாலம்‌ போகலாமே ! 


ஆகையால்‌ கோட்டைவாரசல்‌ வழியாகப்‌ 
போசு வேண்டாம்‌ என்று தர்மாணிக்கிறான்‌. 
“மேலும்‌ அவர்கள்‌ வகசூத்த வமியே நாம்‌ ஏன்‌ 
போகவேண்டும்‌? அது வல்லமைக்கு அழகன்‌ ௮. 
வல்லான்‌ வகுத்ததே வழி!' என்னு கன்‌, உள்ளத்‌ 
கைச்‌ சமாதானப்‌ படுத்திக்கொண்டு, வாசல்‌ 
வழியே போகாமல்‌ மதிலைத்‌ தாண்டிப்‌ போகலாம்‌ 
என்று ஒரு பக்கமாய்‌ ஒதுக்கிப்‌ போகிறான்‌. 

ஒதுங்கிப்‌ போனதும்‌, ஆஹா, அங்கே என்ன, 


கோரத்தற்குமேல்‌ கோரம்‌ ! பயங்கரதீதிற்குமேல்‌ 
பயங்கரம்‌ ! 


| 04] 


ஐயோ லங்கிணி 1 


பாம்பு போலச்‌ சீறிக்‌ கோபாக்டினி கக்கும்‌ 
அந்தக்‌ கண்கள்‌, மதிற்புறதீதிலிருச்து தன்னை 
கோக்க என்பதை அவன்‌ எப்படி அறிவான்‌ 2 
அனுமன்‌ போகும்‌ வழி மறித்துக்‌ சுன்றுபோல 
கின்றது அ௮ச்தக்‌ கோர சொருபம்‌ : 
எட்டுத்‌ தோளாள்‌, 
நாலு முதத்தாள்‌, 
உல்கேழும்‌ 
தொட்டுப்‌ பேரும்‌ 
சேரதி நிறத்தாள்‌, 
சுழல்‌ கண்ளை, 


[ 08] 


சுந்தர காண்டம்‌ 


முட்டிப்‌ போரின்‌ 
மூவுல்‌ கத்தை 
முதலோரடும்‌ 
கட்டிச்‌ சீறும்‌ 
காலன்‌ வலத்தாள்‌, 
கமை இல்லாள்‌ ! 


[பேரும்‌ - மீளும்‌; திரும்பும்‌, முட்டிப்‌ போரின்‌ - 
போரில்‌ தாக்கினால்‌: மூகலோடும்‌ - அடியோடும்‌. 


வலம்‌ - வலிமை, கமை - பொறுமை, | 


அவளுடைய அந்த எட்டுக்‌ சைகளும்‌ பிடித்தி 
ருக்கும்‌ ஆயுதங்கள்‌ இலங்கை வா௫ிகளான அரக்‌ 
கர்‌ படைகளே! அந்தக்‌ கோரப்‌ பற்களும்‌, 
௮ மிவைப்‌ புகைக்கும்‌ கோபாக்கினியும்‌ அரக்கர்‌ 
கோற்றமே : ்‌ 
வேள்‌ வாள்‌, கூலம்‌, 
வெங்கதை, பாசம்‌, 
விளிசங்கம்‌, 
கோல்‌, வாள்‌ குந்தம்‌ 
கொண்ட கரத்தாள்‌, 
வட்ருன்றம்‌ 
போல்வரள்‌, திங்கள்‌ 
போழின்‌ எயிற்ருள்‌, 
புகைவாயில்‌ 
கால்வாள்‌, காணின்‌ 
கரல்னும்‌ உட்கும்‌ 
கதம்மிக்காள்‌. 


இடறி 


ஐயோ லக்கிணி ! 


(வெம்‌ கதை-கொடிய கதாயுதம்‌. பரசம்‌ - பாசக்‌ 
கயிறு. “ விளி சங்கம்‌ - ஊதும்‌ சங்கு. கோல்‌ - தடி. 
வாள்‌ குர்தம்‌ - ஒளி பொருந்திய ஈட்டி. வடகுன்றம்‌ - 
வடக்கே உள்ள மேரு மலை, திங்கள்‌ -சந் திரன்‌. போழின்‌ - 
பிளந்த தூண்டுகள்‌ போன்ற. எயிற்றாள்‌ - சேரரப்‌ பற்‌ 
களா உடையவள்‌. கால்வாள்‌ - கக்குபவள்‌. உட்கும்‌ - 


அஞ்சுகற. கதம்‌ - கோபம்‌. | 


இலங்கையின்‌ பொருள்‌ வளத்தைக்‌ சூறிக்கும்‌ 
அவளுடைய அலங்காரங்களும்‌ பயங்க ரங்களே ! 
அவளது கருமேனியில்‌ பரிமளிக்கும்‌ செஞ்சந்தனக 
குழம்பு, தன்னல இன்பச்‌ சேற்றில்‌ உழலும்‌ இலங 
கையின்‌ போக விருப்பத்திற்கு அறிகுறியாக, 
பயங்கரத்தை அ௮திபயங்கரமரகக்‌ காட்டுகிறது. 
எனினும்‌, பயங்கரங்கள்‌ எல்லாம்‌ ஒன்றாகத்‌ இரண்‌ 
டிருப்பது சீறிச்‌ சுழன்று ஜொலிக்கும்‌ அ௮க்தக்‌ 
கண்கலிலேதான்‌ ! அப்படிப்பட்ட கண்களாகிய 
உறையில்‌ வைத்துக்‌ கண்மணியாக இலங்கா 
புரியைக்‌ காவல்‌ செய்கிறது அந்தக்‌ காவல்‌- 
தெய்வம்‌. 


ஐயோ லங்கிணி! ' என்று அலறத்‌ தோன்று 
இறது. ஆம்‌; திக்கொடு தக்கன்‌ அத்தங்களையும்‌ 
மூட்டி. வென்று கட்டியாளும்‌ இலங்கை மாககரின்‌” 
உக்ர சொரூபமே லங்கணி என்ற அதிதேவதை. 


ஆலோசனையில்‌ ஆழ்கிச்‌ செல்லும்‌ அனுமன்‌ 
முதல்‌ முதல்‌ லங்ணெியைப்‌ பரர்க்கவில்லை. கர 
லிலே கண்ணும்‌ கருத்துமாக இருக்கும்‌ அவளே 
இவப்‌ ப்ரர்தீதுவிடுகிறாள்‌. 
[65 ] 


௬. கர. 


சுந்தர சாண்டம்‌ 


பாரா நின்றருள்‌ 
எண்திசை தோறும்‌, 
பலர்‌ அப்பரல்‌ 
வாரா நின்றா 
ரோ ?? என, மாரி 
மழையேபோல்‌ 


ஆரா நின்றாள்‌. 
நூபுரம்‌ அச்சம்‌ 
தருதாளாள்‌) 
வரா மெய்யாள்‌, 
மின்னின்‌ இமைக்கும்‌ 
மிலிர்பூஷள்‌. 

[பாரா கின்றாள்‌ - பார்த்து கின்றாள்‌. ட்‌ நின்‌ 
ரோ - வருகிறார்களே. மாரி மழை - மழை பொழி 
யும்‌ மேகம்‌. ஆரா நின்றாள்‌ - ஆரவாரம்‌ செய்சின்ருள்‌. 
நூபுரம்‌ - காலின்‌ சிலம்பு; பாதசரம்‌. தாளாள்‌ - கரல்‌ 
சா உடையவன்‌. வேரா மெய்யாள்‌ - வேர்வை உண்‌ 
டாகும்‌ உடம்பை உடையவள்‌. மின்னின்‌ - மின்னல்‌ 
போல. பிலிர்‌ - ஒளி செய்கன்‌ த. பூண்‌ - ஆபரணங்கள்‌. ] 

அனுமன்‌ ஒருவன்‌ வரக்‌ கண்டதும்‌; * பின்பல 
மாகப்‌ பட்டாளம்‌ பட்டாளமாப்ப்‌ பலர்‌ அப்பால்‌ 
வந்து கொண்டிருக்கிறார்களோ?' என்று லஙகர 
தேவி தூரத்தில்‌ பார்வையைச்‌ செலுத்திப்‌ பார்க்‌ 
இ௱ள்‌,--இடிபோலதக்‌ கொண்டையைக்‌ கனைத்துக்‌ 
கொண்டு. அப்படியும்‌ இப்படியும்‌ இரும்பும்போது 
* தலீர்‌ கலீர்‌” என்று மூழங்குகின்‌ றன ரல்‌ - 
இலம்புகள்‌,-- அஞ்சா கெஞ்சுகளும்‌ ௮திரகது குலுங்‌ 

[06] 


ஐயோ லங்கிணி! 


கும்படி, உடம்பு வேர்க்கிறது ; அத்த உடம்பிலே 
மிளிரும்‌ ஆபரணங்கள்‌ கண்‌ கூளம்படி. மின்‌ வேட்டு 
சன்றன பளிச்சுப்‌ பஸிச்சென்று. 
இத்சகைய ஆபரண - ஆயுதப்‌ பகட்டோடும்‌ 
படாடோபங்களோடும்‌ லங்கிணி அம்மாள்‌, இலங்‌ 
கைமரநகரின்‌ பொருள்‌, போகம்‌, 6வகம்‌ என்ற மும்‌ 
மூர்த்திகளின்‌ ஒர்‌ உருவமாய்‌ அமைந்து வருவது 
போல்‌ அனுமனை எதிர்கோக்கி வருகிறாள்‌ : 
 நில்லாய்‌ ! நில்லாய்‌!” 
என்‌(று)உரை நேரா, 
நினையாறுன்‌, 
வல்6ல்‌ சென்றாள்‌ $ 
மாருதி கண்டான்‌; 
வருகென்றான்‌. 


(உரைகேரா - எதிராக உசைத்து. நினையா முன்‌ - 
நினைத்துப்‌ பார்க்கும்‌ முன்பே: வல்லே - விரைவாக. 
மாருதி ்‌ அனுமன்‌. ] 

ஒரு கணம்‌ நில்லடா, நில்லு! என்ற எச்‌ 
சரிக்கை ; அடுத்த சணத்தில்‌ அவன்‌ சிந்தனை 
கலைந்து : இது என்ன கோஷம்‌ !' என்று கினைப்ப 
தற்கு முன்‌, கண்ணெதிரே தஇடீரெஷண்று வந்துவிடு 
இறது அ௮க்த உக்கிர சொரூபம்‌. ஆனால்‌, அனுமன்‌ 
திடுக்கிடவில்லை, திகைப்பையும்‌ பளிச்சென்று உள்‌ 
ளடக்கி வாய்‌ இறந்து ;வருக!' என்று சுருங்கச்‌ 
சொல்லுகிறான்‌. 

காந்தமான அந்த வரவேற்பும்‌, அந்தச்‌ சாது 
நியப்‌ $ பரர்வையும்‌ அவளுக்குப்‌ பிடிக்கவில்லை. 


| 01] 


சுர காண்டம்‌ 


அந்த அஞ்சாமையை அறியாமை என்௮; இகழ்‌ 
இறாள்‌. அதற்குக்‌ காரணம்‌ ௮னுமன்‌ உட்கொள்‌ 
ளும்‌ சைவ சத்த போஜனம்‌ ' தான்‌ என்று ஊடுக்‌ 
இருள்‌ : 
ஆகா செய்தாய்‌; 
அஞ்சலை போலும்‌, 
அறிவில்லாய்‌ 1 
'சரகா மூலம்‌ 
தின்‌(று)உழல்‌ வார்மேல்‌ 
சலம்‌ என்றம்‌ ? 
பாகார்‌ இஞ்சிப்‌ 
பொன்மதில்‌ தாவிப்‌ 
பகையாதே ! 
போகாய்‌ !? என்றருள்‌ 
பொங்‌(கு)அழல்‌ என்னப்‌ 
புகைகண்ணுள்‌. 


[ஆகா செய்தாய்‌ - ௮காத காரியங்களைச்‌ செய்தாய்‌. 
சாகா மூலம்‌ - இலைகளும்‌ கிழங்குகளுமான மாக்கறி 
உணவு: சாக - மூலம்‌ என்பது வடமொழி. உழல்‌ 
வார்மேல்‌ - திரிபவரிடத்தில்‌. சலம்‌ - கோபம்‌, எண்‌ 
னும்‌ - எதற்காக, பாரு ஆர்‌ - அழகு அமைந்த, இஞ்சிப்‌ 
பொன்‌ மதில்‌- பொன்‌ மயமான இம்மதில்‌, பொங்கு, 
அழல்‌ - பொங்கி எரியும்‌ நெருப்பு. புகை கண்ணாள்‌ - 


புகைகன்‌ ற கண்களை உடையவள்‌ ] 


நர மாமிசமும்‌ ஜீர்ணிக்கும்‌ குடல்வலிமை 
வாய்ந்த அரக்கர்களோடு உறவாடுகறவள்$ ௮ல்‌ 


[68] 


ஐயோ லங்ணெி ! 


லவா?) : இந்த மரக்கறி-போஜனக்கர்‌ ரனிடம்‌ 
கோபம்‌ என்ன வேண்டி யிருக்கிறது !' என்று 
தன்னைத்தானே ஒரு கணம்‌ தொரந்து கொள்கிறாள்‌. 
அப்படிச்‌ செல்லும்போதே, கோபம்‌ 2_க்கர கோப 
மாறெது. * உடல்‌ வளமின்றி உயிர்‌ சுமந்து உழ 
லும்‌ அற்பக்‌ குரங்கே ! உனக்குத்‌ தான்‌ எவ்வளவு 
அசட்டுத்‌ துணிவு! ஓடிப்‌ போ: என்னு அத்ட்டு 
இருள்‌. 

அனுமனுக்கும்‌ கோபம்‌ வராமல்‌ இல்லை; 
- ஆனால்‌ அவன்‌ அதை உள்ளடக்கிக்‌ கொண்டு 
விநயமாய்‌. அம்மா! உன்‌ தயவால்‌ இந்த ஊரைப்‌ 
பார்க்க ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன்‌ ! என்று 
பதில்‌ சொல்லத்‌ தொடங்கு, * 


எளியேன்‌ உற்றால்‌ 
யரவ(து) உனக்‌(கு) இற்‌(க) 
இழவு?” என்றான்‌. 
[உத்றால்‌ - (ஊருக்குள்‌) போனால்‌. | 
நான்‌ பேர?” என்னு சொல்லியும்‌ போகமல்‌ 
எதிர்வார்த்தை யாடுகிறாயே! யாரடா நீ?' என்று, 
பொங்குகிறது ஒரு பேய்ச்‌ சிரிப்பு. அப்போது 
அனுமனுக்கும்‌ உள்ளுக்குள்ளே ஒரு சிரிப்பு வது 
விடுறது. அவள்‌, * அலட்சியமாகக்‌ சரித சவனே்‌; 
நீ யார்‌? உயிர்‌ போய்விட்டால்‌ ஆவது என்ன 2 
ஐயோ, இன்னும்‌ ஓடவில்லையே !' என்று அவசரப்‌ 
படுத்துகிறாள்‌. அவனே கொஞ்சமும்‌ அவசரப்‌ 
படாமல்‌, *இணி இந்த ஊருக்குள்ளே போய்ப்‌ 
ம ர” நான்‌ திரும்பப்‌ போவதில்லை !' என்று 
அமைதியாகச்‌ சொல்லுகிறான்‌. 


| 69 ] 


சுந்தர காண்டம்‌ 


இருவருக்கும்‌ போர்‌ நடக்கறது. அந்தப்‌ 
போரில்‌ அனுமன்‌ எளிகாக வெற்றியடைகரறான்‌. 
தோல்வியுற்ற லங்கி தன்னை இன்னாளென்௮ு 
தெரிவித்துக்‌ கொள்கிறாள்‌ : 


ஐய, கேள்‌ ! லையம்‌ 
நல்கும்‌ அயன்‌ அருள்‌ 
அமைதி யாக, 
எய்திஇம்‌ மூதூர்‌ 
காப்பேன்‌ ழ இலங்கைமா 
தேவி என்பர்‌) 
செய்தொழில்‌ இழுக்கி 
உள்ளம்‌ திகைத்‌(த) இந்தச்‌ 
சிறுமை செய்தேன்‌ $ 
“உய்தி” என்‌() அளித்தி ; 
யானும்‌ உணர்த்துவல்‌ 
உண்மை”: என்றாள்‌. 


[வையம்‌ - உலகம்‌. கல்கம்‌ - படைக்கறெ, அயன்‌ 
அருள்‌ அமைதியாக - பிரம்மனின்‌ கட்டளை பொருந்தி, 
இம்ஜூதூர்‌ காப்பென்‌ - இப்பழமையான ஊரசைக்காத்து 
வருகிறேன்‌. இழுக்க - தவறி. உய்தி - உயிர்‌ வாழ்வாய்‌. 
அளித்தி - அருள்‌ செய்வாயாக. உணர்த்துவல்‌ - தெரி 
விப்பேன்‌. | 

* எத்தனை காலம்‌ 
காப்பென்‌ யான்‌ இந்த 
மூதூர்‌?” என்று 


[10] 


ஐயோ லங்கணி ! 


முத்தனை வினவி 
னேற்கு, * முரண்வலிக்‌ 
குரங்‌(கு)ஒன்று உன்னைக்‌ 
கைத்தலம்‌ அதறுல்‌ 
நீண்டிக்‌ காய்ந்தஅன்‌(று) 
என்னைக்‌ காண்டி? 
சித்திர நகரம்‌ 
பின்னைக்‌ சிதைவது 
திண்ணம்‌: என்றான்‌. 

[ காப்பென்‌ - காப்பேன்‌. முத்தன்‌ - (இங்கே) பிரம 
தேவன்‌. வினவினேற்கு - வினாவின எனக்கு. முரண்‌ 
வலி - மிச்ச வலிமை. காய்ந்த அன்று - வருத்திய ௮ 
சாளில்‌. காண்டி - காண்பாய்‌, சித்திர நகரம்‌ - அழகிய 
இலங்கை. | 

என்னை உயிர்‌ தப்பிப்‌ போகும்படி. அருள்‌ 
செய்வாயானால்‌, நான்‌ உனக்கு ஓர்‌ உண்மையயைத்‌ 
தெரிவிப்பேன்‌ ' என்று சொல்லி கிறுத்திய 
லங்ிணி, அனுமணுடைய மெளனத்தை அனுக்‌ 
இரமாகக்‌ கொண்டு மேலும்‌ பேசுகிறாள்‌. 


: ஒரு முரட்டுக்‌ குரங்கு உன்னைத்‌ தோல்வி 
யடையச்‌ செய்யும்‌? என்று அனுமனிடம்‌ லங்கணி 
சொல்வதில்‌, பிரமன்‌ சொன்னதை” நாசூக்கரய்ச்‌ 
சொல்லாமல்‌, அப்படியே, உள்ளது உள்ளபடியே, 
வெளியிடும்‌ பாவம்‌ தொனிக்கிறது. 

கடைசியாக அனுமனைப்‌ புகழ்நீது உதஸாகப்‌ 
படுத்தி விடையளித்துக்‌ தானும்‌ விடை பெற்றுக்‌ 
கொள் ருள்‌ : 

[11] 


சுந்தா காண்டம்‌ 


“இன்னதே முடிந்த(து), 
ஐய! “ அறம்வெல்லும்‌ 
பாவம்‌ தோரற்கும்‌ ”” 
என்னும்‌ஈ(து) இயம்ப 
வேண்டும்‌ தகையதோ ? 
இனிமற்‌(று) உன்றுல்‌ 
உன்னிய எல்லாம்‌ 
முற்றும்‌ ? உனக்குமுற்‌ 
ரத(து) உண்டோ? 
பொன்னகர்‌ புகுதி!” 
என்றுப்‌ புகழ்ந்தனள்‌, 
இறைஞ்சிப்‌ போறள்‌. 

[௮ன்னதே - அதுவே; பிரமன்‌ சொன்னபடியே. 
ஈது - இது; இவ்வுண்மை. தகை - சன்மை, உன்னிய 
எல்லாம்‌ - கினைக்கப்பட்ட காரியம்‌ எல்லாம்‌. முற்றும்‌ - 
முற்றுப்பெறும்‌. புகுதி- போவாய்‌, என்னா - என்று 
சொல்லி. இறைஞ்ச - வணங்கி, ] 


அனுமன்‌ அவள்‌ சொன்னதை ஒரு குரு 
உபதேசம்போல்‌ ஏற்றுக்கொண்டு, ராமன்‌ - திரு 
வடிகளை மானஸீகமாக வணங்கிவிட்டு, அந்த மதி 
லைத்‌ தாண்டி அ௱ருக்குள்‌ குதித்துவிடுகிறான்‌. 


3 38 3 3 


இலங்கைமா தேவியின்‌ வீழ்ச்சி இலங்கை 
மாநகரின்‌ வீழ்ச்சிக்கு ஒரு முற்குறி. ராவண 
ராஜ்யதீதின்‌ ஆடம்பர வைபவங்களையும்‌ ட்டுக்‌ 
காவலையும்‌ கண்டு ஒருவாறு திகைத்துப்போன 


[74] 


ஜயோ லக்இணெி ! 


உள்ஸத்திற்கு லங்கிணியின்‌ போர்‌ ஒரு சமய 
சஞ்சீவியாகவும்‌ உதவுகிறது. அவளே தச்ச ௪ம 
யதீதில்‌ :௮றம்‌ வெல்லும்‌, பாவம்‌ தோற்கும்‌” என்‌ 
ணும்‌ இயற்கை-மர்மத்தையும்‌ கினைப்பூட்டுகிறாள்‌. 


இலங்கைக்குள்ளே பிரவேடிக்கும்‌ அனும 
னக்கு இன்னும்‌ இடையிடையே மயக்கம்‌ விளையப்‌ 
போடுறது, எனினும்‌, லங்காதேவி உபதே௫ித்த 
*அறம்வெல்லும்‌, பாவம்‌ தோற்கும்‌” என்‌ ஐ உண்மை 
ஒரு மகாமந்திரமாக அனுமனுடைய உள்மனத்தில்‌ 
இந்து ஜீவசாதமாக ஒலிசெய்யத்‌ தொடங்குகிறது. 


|) 


நகர சஞ்சாரம்‌ 


தன்னைத்‌ தண்டனிட்டு லங்கணி போனபின்பு, 
அனுமன்‌ ராமனுடைய அடிமலர்களை மானஸீக 
மாய்த்‌ தண்டனிட்டு வணங்கித்‌ (தர்மமே ஜயம்‌” 
என்ற நம்பிக்கையுடன்‌ மதிலைத்‌ தாவிப்‌ போனான்‌. 
இறு வடிவத்துடன்‌. அனுமன்‌ காவிப்‌ புகுக்கு ௪ம்‌, 
அந்த இலங்கைத்‌ தீவு முழுதும்‌, மோர்ப்‌ பரிரை 
தெறித்துத்‌ இரிந்துபோகும்‌ ஒரு பாற்கடல்‌ போல்‌ 
சூட்சுமமான ஒரு மாறுதலை அடையத்‌ தொடங்கு 
விட்டது. 


_ மதிலுக்கு வெளியேயிருக்து இலங்கைஓயப்‌ 
பார்த்துப்‌ பிரமித்த அனுமனுக்கு உள்ளே குத்‌ 


15] 


நக. ௪ஞ்சாரம்‌ 


ததும்‌ ,பிரமிப்பு இன்னும்‌ அதிகமாயிற்று, சூரி 
யோதயம்‌ ஆசிவிட்டதோ?' என்னறுகூடப்‌ பிரமித்‌ 
துப்போனான்‌. சீதையைக்‌ தேடிக்‌ காண இர 
வல்லவோ ஏற்ற சமயம்‌? “அந்த இரவு இவ்வளவு 
விரைவிலா....... 2 என்னு இடுககிட்டவன்‌, பளிச்‌ 
சென்று அந்த மயக்கத்தின்‌ காரணத்தையும்‌ 
அறி துகொள்‌ இரான்‌ :- 
வான்தொடர்‌ மணியில்‌ செய்த 
மையறு மாட கோடி 
ஆன்றபேர்‌ இருளைச்‌ சீத்துப்‌ 
பகல்செய்த அழகை நோக்கி, 
“ஊன்றிய உதயத்‌(து) உச்தி 
ஒற்றைவான்‌ உருளைத்‌ தேரோன்‌ 
தோன்றினன்‌ கொலோ?” என்ஐு, 
அறிவனும்‌ துணுக்கம்‌ கோண்டான்‌. 

[வான்‌ தொடர்‌ - வானளாவிய, மணி - இரத்தினங்‌ 
கள்‌, மையறு - குற்றமற்ற, மாடம்‌ - உப்பரிகை வீடு 
கள்‌, கோரடி - வரிசை. ஆன்ற - பரவிய, பேரிருள்‌ - 
மிகுதியான இருள்‌. சூத்து - ஓழிச்து. உதயத்து 
உதயகிரியின்‌. ஒற்றைவான்‌ உருளைக்‌ தேரோன்‌ - பெரிய 
ஒற்றைச்‌ சக்கரமுள்ள தேரில்‌ செல்லும்‌ சூரியன்‌, 
தோன்றினன்‌ கொல்லோ . தோன்றி விட்டானோ, 
என்னா - என்று எண்ணி. துணுச்சம்‌ கொண்டான்‌ - 
திடுக்கிட்டான்‌. ] 

கூர்ந்து பார்த்து, ஓஹோ ! சூரியோதயம்‌. 
இல்லை,” மாடமாளிகைகளின்‌' இரத்தின கரந்தி 
தான்‌ சகர கலசங்களின்‌ ஜோதிதான்‌ ! !' என்னு 
தெ ள்‌ இப்படி. இரவைப்‌ பகல்‌ செய்த. 


[15] 


சுந்தர காண்டம்‌ 


அந்த அழகைக்‌ கொண்டாடி, £ இத்தகைய வெளிச்‌ 
சத்திலே வீதிகளின்‌ நடுவில்‌ தான்‌ சென்றால்‌ 
யாராவது கவனித்துப்‌ பா ர்க்சக்கூடும்‌ என்னு 
எண்ணி, அப்படிப்‌ போகாமல்‌, வீடுகளின்‌ நிழல்‌ 
சாரய்கீதிருக்கும்‌ ஒர்மாகவே ஒதுங்கிச்‌ சென்றான்‌. 
சென்று, சதையைப்‌ பல இடங்களிலும்‌ தேடிப்‌ 
பார்க்கிறான்‌ : 
ஆத்துறு சரலை தோறும்‌, 
ஆனையின்‌ கூடம்‌ தோறும்‌, 
மரத்துறு மாடம்‌ தோறும்‌, 
வரசியின்‌ பந்தி தோறும்‌, 
காத்துறு சோலை தோறும்‌, 
கருங்கடல்‌ கட்ந்த காலால்‌, 
பூத்தொறும்‌ வாலிச்‌ செல்லும்‌ 
0 பாறிவரி வண்டிற்‌ பாலன்‌. 

[ஆக்கு சாலை - பளக்கள்‌ கட்டியிருக்கும்‌ தொழு 
வங்கள்‌. மாதீதுற௮ு மாடம்‌ தோறும்‌ - இருமகன்‌ 
(பொருந்தி வூக்கும்‌ மாளிகைகள்‌ ; ௮தாவது அழகூம்‌ 
செல்வமும்‌ நிரம்பிய மாளிகைகள்‌, வாயின்‌ பக்தி - 
குதிரைகள்‌ கட்டுகிற லாயங்கள்‌, காத்துறு - காவல்‌ 
கெருங்கும்‌. வாவி - தாவி. பொறி - புள்ளி. வண்டில்‌ - 
வண்டுபோல, | 


அனுமன்‌ வெள்ளை வானரம்‌ என்பது 
ராமாயணக்‌ கதை. ஆனால்‌, இப்போது ஒருகணம்‌ 
கரியகைவும்‌, மறுகணம்‌ வெள்காயஞனாகவும்‌, அடுத்த 
கணக்தில்‌ சவப்பனாகவும்‌ நிறங்களின்‌ லீலா 
வினோதமாய்க்‌ காட்சி யஸிக்கிறுன்‌ : 


[ 76 ] 


நகர சஞ்சாசம்‌ 


ஃரியஐய்‌ வெளிய ஐகிச்‌ 
செய்யலய்க்‌ காட்டும்‌ !--காண்டற்(கு) 
அரியலய்‌ எளிய ஐம்தன்‌ 
அகத்துறை அழக ளேபோல்‌. 
(வெளியன்‌ - வெள்ளையன்‌. செய்யன்‌ - செந்நிற: 
மூடையவன்‌. அகத்து உறை - உள்ள த்திலே வ௫க்கிற. | 


அனுமன்‌ தன்‌ அகத்திலே பிரதிஷ்டை 
செய்து கொண்டிருக்கும்‌ அழகன்‌ ஸ்ரீராமன்தான்‌. 
அச்த ராமசந்திரமூர்த்தி அன்பிலார்க்கு அ-ியனாய்‌, 
அன்பர்க்கு எளியனாய்‌, அவரவர்‌ உகந்த உருவ - 
நிற பேதங்களுடன்‌ காட்சியளிக்கிறான்‌. சார்ந்த 
தின்‌ வண்ணம்‌ ஆலிறான்‌ பரமாதீமாவாடுிய 
பகவான்‌ எனலாம்‌. அந்த மூர்த்தியைப்போல்‌ 
அனுமனும்‌, இலங்கை மாளிகைகளின்‌ ஓரமாய்ச்‌ 
செல்லும்போது, நீலம்‌ முத்து வைரம்‌ பவளம்‌ 
மாணிக்கம்‌ முதலிய இரத்தின வகைகளின்‌ பல: 
நிறங்களையும்‌ பிரதிபலிக்கிறான்‌. 


அதோ அந்தப்‌ பூஞ்சோலையில்‌, மழை பெய்யக்‌ 
களிக்கும்‌ மயில்களைப்போல்‌ காணப்படுடரார்‌ 
களே, அவர்கள்‌ யார்‌? என்ன சாயல்‌, என்ன 
குதாகலம்‌, என்ன நடையழகு! தேவ மாதர்கள்‌ 
அர்த ராட்சஸ மாதர்களை நீராட்டி வைக்கிறார்கள்‌. 
8ீராடும்போத, ராட்சஸப்‌ பெண்கள்‌ அகம௫ழ்க்து 
முகமலர்ந்து மயில்களையும்‌ அன்னங்களையும்போல 
விளங்குகிறார்கள்‌. சீதையைக்‌ தேடும்‌ அனுமன்‌ 
பார்த்துக்‌ கொண்டு போகவிருன்‌ : 


கானக மயில்கள்‌ என்னக்‌, 
களிமடீ அன்னம்‌ என்ன, 


[1] 


சுந்தா காண்டம்‌ 


ஆனன கமலப்‌ போது 

பொலிதர, அரக்கர்‌ மாதர்‌, 
தேன்‌ உகு சரளச்‌ சோலைத்‌ 

தெய்வநீர்‌ ஆற்றுத்‌ தெண்ணீர்‌ 
வான்வர்‌ மகளிர்‌ ஆட்ட, 

மஞ்சனம்‌ ஆடு வாரை. 


[கானக மயில்கள்‌ என்ன - காட்டிலுள்ள மயில்கள்‌ 
போலவும்‌, களிமட அன்னம்‌ - களிம்பையுடைய இளமை 
யான அன்னப்‌ பேடைகள்‌, ஆனன சுமலப்‌ போது - 
மூகமாகய செந்தாமரைப்பூ. பொலிதர - பொலிவுபெற$; 
விளக்கமடைய. தேன்‌உரு சரளச்‌ சோலை - தேன்‌ இந்தும்‌ 
இனிமையான பூஞ்சோலைகளில்‌, தெண்ணீர்‌ - தெளிந்த 
8ீர்‌. வானவர்‌ மகளிர்‌ - தேவ மாதர்கள்‌, மஞ்சனம்‌ ஆடு 
வரர்‌ - நீராடுவார்‌. | 


அதோ ஒரு நாட்டியக்‌ சச்சேரி! பொன்‌ மய 
மான அந்த நடன சாலை பூம்பந்தல்‌ வேய்ந்து அலவ 
கரிக்கப்‌ பெற்றிருக்கிறது. அர்த நடன சாலையில்‌ 
தெய்வமணி விளக்கு ஜில்லென்று ஒளி வீசஇறது. 
அந்த ஒளியில்‌ மெத்தென்ற படுக்கைமீது சாய்த்த 
படியே அரக்கரும்‌ அரக்கியரும்‌ கந்தர்வப்‌ பெண்‌ 
சள்‌ ஆடுகிற நாட்டியங்களைப்‌ பார்தீதுக்கொண் 
.ருக்கிறார்கள்‌. அந்த மணிவிளக்கு தேவலோ 
கத்துச்‌ இந்தாமணி என்ற இரத்தின தீபம்‌: ஆத 
லால்‌, காட்டியம்‌ பார்க்கிறவர்கள்‌ எந்த எந்த 
விதமான போகப்‌ பொருள்கள்‌ வேண்டுமென்று 
சித்திக்கிறார்களோ, அவற்றை ௮து அவ்வப்போது 
கொடுத்துக்கொண்டே யிருக்கிறது. 


ப$] 


நகர சஞ்சாரம்‌ 


வ்வளவு போக வசதிகளுடன்‌ நாட்டியக்‌ 
கலையை ரஸித்துக்கொண்‌் டிருப்பவர்களையும்‌ ௮னு 
மன்‌ பார்த்துக்கொண்டே போவிறான்‌ : 
சந்தப்பூம்‌ பந்தர்‌ வேய்ந்த 
தமனிய அரங்கில்‌, தத்தம்‌. 
சிந்தித்த(து) உதவும்‌ தெய்‌ 
மணிவீளக்‌(கு) ஒளிருறி 
வந்துற்ற இருத மாக்கள்‌, 
விளம்பின நெறிவ ழா 
கந்தர்ப்ப மகளிர்‌ ஆடும்‌ 
நாட்கம்‌ காண்கின்‌ ருரை. 







சந்தம்‌ - அழகு. வேய்ந்த - மேலே இட்டு ௮லக்‌ 
கரித்து. தமனிய அ௮ரள்கு - பொன்‌ மயமான நடன 
சாலை, தத்தம்‌ - தம்தம்‌. சேக்கை - படுக்சை, நிருத 
மாக்கள்‌ - ராட்சஸ ஜனங்கள்‌, விளம்பின நெறி 
வழாமல்‌ - பாராட்டிச்‌ சொல்லப்படும்‌ தாள அடைவு 
முதலியன தவருமல்‌. கச்தர்ப்ப மகளிர்‌ - கந்தாவப்‌ 
பெண்கள்‌, ] 


ராட்சஸ சூல சுந்தரிகளில்‌ சிலர்‌ தங்கள்‌ 
கணவருடன்‌ பிணங்கப்‌ பிரிந்திருக்கிறார்கள்‌. 
இந்தப்‌ பிரிவுத்‌ துயாத்தைப்‌ பொறுல்க முடியாமல்‌, 
மலர்மிசை மலர்பூத்‌ தென்ன, 
மலர்க்கையால்‌ வதனம்‌ தாங்கி, -- 


்‌ ர - மலரின்மேல்‌, பூதீதென்ன - பூத்தாற்‌ 
பால்‌, 


[15] 


சுந்தர காண்டம்‌ 


அதுக்‌ நெடும்பொழுது பெருமூச்சு விட்டுக்‌ 
கொண்டிருக்றெவர்களையும்‌ அனுமன்‌ பார்த்துப்‌: 
போகிறான்‌. 


வேரொரு காதற்‌ காட்சி, சிதீதிரப்‌ பதுமைபோ 
லிருக்கும்‌ ௮க்தப்‌ பெண்‌ எவ்வளவு கலைப்போடிருக்‌ 
கிறாள்‌! குறும்பாகச்‌ சண்டையிட்டுக்‌ காதலனை 
வெளியே அ.ரத்திவிட்டாள்‌. ஆனால்‌, அவனோடு 
அவளுடைய உணர்வும்‌, மனமும்‌, அக்தக்கரணங் 
களும்‌ போய்விட்டன என்றே தோன்றுடுறது.. 
உயிர்சான்‌ இப்போது மிஞ்சியிருக்கெது. 


காதலன்‌ வெளியே போனதும்‌, அவள்‌ கோபத்‌ 
தோடு விரைவாகக்‌ கதவை அடைத்துக்‌ தாளிடப்‌ 
போறாள்‌. ஆனால்‌ மின்னற்‌ கொடிபோல்‌, உடம்பு 
துவண்டு தள்ளாடுகிறது; நடை மந்தமாகத்தான்‌ 
இருக்கிறது. க௲வை மூடுவதற்கும்‌ சக்தியில்லை.. 
ச. ரமப்பட்டு மெள்ள மெள்ள அடைக்க முடியாமல்‌ 
அடைக்கிறாள்‌. 
காதலனோடு தன்‌ உணர்வு ,மூசலியவற்றையும்‌ 
பறிகொடுத்துவிட்ட இப்பெண்மணியின்‌ பரிதாப 
கிலையை என்னென்று சொல்வது? அனுமனோடு 
நாமும்‌ இக்காட்சியைப்‌ பார்க்இறோம்‌ : 
ஒவியம்‌ அனைய மாதர்‌ 
ஊடினர்‌, உணர்வோடு) உள்ளம்‌ 
மேவிய கரணம்‌ முற்றும்‌ 
கொழுநரோ(டு) ஒழிய, யாணர்த்‌ 
தூவியம்‌ பேடை என்ன, 
மின்ஏனத்‌ துவள ஏகி, 


| 50] 


நக. சஞ்சாரம்‌ 


ஆவியும்‌ தாமு மேசென்‌(று) 
அருங்கத() அடைக்கின்‌ முரை;,-- 


| அனைய - போன்ற, ஊடினர்‌ - ஊடல்‌ கொண்ட 
லர்களாய்‌.  மேலிய - பொருந்திய. கரணம்‌ - அந்தக்‌ 
கரணங்கள்‌. கொழுகஈரோடு ஒழிய - சணவசோடு போய 
விட. யாணர்‌ - அழகிய. தூவி - இறகு, அம்பேடை - 
அ௮அழ௫யெே அன்னப்பேடை, மின்‌ என - மின்னற்‌ கொடி. 
போல. ஏ௫ி - போய்‌ ; (இங்கே) ஈடந்‌.த. | 


இத்தகைய காதற்‌ காட்சிகளோடு, ஊர்கோ 
லங்களையும்‌, புதுமனைக்குப்‌ போகிறவர்களையும்‌, புது 
மணம்‌ செய்துகொள்கிறவர்களையும்‌ பார்க்கிறான்‌ 
அனுமன்‌. அந்தப்‌ புதுமண வைபவத்தைத்தான்‌ 
என்னென்பது? அனுமன்‌ பார்தீதுத இகைத்கதுப்‌ 
போயிருக்கவேண்டும்‌ * 
கோவையும்‌ குழையும்‌ மின்னக்‌, 
கொண் டலின்‌ முரசம்‌ ஆர்ப்பத்‌, 
தேவர்வந்‌(து) ஆசி கூற, 
முவிவர்சோ பனங்கள்‌ செப்பம்‌, 
பாவையர்‌ குழாங்கள்‌ ஜூழப்‌, 
பாட்டொடு வான நாட்டுப்‌ 
பூவையர்‌ பலாண்டு கூறப்‌, 
புதுமணம்‌ புணர்கின்‌ றரை. 
| கோவை - கழுத்தில்‌ அணியும்‌ ஆரங்கள்‌. குழை - 
காதில்‌ ௮ணிவ௮. கொண்டலின்‌-மேசம்போல ; (இங்கே) 
மேக கர்ஜனையாயெ இடி முழக்கம்போல. ஆர்ப்ப -ஆர 
வாரிக்க, பாவையர்‌ - (இங்கே) ரிஷி பத்தினிகள்‌. பூவை 
| 61] 


௬. கர.--0 


சுந்தர காண்டம்‌ 
யார்‌ - தளி ௮ல்லதூ காகணவாய்ப்‌ பறவையபோல்‌ கொஞ்‌ 
இப்‌ பேசும்‌ பெண்கள்‌. பலாண்டு - பல்லாண்டு. *' மணம்‌ 


புணர்கன்றாரை - மணஞ்‌ செய்து கொள்கிறவர்களை.] 


அனுமனுக்குத்தான்‌ இப்போது என்ன 
இகைப்பு! அந்த விவாக விமரிசைகளைச்‌ கண்ட 
இகைப்பல்ல, ௮ந்த வைதிகச்‌ சடங்குகளைச்‌ குறித்த 
இகைப்பும்‌ அல்ல; அடிமைத்‌ தேவர்கள்‌ ஆ௫சர்வா 
தம்‌ செய்வதற்கும்‌, முனிவர்கள்‌ சோபனம்‌ சொல்‌ 
வதற்கும்‌, முனிபத்தினிகள்‌ பாடிப்‌ புகழ்வதற்கும்‌, 
தெய்வப்‌ பெண்கள்‌ பல்லாண்டு பாடி. வாழ்த அதற்‌ ௰ 
கும்‌ காரணமான 4 ராஜபக்தஇி'யால்‌ ஏற்பட்ட 
இகைப்புத்தான்‌ ! 


இதி. தகைய எத்தனையோ காட்சிகளுக்கடையே 
கந்தர்வ ஸ்திரீகள்‌, அ.ரக்மெரர்கள்‌, நாககன்னிகை 
கள்‌, வித்தியாதர மாதர்கள்‌ முதலானவர்ககை 
யெல்லரம்‌ அனுமன்‌ சந்தேகமில்லாதபடி, மயக்க 
மில்லாதபடி, நன்றாய்க்‌ கவனித்துக்கொண்டே 
போரான்‌. ்‌ 

அப்படி.ப்‌ போய்க்கொண்ட்‌ ருக்கும்‌ வறியில்‌-- 
என்ன விபரீதம்‌! என்ன ஆச்சரியம்‌!--ஏதோ ஒரு 
சக்தி அனுமனையும்‌ அப்பால்‌ செல்லவொட்டாமல்‌ 
ஒரு மண்டபத்து வாசலில்‌ கிறுத்திவிடுகிறது. 
காரணம்‌ என்ன என்று ஆலோளிப்பதற்குள்‌, 


ஏதோ ஒரு சண்டமாருதம்‌ இவனை வலிய இழுத்துப்‌ 
போடுறது! 


அந்த மண்டபத்தின்‌ நடுவிலே படுத்துக்கெப்‌ 


பவர்‌ யார்‌? ஆயிரம்‌ தலை ஆதிசேஷனா? அப்படிப்‌ 
கடப்பது கருங்கடல்தானா? உலகத்திலுள்ள இருட்‌ 


[52] 


தகர சஞ்சாரம்‌ 


டெல்லாம்‌ ஒரே இடத்தில்‌ சேர்ந்து செறிந்து கடக்‌ 
கஇறதரீ2? தஇீவினைதான்‌. திரண்டு அப்படி. உருக்‌ 
கொண்டதோ? 

அக்தப்‌ பேர்வழியின்‌ மூக்குவரையில்‌ அனு 
மனை இழுத்துவர்துவிட்டது சண்டமாருதம்‌. மகர 
வீரனாகிய அனுமனுக்குக்கூடக்‌ கைகள்‌ நடுங்கு 
கின்றன. எணினும்‌, வெகு சாமர்தீதியமாக விலக 
அப்பால்‌ குதித்துவிடுகிறான்‌ : 

மூசிய உயிர்ப்‌(பு)எனும்‌ 
முடுகு வாதமும்‌, 
வாசலின்‌ புறத்திடை 
நிறுவி, வன்மையால்‌, 
நாசியின்‌ அளவையின்‌ 
நடத்தக்‌ கண்டவன்‌ 
கூசினன்‌, குதித்தனன்‌, 
விதிர்த்த கையினன்‌ ! 

[மூசிய - (ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக) நெருங்கி வரும்‌. 
உயிர்ப்பு - சுவாசம்‌£௨ மூடுகு வாதம்‌ - விரைந்து வரும்‌ 
காற்று, புறத்திடை - வெளிப்புறத்தில்‌, நிறுவி - 
கிறுத்தி, வன்மையால்‌ - வலிய, நாகியின்‌ அளவை 
யின்‌ - மூக்க வரையில்‌. கண்டவன்‌ - கண்ட அனுமன்‌. 


விதிர்த்த - நடுங்கிய, | 


இவ்விதமாகத்‌ தப்பிய அனுமன்‌, : ராம ராம ! 
தலை பிழைத்தது தம்பிரான்‌ புண்ணியம்‌ என்று 
போய்விடாமல்‌, பெருங்‌ கோபத்துடன்‌ அந்த மலை 
போலக்‌ கிடக்கும்‌ மேனியை நோக, : இவன்தான்‌ 
ராட்சஸ சக்கரவர்த்தியான ராவணனோ?' என்று 


56] 


சுந்தர காண்டம்‌ 


சந்தேடுக்கிரறுன்‌ ஒரு கணம்‌. கும்ப கர்ணனுடைய 
பிரமாண்டமான அந்த ஒரு தலையே பத்துத்‌ தலை 
களைப்போல்‌ தோன்‌ றியிருக்க வேண்டும்‌ ! 

மீண்டும்‌ மூச்சுக்‌ காற்றுக்குள்‌ அகப்பட்டுக்‌ 
கொள்ளாமல்‌, ஜாக்‌ ரெொதையாக அருகில்‌ சென்று 
பார்த்து, இர்த ஆசாமிக்குத்‌ தலைகள்‌ பதீது இல்லை; 
கைகளும்‌ இருபது இல்லை!” என்று கண்டுபிடிக்‌ 
இரான்‌. அதனால்‌ கோபத்‌ தீயை அவிதீதுக்கொள் 
இருன்‌? 


அவித்து நின்‌(று), “ எவன்‌ 
ஆயினும்‌ ஆக!' என்‌(று) 
அங்கை ' 
கவித்து, * நீகிட்‌ 
சில்பகல்‌ !” என்பது 
கருதாச்‌, 
செவிக்குத்‌ தேன்‌என 
இராகவன்‌ புகழினைத்‌ 
திருத்தும்‌ 
கவிக்கு நாயகன்‌, 
அனையவன்‌ உறையுளைக்‌ 
கடந்தான்‌. 
| அவித்து கின்று - தன்‌ கோபத்தைக்‌ தணித்துக்‌ 
சொண்டு நின்று, ஆக - ஆகட்டும்‌, அங்கை கவித்து - 
அழகிய கையை அபயங்‌ கொடுப்பதுபோல்‌ (கேலியாக 
வும்‌ உபேட்சையாகவும்‌) காட்டிக்கொண்டே, சில பகல்‌ - 
இல தினங்கள்‌, கருதா - எண்ணமிட்டவனாய்‌, 


[98 | 


நகரா சஞ்சாரம்‌ 


சலவிக்கு,சாயகன்‌ - வானரர்களின்‌ தலைவனாகிய அனுமன்‌. 
அனையவன்‌ உறையுளை - அந்தக்‌ கும்பகர்ணனது இருப்‌ 
பிட ததை. | 


அடா, ராட்சலா ! நீ யாராயிருந்தாலும்‌ சரி; 
இல தினங்களில்‌ உன்‌ ஜாதகக்‌ குறிப்பு லேசாய்க்‌ 
இழிபட்டுப்‌ போகும்‌!' என்று உதாசீனமாகச்‌ 
சொல்லிவிட்டு, அப்பால்‌ பேரகிறான்‌ அனுமன்‌. 


 செவிக்குத்‌ தேன்‌ என இராகவன்‌ புகழினை த்‌ 
இருத்தும்‌ கவிக்கு நாயகன்‌ * என்று அனும 
எவ்வளவு அருமையாகப்‌ பாராட்டுகிறான்‌ கவிஞன்‌ ! 
தமிழர்களின்‌ *செவிக்குக்‌ தேன்‌ என இராகவன்‌ 
புகழினைக்‌ திருத்தக்‌ கொடுத்தவன்‌ என்று இக்‌ 
கவிச்‌ சக்கரவர்த்தியையும்‌ நாமும்‌ பாராட்டுகிறோம்‌. 

கும்பகர்ணன்‌ உறங்கிக்‌ கடந்த மண்டபத்தை 
விட்டுப்‌ புறப்பட்டதும்‌, அனுமன்‌, இன்னும்‌ எத்‌ 
தனையோ கூடங்கள்‌, மாளிகை வரிசைகள்‌, நர்தீ 
கன சாலைகள்‌, * அரக்கர்கள்‌ சாதிக்கூட்டம்‌ 
போடும்‌ அம்பலங்கள்‌, பிறரை ஐறிம்ஸிக்கும்‌ அவர்‌ 
களும்‌ காரியசித்இிக்காகப்‌ பிரார்த்தனை செய்து 
கொள்ளும்‌ தேவாலயங்கள்‌, சங்கீத மதஹறல்கள்‌, 
சரஸ்வதி மஹல்களான பட்டி, மன்றங்கள்‌ முத்‌ 
லான இடங்களில்‌ எல்லாம்‌ சதையைத்‌ தேடிப்‌ 
பார்க்கிறான்‌. இவன்‌ புகுந்து பாராத வாசல்‌ 
இல்லை ! சாளர வழியாகவும்‌ நுழைம்து போவான்‌ ; 
சில சமயங்களில்‌, காற்றுப்‌ போலவும்‌ புகை போல 
வும்‌ போவான்‌ ; அவ௫ியத்திற்கு ஏற்றபடி. உருவத்‌ 
தைப்‌ பெரிதாகக்‌ கொள்ளவும்‌ செய்வான்‌ : 


[85 ] 


சுந்தர காண்டம்‌ 


நுணுகும்‌, வீங்கும்‌,மற்(று) 
இவன்‌ நிலை யாவரே 
நுவல்வார்‌ ? 
அணுவின்‌, மேருவின்‌, 
ஆழியான்‌ எனச்செலும்‌ 
அனுமன்‌. 
| அணுகும்‌ - தன்னை துட்பமாக்கிச்‌ கொள்வான்‌. 
வீங்கும்‌... பெரிதாக்கக்‌ கொள்வான்‌, அவல்வார்‌ - சொல்‌ 
வார்‌. அணுவின்‌ - அணுவைப்‌ போலவும்‌. மேருவின்‌ - 
மேரு மலையைப்‌ போலவும்‌. ஆழியான்‌ என-மகா விஷ்‌ ணு 
போல. செலும்‌ - செல்கிறான்‌. | , 
அனுமன்‌ அணுவைப்போல நுணுஇயும்‌, 
மேருபோல வீங்கியும்‌ சென்று கோக்குனான்‌ என்‌ 
பது இக்கவிஞன்‌ மனோபாவத்திற்கும்‌ உபலட்சண 
மாய்சக்‌. கொள்ளத்‌ தக்கது. இம்மனோபரவமும்‌ 
அணுவின்‌ நுணு௫, மேருவின்‌ வீங்கிச்‌ செல்லும்‌ 
நிலையை அறியாதார்‌ யார்‌? 
இப்படி அனுமன்‌ சென்றுகொண்டிருக்கும்‌ 
வழியிலே, கற்பகத்‌ தருக்கள்‌ அடர்ந்து பந்தலா 
யிருக்கிறது. ஒரிடத்தில்‌ பளிங்குக்‌ கற்களால்‌ 
அமைந்த மேடைகளோரடு கூடிய பவள மயமான 
ஒரு மாளிகை தாணப்படுகிறெது. ௮த்த இடத்திற்கு 
வக்ததும்‌ அனுமனுக்கு, கும்பகர்ணனைப்‌ பார்தீத 
தால்‌ ஏற்பட்ட கோபம்‌ தணிக்துவிடுகிற.து. 
௮ந்த மாளிகைக்குள்ளே புகுந்து அனுமன்‌; 
பளிக்கு வேதிகைப்‌ 
பவளத்தின்‌ கூடத்துப்‌ 
பசுந்தேன்‌ 
| 96] 


நக.ர சஞ்சாரம்‌ 


துளிக்கும்‌ கற்பகப்‌ 
பந்தரில்‌, கருநிறத்‌ 
தோர்பால்‌ 


வெளுத்து வைகுதல்‌ 
அரிதென அவர்உரு 
(மவி 


ஒளித்து வாழ்கின்ற 
தருமம்‌அன்‌ ஷன்தனை 
உற்றான்‌. 


| பளிக்கு வேதிகை - பளிங்கு வேதிகை - ஸ்படிகக்‌ 
கற்களினால்‌ ஆய மேடைகள்‌., பவளத்தின்‌ கூடத்து - 
பவள, மயமான அந்த மாளிகையில்‌, வெளுத்து - வெளிப்‌ 
படையாக வெண்ணிற 'வடிவம்‌ கொண்டு. வைகுதல்‌ - 
தங்குவது. ௮ரிதென - கூடாதெண்று கருதி. அன்னான்‌ - 
போன்றவன்‌, உற்றான்‌ - சமீபித்தான்‌. | 


திவ்யமான கற்பகச்சோலை சூழ்ந்த பவள 
மாளிகையில்‌ பளிங்கு மேடைமீது கற்பகப்‌ பூம்பத்த 
லின்‌ கீழே, தாமாதமாவான விபீஷணன்‌ படுதீ 
திருக்கறானாம்‌, ஸாக்ஷாத்‌ தர்ம தேவதையே அப்‌ 
படி.ப்‌ பள்ளிகொண்டிருக்கிறது என்று சொல்லும்‌ 
படி. 

ஆனால்‌, அந்தத்‌ தேவதை” யைத்‌ தூய்மைக்கு 
அறிகுறியான வெண்ணிறம்‌ வாய்ந்ததென்று 
புராணம்‌ சொல்லுறதே, இவன்‌ தோல்‌ கறுப்‌ 
பல்லவா?” என்று ஒரு சந்தேகம்‌ தோன்றக்‌ 
கூடும்‌. அதற்குச்‌ சமாதானமாகத்‌ தான்‌ கவிஞன்‌ 
சொல்லுஇரறுன்‌ : * கருகிறமுள்ள அ௮ரக்கர்களோடு 


[51] 


சுந்தர காண்டம்‌ 


தர்மம்‌ வெண்ணிறததுடன்‌ வாழ முடியாதல்லவா? 
அதனால்தான்‌ தர்மம்‌ அவர்களுக்கு உரிய கருகிற 
வட வகசதைத்‌ தானும்‌ தரித்துக்கொண்டு ஒளித்து 
வாழ்கிறது விபீஷணனாக." 

இந்த மாளிகையிலே விபீஷணன்‌ உறங்கக்‌ 
கொண்டிருந்த போதிலும, அனுமன்‌ உணர்வும்‌ 
விபீஷணன்‌ உணர்வும்‌ சந்திக்கின்‌ றன்‌ : 

உற்று நின்‌ (று), அவன்‌ 
உணர்வைத்தன்‌ உணர்வினுல்‌ 
உணர்ந்தான்‌. 

உணர்வு உணர்வை உணர்ந்துகொள்இறது. 
இனம்‌ இனத்தைக்‌ கண்டுபிடிக்கிறது. 4 இவன்‌ 
மகாத்மா ' என்று விபீஷணன உணர்ந்துகொள் 
இரான்‌ அனுமன்‌. கோபமும்‌ பசையுணர்வும்‌ 
கரைந்துபோக, அனுமன்‌ அப்பால்‌ போவிருன்‌. 


குன்‌ றுபோன்ற பல மாளிகைகளிலும்‌ தேடிப்‌ 
பார்தீத பிறகு, வேறொரு மாளிகை அனுமனது 
கவனத்திற்கு இலக்காகிறது. மகா பலசாலிகளும்‌ 
ஆயுகபரணிகளுமான காவலர்கள்‌ எவ்வளவு லூக்‌ 
இரதையாக அர்த வாசலில்‌ காவல்‌ செய்துகொண் 
உருக்கிரார்கள்‌ ! 
்‌.... ஏதிஏந்திய்‌ 
தடக்கையர்‌, பிறைஎயி(று) 
இலங்க 
மூதுரைப்பெருங்‌ 
கநைகளும்‌ பிதிர்களும்‌ 
மொழிவார்‌, 


[ 88] 


நகர சஞ்சாரம்‌ 


லதில்‌, ஆயிரம்‌ 
ஆயிரம்‌ உறுவலி 
அரக்கர்‌ 
காது வெஞ்சினக்‌ 
களியினர்‌ காவலைக்‌ 
கடந்தான்‌: 


| ஏதி - ஆயுதங்கள்‌, தடக்கை - பெரிய கை. பிறை 
ஏயிறு - பிறைச்‌ சந்தன்‌ போன்ற கோரப்‌ பற்கள்‌, 
ஞுதுரை - பழமையாகச்‌ சொல்லிவருவது. ஓதில்‌ - 
சொல்லப்‌ போனால்‌. உறுவலி - மிக்க வலிமை வாய்ந்த. 
சானு - (எதிரிகளை) அழிக்கவல்ல: களி - (இங்கே) 
போர்வெடி. | 


அவர்களில்‌ சிலர்‌ உறக்கம்‌ வராமலிருப்பதற்‌ 
காகப்‌ பழைய திக்விஜய கரலத்துக்‌ கதைகளைச்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. சிலர்‌ விகோத 
மாகப்‌ புதிர்போட்டுப்‌ பொழுது போக்குடுரறுர்கள்‌. 
அதப்‌ பழைய யுத்த சமாசாரங்களைப்‌ பேசும்போ 


தம்‌, அவாகளுக்கு என்ன போர்வெறி, என்ன 
மசோோபாவேசம்‌! 


புகை புகாத வழியிலும்‌ புகுந்து செல்லக்‌ 
கூடிய அனுமன்‌ மேலே சொன்ன கட்டுக்காவ 
லையும்‌ கடக்து, ௮ஈத மாளிகைக்குள்‌ பிரவே௫க்கி 
ரன்‌. அங்கு, மலைக்குகைக்குள்‌ கவலையில்லாமல்‌ 
உறங்கும்‌ சிங்கம்போல்‌ றில்‌ அட ட்டம்‌ 
ஒருவன அ உருவத்‌ தோற்றத்தைக்‌ கண்டு, * இவன்‌ 
தான்‌ சாவணனு? அல்லது ஸாக்ஷாதீ முருகக்‌ 
கடவுளா?' என்று ஆச்சரியப்படுகிறான்‌ : 


(85 ] 


சுந்தர காண்டம்‌ 


இளைய வீரனும்‌, 
ஏந்தலும்‌, இருவகும்‌ 
பலநாள்‌ 
உளைய உள்ளபபார்‌ 
இவெடும்‌ உள(து) 1? என 
உணர்ந்தான்‌. 
[ஏந்தல்‌ - தலைவன்‌ ; (இங்கே) சாமன்‌, உளைய - 
உள்ளத்திலே உளைச்சல்‌ ஏற்படும்படி. | 


முதல்முதல்‌ லட்சுமணன்‌ அிரமப்படுவான்‌ 
என்று சொல்லி, பிறகு ராமனும்‌ சிரமப்படுவான்‌ 
என்றான்‌. கடையாக, : ராம லட்சுமணர்‌ இரு. 
வரும்‌ சேர்க்து எதிர்த்தாலும்‌ இவனோடு ஏற்படும்‌ 
போரில்‌ பல நாள்‌ சரமப்படவேண்டி யிருக்குமே !' 
என்று கவலைப்படுகிறரான்‌ அனுமன்‌. (இந்திர 
ஜித்து அனுமனையும்‌ ராம லட்சுமணர்களையுங்‌ 
கூட எவ்வளவு கவலைக்கு உட்படுத்தப்போ௫ிருன்‌, 
தன்‌ போர்த்‌ திறமையாலும்‌ தந்திரங்களாலும்‌ ! 
அந்த கிகழ்ச்சிகளுக்கெல்லாம்‌, அனுமனுடைய 
இந்தச்‌ சந்தலை இதிகாசப்‌ போக்கிற்கு இசைந்த 
ஒரு ரஸமான பீடிகையாக விளங்குகிறது.) 


அனுமன்‌ கையை மடக்கித்‌ தாடையில்‌ வைத்‌ 
துக்கொண்டு, * இப்படிப்பட்ட மகா வீரபுருஷணைப்‌ 
போர்த துணையாகக்‌ கொண்ட ராவணன்‌ மூன்று 
லோகங்களையும்‌ வென்றதில்தான்‌ என்ன ஆச்சரிய 
மிருக்கிறது!' என்று மறுபடியும்‌ ஆச்சரியப்படுகி 
ரூன்‌. கடைசியாக, 4 இணி, இங்கு வீணே பொழுது 
போக்குவது சரியன்று ' என்று இச்திரஜித்தின்‌ 
மாளிகையினின்‌ ௨ வெளியேறு வருன்‌. 


[ 90 ] 


கர சஞ்சாரம்‌ 


அ்சகுமாரன்‌, அதிகாயன்‌ முதலான போர்‌ 
வீரர்களுடைய வீடுகளிலும்‌, மந்திரி-பிரதாணிகள்‌ 
முூதலானவர்களுடைய மாளிகைகளிலும்‌ தாவிப்‌ 
புகுந்து தேடிவிட்டு, ரரவணன து அரண்மனையைச்‌ 
சூழ்க்திருக்கும்‌ அகழியை அடை வருண்‌. 

அகழி நீர்‌ பஸிங்குபோலத்‌ தெஸிந்இருக்கிறது. 
சர்இரிகையில்‌, கரையிலே பளிங்குக்‌ கல்‌ பதித்த 
இடத்திற்கும்‌ அகழி நீருக்கும்‌ வேற்றுமை தெரிய 
வில்லை. அத்தகைய அகழியில்‌ வாழும்‌ நாரை, 
குருகு, உள்ளான்‌, அன்னம்‌ முதலிய பலவகை 
நீர்ப்பறவைகளும்‌ கலகலவென்று சிலம்பிக்கொண் 
டிருக்கன்றன. * அரக்கர்களைப்போலச்‌ செருக்குக்‌ 
களித்திருக்கன்றன !' என்றுதான்‌ எண்ணத்‌ 
தோன்றுகிறது. இலங்கையின்‌ போகசக்தி பகுத்‌ 
கதறிவில்லாத பிராணிகளையும்‌ வசிகரித்திருப்பது 


போலக்‌ காண்கிறது. 


மங்வவெரும்‌ மாலை வெளிச்சத்திலும்‌, பொங்கப்‌ 
பெருகும்‌ சந்திரிகையிலும்‌, அனுமன்‌ இலங. 
கையை ஓர்‌ அதிசமமான போகபூமியாகவே சாண்‌ 
இரான்‌. இயற்கையும்‌ களிப்பில்‌ மூழ்கி விமாயாடிக 
கொண்டிருக்கிறது. இலங்கையில்‌ இயற்கைககும்‌ 
அரக்கர்களுக்கும்கட எவ்வளவு பொருத்தம்‌ :-- 
என்ன உறவு ! 

சிறைவாசம்‌ செய்யும்‌ சீதையிடம்‌ அரக்காக 
ளுக்குத்தான்‌. இரக்கமில்லை ; இயற்கைக்கும்கூட 
இரக்கமில்லையா ? ௮ந்த அகழியின்‌ துறைகளில்‌: 
இயல்பாக மூடியிருக்கும்‌ செந்தாமரைப்‌ பூக்களை 
அனுமன்‌ இப்போது பார்க்கிறான்‌ ; கொஞ்சம்‌. 
ஆறுதல்‌ ஏற்படுகிறது : 


51] 


சுந்தர காண்டம்‌ 


நறவு நாறிய 

நாள்நறுத்‌ தரமரை 
துறைகள்‌ தோறும்‌ 

முகிழ்த்தன தோன்றுமால்‌ : 
சிறையின்‌ எய்திய 

செல்வி முகத்திறே(டு) 
உறவு தாம்‌உடை 

யார்‌ஒடுங்‌ கார்களோ ? 

[ஈறவு சாதிய - தேனோடு கறுமணம்‌ கமற்கிற. காள்‌- 
அன்று மலர்க்த, நறுந்தாமரை - நல்ல தாமரைப்‌ பூக்கள்‌. 
மு௫ழ்த்தன - மூடிக்‌ குவிச்சன வாய்‌. | 

இலங்கை மூழூமையும்‌ கவலையின்‌ நியே 
போகத்தில்‌ மூழ்டுக்‌ இடக்கிறது. இந்தச்‌ செந்தா 
மரைப்‌ பூக்கள்‌ மாத்திரம்‌ மலர்ச்சி ஒடுங்குக்‌ 
கூம்பிக்‌ குவிந்திருக்கின்றன. 'இறைவாசம்‌ செய்யும்‌ 
சீதையின்‌ முகத்திற்கு உறவினம்‌ ஆதலால்‌, அந்தத்‌ 
இருமுகத்தைப்போல்‌ இரந்த மலர்களும்‌ ஒடுங்கி 
யிருக்கின்றன !' என்று எண்ணும்‌ போதுதான்‌, 

 களிக்கின்‌ ருரலால்‌ 
கவல்கின்றார்‌ ஒருவரைச்‌ 
காணேன்‌ !” 


என்று சலங்யெ உள்ளம்‌, கொஞ்சம்‌ தெளிவடை 
இறு. 

வாழ்க்கையைக்‌ களியாட்டமாக்கிக்‌ கொண்ட 
போக பூமியின்‌ கோலாகலங்கிடையே, எவ்வளவு 
சாதுரியமாகக்‌ கவிஞன்‌ சிறைபுகுக்த செல்வியின்‌ 
கினைலவை வாசகர்களுக்கு உண்டாக்குகிறான்‌ ! 

| 92] 


இலங்கையில்‌ நடுநில 


அனுமன்‌ அசழியைக்‌ கடந்து நடுநகரில்‌ பிர 
வேடூக்கும்போது நடுகிசியாடுவிட்டது. மதுபான 
விருந்துகள்‌ ஓய்ந்து, கடல்போல்‌ கோஷித்துக்‌ 
கொண்டிருந்த அரக்கர்சகளின்‌ ஆர்ப்பாடங்களும்‌ 
ஓய்ந்து போகின்றன. தொழிலாவிகள்‌ தத்தம்‌ 
தொழில்களிலிருக்து ஒப்வுபெற்று உறங்குகிருர்‌ 
கள்‌. சங்கேதேக்‌ கச்சேரிகளும்‌ கோலாகலங்களும்‌ 
அடங்கிவிடுகன்றன. சல அரக்கர்கள்‌ இப்போது 
ஜான்‌. சஞ்சாரம்‌ ஓய்ந்து, குதிரைகளிலிருக்து 
இறங்கு உறங்கப்‌ போவருர்கள்‌. லாயங்களில்‌ 
குதிரைகளும்‌ தலைசாய்ந்து உறங்கத்‌ தொடங்கு. 


[98] 


சுந்தர காண்டம்‌ 


இன்றன. வாசற்கதவுகளெல்லாம்‌ மூடியிருக்கன்‌ 
றன: பல வீடுகளில்‌ விளக்குகளும்‌ அணைந்து விடு 
இன்றன. 

இத்தகைய நடுராத்திரிப்‌ பொழுதில்‌, 

நித்தநிய மத்தொறில 
ராய்நிறையும்‌ ஞானத்(து) 
உத்தமர்‌ உறங்கினர்கள்‌ 5; 
யோகியர்‌ துயின்றார்‌; 
மத்தமத வெங்களி(று) 
உறங்கின : உறங்காப்‌ 
பித்தரும்‌ உறங்கினர்‌; 
இனிப்பிறர்‌ 'இ(து)என்ஜம்‌ ? 

[கித்‌ தம்‌ கியமத்‌ தொழிலசாய்‌ - சாள்தோறும்‌ முறை 
தவருமல்‌ செய்யும்‌ தொழில்களை உடையவர்களாய்‌. 
மத்தம்‌ - மயக்கம்‌. மத வெங்களிறு - கொடிய மதம்‌ 
பிடி தீத யானைகள்‌. என்னாம்‌ - என்ன ஆகும்‌, | 

அழகும்‌ போகமும்‌ கொடுமையும்‌ கலக்து வீதி 
யும்‌ வீடுமாகச்‌ சமைந்த இச்சு ராட்சஸ ராஜதானி 
யில்‌, இந்த நடுகிசியிலே, காலனும்‌ துணிந்து வர 
மாட்டான்‌; வர நேர்ந்தால்‌, வந்த காரியத்தைப்‌ 
பாராமலே அஞ்ச ஓடிப்‌ போய்விடுவான்‌ ! எணி 
னும்‌, அனுமன்‌, தன்னந்தனியே, இந்த ஊரிலே, 
இரந்த வேளையிலே, சதையைத்‌ தேடித்‌ திரிகிறுன்‌ : 

கரிய நாழிகை 
பாதியில்‌, காலனும்‌ 
வெருவி ஒடும்‌ 
அரக்கர்தம்‌ வெம்பதி, 
( 94] 


இலக்கையில்‌ நடுகிசி 


ஒருவனே, ஒ௫ 
்‌ பன்னிரு யோசனைத்‌ 


தெருவு மும்மைநூ 
௫யிரம்‌ தேடிலள்‌. 


| கரிய சாழிகை பாதியில்‌-ஈடுராத்திரிப்‌ பொழுதில்‌. 
'வெருவி - அஞ்சி, வெம்‌ பத - கொடிய ஈகர்‌. தெருவு 
மும்மை நாருயிரம்‌ - மூன்று லட்சம்‌ தெருக்களில்‌. ] 


நகரத்தின்‌ இருதய ஸ்தானமாயிருப்பது 
ராவணனுடைய அரண்மனை. அதை அடுத்துச்‌ 
சூழ்க்துள்ள பல மாளிகைகளும்‌ பூர்ண சந்திரனைச்‌ 
சுற்றி மிளிரும்‌ நட்சத்திரச்‌ கூட்டம்போல்‌ அமைந்‌ 
இருக்கின்றன. பல ஜாதிகளிலிருக்தும்‌ சாவணன்‌ 
சுல்யாணம்‌ செய்து கொண்டிருந்த மனைவியர்களின்‌ 
மாளிகைகள்‌ இவை. இவர்களில்‌ யட்ச ஸ்திரீகள்‌ 
உண்டு; ஸித்த லாதி ஸ்திரிகளும்‌, விதீதியாகர 
மாதர்களும்‌ உண்டு: ராட்சஸ குல சுந்தரிகளும்‌ 
உண்டு. 


அனுமன்‌ முதன்முதல்‌ யட்ச ஸ்திரீகள்‌ வக்‌ 
கும்‌ வீதிகளில்‌ தேடிப்‌ பார்க்கிறான்‌. பூட்டியிருந்த 
இடங்களிலும்‌ திறவுகோல்‌ செல்லும்‌ வழியாக 
நுழைந்து செல்கிறான்‌, அதி அுட்பமான வடிவதீ 
தோ! ்‌ 


ராவணனை அவனுடைய மனைவியர்‌ பலரும்‌ 
உண்மையாகவே காதலிக்கிறார்கள. ஆனால்‌, சிதை 
மடெத்துக்‌ காதல்‌ ஏற்பட்ட காலம்‌ முதல்‌ அவண்‌ 
வேறு ஒருத்தியையும்‌ கினைப்பதில்லை. அக்கிலையில்‌ 


யட்சகுல மனைவியர்‌ சிலர்‌ அவன்‌ வரவை எதிர்‌ 


தி 


சுந்தர காண்டம்‌ 


பார்த்து எதிர்‌ பார்த்து விரக வேதனைகளை அனுப 
விக்இறார்கள்‌. ட 

அம்மாதர்கள்‌ முன்பு அழகில்‌ மாத்திரம்‌ 
சித்திரப்‌ பாவைபோல்‌ இருந்தார்கள்‌. இப்‌ 
போதோ, ராவணனுடைய வீர செளந்தரியத்திலே 
ஈடுபட்ட சிந்தையோடு, கண்‌ இமைத்தலும்‌ இல்லா 
மல்‌, அப்படியே அசைவற்றிருக்கிறார்கள்‌. * இவா 
கள்‌ பெண்களல்லார்‌, பெண்களின்‌ இத்திரங்களே!” 
என்று அனுமன்‌ ஒரு கணம்‌ பிரமித்துப்‌ போவ 
தாகத்‌ தோன்றுகிறது : 


பத்தி ரம்பூரை 
நாட்டம்‌ பகைப்பறர்‌, 
சித்தி ரங்கள்‌ 
என இருந்‌ தார்சிலர்‌. 
[பத்திரம்‌ - (இங்கே) சிறு வாள்‌. புரை - ஓத்த. 
சாட்டம்‌ - கண்கள்‌, பதைப்பற - இமைத்தல்‌ இல்லாமல்‌. ! 


சில யட்ச௪ மங்கையர்‌ உறக்கம்‌ வராமலிருக்கும்‌ 
போதே கண்ல மூடிக்கொண்டு உறங்குவரா 
போலக்‌ கடக்‌இருர்களாம்‌. இரவில்‌ நெடுநேரம்‌ 
ஆ௫விட்டதால்‌ க௲த்துப்போய்தி தூங்குகிறார்‌ 
களா? இல்லை; இவர்கள்‌ பொப்யுறக்கம்‌ உறங்கு. 
திரார்கள்‌. இது என்ன கள்ளத்தனமோ? 


மன்மதன்‌ வரையறையில்லாமல்‌ மேலும்‌ 
மேலும்‌ கொடிய கொடிய அம்புகளைப்‌ பிரயோக 
நஇரானே, உறங்குவது போலிருந்தால்‌ தர்மயுத்த 
முறைப்படி. அ௮ம்புபோட்டுக்‌ கொல்லமாட்டான்‌ எண்‌ 
பது இவர்கள்‌ எண்ணமா யிருக்கலாம்‌. 


[90 ] 


இலங்கையில்‌ ஈடுகிசி 


பரவம்‌ ! தனித்திருக்கும்‌ பெண்களை வேதனைப்‌ 
படுத்தும்‌ (வீரனுக்குத்‌ தர்ம யுத்தமும்‌ தெரியுமா ? 
இவர்களும்‌ அவ்வளவு பைத்தியக்காரிகளா? கண்‌ 
முன்னே ராவணன்‌ வராததால்‌, (கண்ண மூடிக்‌ 
கொள்வோம்‌ ; கனவிலாவது ஒருவே&£ வருவானா? 
பார்ப்போம்‌!' என்று எண்ணியிருக்கக்கூடும்‌. 

இவர்கஞுடைய கோக்கம்‌ எப்படியிருந்தபோதி 
லும்‌ தூக்கம்‌ கள்ளத்தூக்கம்தான்‌; வேதனையும்‌ 
மரண வேதனைதான்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை : 

அள்ளல்‌ வெஞ்சர 

மாரனை அஞ்சியோ 7 
மெள்ள இன்கன ' ்‌ 

வின்பயன்‌ வேண்டியோ? 
கள்ளம்‌ என்கொல்‌”? 

அறிந்திலம்‌ : கண்ழுகிழ்த்‌(து) 
உள்ளம்‌ இனறி 

உறங்குகின்‌ ருர்சிலர்‌. 

[அள்ளல்‌ வெஞ்சார மாரன்‌ - அள்ளி யிறைக்கும்‌ 
கொடிய அம்புகளை யுடைய மன்மதன்‌. என்கொல்‌ - 
யாதோ, அறிந்திலம்‌ - அறியோம்‌, முகிழ்த்து - மூடிக்‌ 
கொண்டு. | ப 

இல யட்ச௪ ஸூரீகள்‌, அழுதுகொண்டிருப்ப 
தால்‌ பயனில்லை யென்று, ராவண சக்கரவர்த்தி 
யின்‌ கம்‌.?ர வடிவத்தைச்‌ சத்திரத்திலாவது எழுதிப்‌ 
பார்க்கச்‌ இந்தித்துக்கொண்‌் டிருக்கிறார்கள்‌ : 

அழுது செய்வதென்‌ ? 
ஆணை அரக்கனை 
51] 


௬. கர. 


சுந்தா காண்டம்‌ 


எழுதல்‌ ஆங்கொல்‌ ?” என்‌(று) 
எண்ணுகின்‌ ருர்சிலர்‌. 

| ஆணை - அதிகார தோரணைகளோடு கூடிய, அசக்‌ 
கனை - (இங்கே) சாவணனை, ஆங்கொல்‌ - ஆகுமோ. | 

இதோ, மூவையோடு பாராவை பேசுவது 
போன்ற ஒரு காட்சியைப்‌ பாருங்கள்‌ : 

“ஆவ தொன்‌(று)௮௫ 

ளாய்‌ ; என(து) ஆவியைக்‌ 
கூ கின்றிலை ; 

கூறலை சென்‌்(று)  எஜப்‌ 
பரவை பேசுவ 

போல்‌, கண்‌ ப ிர்ப்‌ 
பூவை யோடும்‌ 

புலம்புகின்‌. ரர்சிலர்‌. 

[அருளாய்‌ - அருளோடு சொல்லாம லிருக்கிளுய்‌, 
அவி - உயிரான காதலன்‌. கூவுகின்றிலை - (போய்‌) 
அழைக்கின்ாய்‌ இல்லை, கூறலை - சொல்லவில்லை, எனா - 
என்று. பாவை - இத்திரப்‌ பதுமை, பனிப்பு - நீர்‌ 
அளித்தல்‌. உற - மிக. பூவை - மைனா,] 

தாம்‌ வளர்க்கும்‌ மைனு என்ற நாகணவாப்ப்‌ 
பட்சிகளோடு: சித்திரப்‌ பிரதிமைகள்‌ கொஞ்சுவது 
போல உரையாடிக்கொண்டிருக்கும்‌ இந்தப்‌ பெண்‌ 
கள்‌ என்னதான்‌ பேசுகிறார்களோ ? உண்மையில்‌, 
அவர்கள்‌ பேசுகின்றார்‌ இல்லை, புலம்புஇன்‌ரர்‌. 
அர்தப்‌ பட்டிகளை கோக்கிக்‌ குறைசொல்லி அழு 
கின்றார்‌. அன்புமிக்க மைனாவே! உனக்கும்‌ என்‌ 
னிடம்‌ இரக்கம்‌ இல்லையா ? ஆகக்கூடிய உதவி 

[ 98] 


இலங்கையில்‌ நடுகிசி 


ஒன்றையும்‌ செய்யாம லிருக்கிறாயே! என்‌ பிராண 
நாயகனைப்‌ பிரிந்திருக்கும்‌ கான்‌ பிராணனையே 
பிரிந்தவளைப்போ லிருக்கிறேனே ! அந்தப்‌ ரொ 
ணை நீ கூவி அழைத்துக்றொண்டு வரலாகாதா 2 
இந்த நிலைமையை நீ போய்ச்‌ சொல்லவும்‌ 
இல்லையே !' என்று அந்தப்‌ பெண்கள்‌ புலம்பிக்‌ 
கொண்டிருக்கும்போதே, கண்களில்‌ இடைவிடாது 
நீர்‌ துளித்துப்‌ பெருகக்கொண்டிருக்கிறது. 
தென்றல்‌ தம்மீது வீசவும்‌, சிலர்‌ ராவண 
னுடைய வீரத்‌ தோள்களை கினைத்து உயிர்‌ சோரத 
துடிக்கிறார்கள்‌ : 
ஈரத்‌ தென்றல்‌ . 
இழுக, மெலிந்து, தம்‌ 
பரரக்‌ கொங்கையைப்‌ 
பரர்த்தனர்‌, பாதகன்‌ 
வீரத்‌ தோள்களின்‌ 
சோரச்‌ சோரத்‌ 
துளங்குசின்‌ ருர்சிலர்‌. 
[சரத்‌ தென்றல்‌ - குளிர்ந்த கென்றல்‌, இழுக - 
உராய்ந்து செல்ல. பாதகன்‌ - (இங்கே) சாவணன்‌, 


வீக்கம்‌ - பருமை, அளங்குகின்ரர்‌ - அரிடி.க்‌இருர்‌. ] 


சிலர்‌ தூங்குமஞ்சதீதில்‌ அமர்ந்து ஆடிக்கொண் 
ஒ.ருக்கும்போதே தேள்‌ கொட்டினாற்போல்‌ துடிக்‌ 
கிறார்கள்‌. இவாககாக்‌ கொட்டின அக்தம்‌ தேள்‌ 
எது தெரியுமா? :* வீணாகானம்தான்‌ !' என்று 
இகைத்துப்போூருர்களாம்‌. இன்னும்‌ இலர்‌ 


[99 ] 


சுந்தர காண்டம்‌ 


ராவணனுடைய புகழைப்‌ பாடிப்‌ பாடிப்‌ பொழுது 
போக்கிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 

இத்தகைய யட்சகுல தேவியரின்‌ வீதியைக்‌ 
கடந்து அனுமன்‌ ராவணனுடைய ரரட்சஸ மனை 
வியர்‌ வசிக்கும்‌ இடங்களிலும்‌ தேடுகிறான்‌. இவர்‌ 
களில்‌ லர்‌ ஆசையும்‌ தாமுமேயாகத்‌ தனிததிருக்‌ 
இருர்கள்‌. தங்களை உபேட்சித்திருக்கும்‌ அத்த 
ராவணனிடத்தே பேதை மனம்‌ பறந்து ஓடுகிறது. 
(நெஞ்சே! உனக்குத்தான்‌ என்ன பைத்தியம்‌?” 
என்று இவர்கள்‌ மனத்தோடு பிணங்குகிறுர்கள்‌. 

சில ராட்சஸப்‌ பெண்கள்‌ பிரிவாற்றாமைத்‌ 
துன்பத்தால்‌ உறக்கமில்லா தவாகளாய்‌, மூன்பு 
ராவணன்‌ நாக ராஜாக்களிட மிருக்தும்‌, விச்தியா 
குர ராஜாக்களிடமிருக்தும்‌ பலாத்காரமர்ய்க 
கவர்ந்து கொண்டு வந்து இவர்களுக்குப்‌ பரிசாக 
அளித்திருக்க நாகரத்தினம்‌ இரீடம்‌ முதலியவற்‌ 
றைப்‌ பந்தயம்‌ வைத்துச்‌ சூதாடிக்கொண்டிருக்‌ 
இரார்கள்‌. வேறு சில அரக்கியர்‌, சித்த கன்னி 
கைகள்‌ பாடவும்‌, காக கன்னிகைகள்‌ மத்தளம்‌ 
கொட்டவும்‌, முத்துப்‌ பக்தலில்‌ அப்ஸ.ர ஸ்திரீகள்‌ 
நரட்டியம்‌ ஆடச்செய்து, அர்த ஆட்டத்திலும்‌ 
அபிநயங்களிலும்‌ தங்கள்‌ துன்பத்தை மறக்க 
மூயல்‌இருர்கள்‌; 

நகரம்‌ ஓய்ந்திருந்கபோதிலும்‌ இவர்களுக்கு 
ஓப்வுமில்லை, உறக்கமுமில்லை. இவர்களில்‌ சிலர்‌, 
:குடியாத பொழுது விடியாது !' எனக்‌ கருதியவர்‌ 
போல்‌, குடித்ததெல்லாம்‌ போதாதென்று பின்‌ 
னும்‌ ஒருமுறை கள்ளை உள்ளே தள்ளி அறிவை 
வெளியே தள்ளுகிறார்கள்‌. ஏன்‌, உள்ளே தள்ளிய 


[ 190 ] 


இலங்கையில்‌ ஈடுநி9 


கள்ளரக்கனே அறிவைப்‌ பிடித்து வெளியே 
தள்ளிவிடுகிறான்‌ ! கள்ளும்‌ அறிவும்‌ காதலிப்ப 
இல்லையே! இரண்டும்‌ ஒத்துழைப்பது இயலாத 
காரியமல்லவா? இப்படிப்‌ பட்ட ஒத்துழையாமை 
யோடு, என்மேல்‌ தெய்வம்‌ ஆவேசிச்து விட்ட 
பாருங்கள்‌ !! என்று அட்டகாசம்‌ செய்து பெரு 
மூச்சு விட்டு இரண்டு கைகளையும்‌ குவித்துத்‌ தலை 
யுச்சமேல்‌ உயர நீட்டுகிறார்கள்‌. 
இந்நிலையில்‌ இவர்கள்‌ உடல்கூசி ரோமம்‌ 
சிலிர்க்க ஒருதரம்‌ வாய்திறந்து *ஒ'வென்று 
அலறிப்‌ பின்பு *அக்கடா!' என்று ஒடுங்கி 
ஓய்ந்து க்கிறார்கள்‌ : 
தயிர்நீறத்(து) உறுகள்‌, 
உள்ளம்‌ தள்ளுற 
அறிவு தள்ளிப்‌, 
பயிர்வுறத்‌ “தெய்வம்‌ 
என்மேல்‌ படிந்தது 
3 
பரர்மின்‌ 1” என்று, 
உயிர்‌உயிர்த்‌(து) இரண்டு 
கையும்‌ உச்சிமல்‌ 
உயர நீட்டி 
மயிர்சிலிர்த்‌(து) உடலும்‌ 
கூசி வாய்விரித்‌(து) 
ஒடுங்கு வாரும்‌. 
[கிறத்‌து உறு கள்‌-நிறம்‌ யொருந்திய கள்‌. பயிர்வு - 
ஆரவாரம்‌. பார்மின்‌ - பாருங்கள்‌. என்னா - என்று 


[ 101 ] 


சுந்தா காண்டம்‌ 


கொல்லிக்கொண்டு.. உயிர்‌ உயிர்த்து - பெருமூச்சு 
விட்டு. ] 


இத்தகைய காட்சிகளும்‌ அனுமன்‌ கண்ணில்‌ 
படுகின்றன. 


இப்படிப்‌ பல காட்சிகளை அரக்கியர்‌ வீதியில்‌ 
கண்ட அனுமன்‌ அந்த அர்த்த ராத்திரியிலே 
வித்தியாதர மாதர்களின்‌ வீதியை அடைகிறான்‌. 
இவர்களும்‌ ராவண விரகத்தால்‌ சவித்தக்கொண 
டிருக்றார்கள்‌. இவர்களுக்குச்‌ சொற்ப காலமும்‌. 
யுகங்கள்‌ போல நீண்டு செல்கிறது. இவர்கள்‌ 
நிலையை, 


சிறுகு காலங்கள்‌ 
ஊழிகள்‌ ஆம்வகை 
திரிந்துசிந்‌ தனைசிந்த, 
முறுகு காதலின்‌ 
ேதனை.... 


[சி.ஐகு காலங்கள்‌ - சொற்ப காலங்கள்‌, முறுகு- 
முதிர்க்த. | 
என்ற கவிக்கூற்றில்‌ காணலாம்‌. 


வித்தியாகர மாதர்களின்‌ வீதியைக்‌ கடந்து 
போகும்‌ அனுமன்‌ தனியாக அமைந்திருக்கும்‌ 
ஒரு மாளிகையைச்‌ கவனிக்கிறான்‌. ௮ம்‌ மாளிகை 
ன்‌ சிறப்பையும்‌, ௮திலேயுள்ள இரத்தின பரு 
கள்‌ மங்கும்படி. பிரகா௫ிக்கும்‌ ஒரு ஸ்இரீ ரத்தின தீ 
தின்‌ தேக காந்தியையும்‌ கண்டு, எவ்வளவு கோப 
மூம்‌ துயரமும்‌ கொள்கிறான்‌ பாருங்கள்‌ ! என்‌ £ 

[ 102 ] 


இலங்கையில்‌ ஈடகி௪ 


என்ன மயக்கம்‌ ! கண்ணுக்கும்‌ கருத்துக்கும்‌”. 
கேள்வி போடுகிறான்‌ : கண்ணே ! கீ சரியாகதீ 
தான்‌ பார்க்கிறாயா? கருத்தே! ம கருதுவது 
சரிதானா?” | 
இவ்யமான அந்த மாளிகையில்‌ மகாசம்பிரமதீ 
தோடு தாங்கிக்கொண்டிருக்கும்‌ ௮க்தப்‌ பெண்‌ 
ணரசியைச்‌ தோதேவி யென்றே சந்தேடுக்கிறான்‌ : 
இன்ன தன்மையின்‌, 
எரிமணி விளக்கங்கள்‌ 
எழில்கெடப்‌ பொலிகின்ற 
தன்ன(து) இன்ஜொளி 
தழைவுறத்‌, துயில்வுறு 
தையலைத்‌ தகைவில்லான்‌, 
அன்னள்‌ ஆகிய 
சானகி இவள்‌? என 
அயிர்த்(து), அகத்து எழுவெந்தீத்‌ 
துன்னும்‌ ஆருயிர்‌ 
உடலொடு சுடுவதோர்‌ 
துயர்உழந்‌(து) இவைசொன்றுன்‌. 


[இன்ன கன்மையின்‌-இப்படிப்பட்ட தன்மையுடன்‌. 
எரிமணி விளக்கங்கள்‌-பிரகாசிக்கின்‌ ற இரத்தினமயமான 
விளக்குகள்‌, எழில்‌ - அழகு. தன்னது இன்னொளி - 
தனது இனிமையான தேக காந்தி. தழைவு உற-மிசவும்‌ 
தழைக்க, துயில்வு உறு - தூங்கக்கொண்டிருக்கிற. 
தையல்‌ - அழயெ பெண்‌. தீசைவு இல்லான்‌ - தடை 
யின்றிச்‌ செல்ன்ற அனுமன்‌. அன்னள்‌ - அத்தன்மை 

[ 108 | 


சுந்தர காண்டம்‌ 


வாய்ந்தவள்‌. அயிர்த்து - சந்தேகித்து, அதத்து - 
உள்ள த்தில்‌. வெக்தீ- கொடிய தீ. அுன்னும்‌ - பொருந்‌ 
திய. அயர்‌ உழந்து - துயரத்தால்‌ வருந்தி. ] 


இனி ராமனுடைய புகழும்‌ பொலிவும்‌, 
நானும்‌, இர்த இலங்கையும்‌, அரக்கரும்‌ இன்றே 
நாசமாய்ப்‌ போகவேண்டியதுதான்‌ !'என்௮ு தனக்‌ 
குள்‌ தானே சொல்லிக்கொள்கிறான்‌ அனுமன்‌ : 
்‌ கற்பு நீங்கிய 
கனங்குழை இவள்‌ எனில்‌, 
காருத்தன்‌ புகழோடும்‌ 
பொற்பும்‌, யானும்‌, இவ 
இலங்கையும்‌ அரக்கரும்‌ 
பொன்றுதும்‌ இன்‌(று)!” என்றுன்‌. 
| கனங்குழை - பெண்‌ ; (இங்கே) சதை. காகுத்தன்‌ - 
ராமன்‌, பொற்பு-பொலிவு,. பொன்றுதும்‌ - ௮ மிவோம்‌. | 


ஆனால்‌, அடுத்த நிமிஷத்திலேயே சந்தேகம்‌ 
தெளிந்துவிடுகறது. “ராமனை கோக்கிய காதல்‌ 
வேறுமுகமாகவும்‌ திரும்புமோ? சான்‌ கினைத்தது 
தவறு ! என்னு தீர்மானிக்கிறான்‌ : 


 கரனு யர்த்ததார்‌ 
இராமன்‌ 6மல்‌ நோக்கிய 
காதல்‌, காரிகையார்க்கு 
மீனு யர்த்தவன்‌ 
மருங்குதான்‌ மீளுமோ? 
நனைந்தது மிகை: என்றன்‌. 
| 104 ] 


இலங்கையில்‌ கடுகிசி 


[ சான்‌ உயாத்த தார்‌ - நறுமணம்‌ நிறந்த பூமாலை. 
காரிசையார்க்கு - பெண்ணுக்கு. மீன்‌ உயர்த்தவன்‌ 
மருங்குசான்‌ - மீனச்‌ கொடியை உயர்த்தியவனாகிய 
மன்மதனிடத்திலேதான்‌, மிகை - குற்றம்‌.]| 


உண்மையில்‌, இவள்‌ ராவணனத பட்ட ம௫ஷி 
யான மந்தோதரிதான்‌. * இவள்‌ சீதையில்லை ' 
என்று ஊடூச்துக்கொண்டு அனுமன்‌ ராவணன்‌ 
மாளிகைக்குள்‌ பிரவே௫ிக்கிறான்‌. பிரவே௫ுத்ததும்‌, 
இரிமித்தங்களை (உற்பாதங்களை)க்‌ காண்கிறான்‌. 
௮வை லங்கைக்குத்‌ தான்‌, லங்கேசனுக்குத்‌ தான்‌ : 
எனினும்‌ பண்பட்ட இவனது உள்ளம்‌ நெகிழ்ந்து 
உருகுறெது--* ஆஹா? என்ன இருதய சம்பத்து !' 
என்னு ௮ இசயிக்கும்படி. : 

புக்கு நின்று,தன்‌ * 
புலன்கொடு நோக்கினன்‌, 
பொருவருந்‌ திருவுள்ளம்‌ 
நெக்கு நின்றனன்‌,-- 
: நீங்கும்‌4[ந்‌ தோஇந்த 
நெடுநகர்த்‌ திரு என்று. 

[புக்கு நின்று - போய்கின்று, புலன்‌ -கண்‌ ; அறிவு. 
கொடு - கொண்டு. பொருவருந்‌ திருவுள்ளம்‌ - ஒப்பற்ற 
இறந்த உள்ளம்‌. நெக்கு நின்றனன்‌ - நெகிழ்க்து நின்ற 
வனாய்‌. இரு - செல்வச்‌ இறப்பு; சிற்பச்‌ செல்வம்‌ முத 
லான பலவகை ஜு.வரியங்களும்‌... என்னா . என்று 
(தனக்குள்‌) சொல்லிக்‌ கொண்டு.] 

இப்படி, ஆலோசனையில்‌ ஆழ்ந்திருக்கும்‌ இந்த 
ராமதூதனுடைய இருதயப்‌ பண்பைப்‌ பாருங்கள்‌. 


[ 105 ] 


சுந்தர காண்டம்‌ 


நீங்கும்‌ அக்தோ இந்த நெடுககர்த்‌ திரு!' என்று 
இரக்கமில்லா அரக்கர்‌ பேரூரைக்‌ சூறித்தும்‌ 
இரங்கும்‌ உள்ளம்‌ 4 பொருவருக்‌ திருவுள்ளம்‌ ” 
அல்லவா? 


பிறகு, வேல்வீரார்‌ பலர்‌ இரண்டு உலாவிக்‌ 
கொண்டே காவல்‌ செய்யும்‌ அரண்மனையில்‌, விசால 
மான வெண்மலர்ப்‌ பள்ளியில்‌, பாற்கடல்மீது ஒரு 
கருங்கடல்‌ இடந்தாற்போல்‌ படுத்திருக்கும்‌ ரரவண 
னப்‌ பார்கஇிருன்‌. 


குழவி ஞாயிறு 
ருன்‌(று)இவர்ந்‌(து) அனையன 
ருருமணி நெடுமோலி, 


இழைக ஊோடுநின்‌ (று), 
இளவெயில்‌ எறித்திட்‌, 
இரவெனும்‌ பொருள்வீய;-- 


| குழவி ஞாயிறு - இளஞ்‌ சூரியன்‌. குன்று-(இங்கே) 
உதயூரி. இவர்ந்து ௮அனையன - ஏறி யிருப்பது போன்‌ 
றன. குருமணி . பெரிய இரத்தினங்கள்‌. கெடுமோலி - 
ண்ட இரீடம்கள்‌. இழைகள்‌ - ஆபரணங்கள்‌. வீய - 


அழிய, ] 


_.படுச்கையில்‌ இருக்கும்‌ ராவணன்‌; உண்மையில்‌ 
உறங்கக்‌ கொண்டிருக்கவில்லை ; சதையை எண்ணி 
எண்ணி அவஸ்தைப்‌ பட்டுக்‌ கொண்டிருக்கிறான்‌. 
கைலாச மலையைக்‌ குலுக்கத்‌ திசை யானைகளின்‌ 
தந்தங்களை ஒடித்த தோள்கள்‌ இப்போது மன்மத 
பாணங்களால்‌ தளைக்கப்படுகின்‌ றன. 


[ 106 ] 


இலங்கையில்‌ நடுநிசி 


ஆந்த இருபது தோள்களையும்‌ பத்துதீ தலைககா 
யும்‌ கண்ட அனுமனுடைய கண்கள்‌ நெருப்பைக்‌ 
கக்குசன்றன. அப்படியே உதைத்து உருட்டி. 
அவனை அழித்து விடலாமா என்று ஒரு கணம்‌ 
பல்லைக்‌ கடித்துக்‌ கைகளைப்‌ பிசைகிறான்‌ : 

தோள்‌ஆற்றல்‌ என்‌ஆகும்‌ ? 
மேல்நிற்கும்‌ சொல்‌என்லும்‌ ? 
வாள்‌ஆற்று கண்ணாளை 
வஞ்சித்தான்‌ மணிருடி,என்‌( 
தாள்‌ஆற்ற லால்‌இடித்துக்‌ 
தலையத்தும்‌ நகர்த்‌(து), இன்‌(ற) 
ஆள்‌ஆற்றல்‌ காட்டேனேல்‌, 
அடியேஜய்‌ முடியேனே ! 

[வாள்‌ ஆற்று கண்ணாள்‌ - வாளாயுதம்‌ போன்ற 
கண்களையுடைய சீதை. தாள்‌ ஆற்றல்‌ - கால்களின்‌ 
வலிமை, ஆள்‌ ஆற்றல்‌ - ஆண்மைத்திறம்‌. காட்டே 
னால்‌ - காட்டாமற்போனால்‌. | 
என்னு வரும்‌ கோபம்‌ மேலும்‌ பொங்குகிறது. 

பல்லைக்‌ கடித்துக்கொண்டு அனுமன்‌ தனக்‌ 
குள்‌ தானே சொல்லிக்‌ கொள்ளும்‌ வார்த்தைகள்‌ 
அப்படியே நம்‌ காதில்‌ வந்து விழுன்‌ றன : 

நடித்துவாழ்‌ தகைமையதோ 
அடிமைதான்‌ ? நன்னுதலைப்‌ 
பிடித்துவாழ்‌ அரக்கலர்‌ 
யான்கண்டும்‌ பிழைப்பாரோ ? 
்‌ [101] 


சுந்தா காண்டம்‌ 


ஒடித்துவான்‌ தோள்‌ அனைத்தும்‌, 
தலைபத்தும்‌ உதைத்‌(து)உருட்டி 

முடித்‌(து))இல்வூர்‌ முடித்தால்‌,மேல்‌ 
முடிவதெலாம்‌ முடித்தொழிக ! 

[ தகைமை - தன்மை. அடிமை -*நான்‌ ராமகாஸன்‌ 
என்ற அடிமைத்திறம்‌. நன்னுதல்‌ - அழகிய நெற்றியை 
புடைய ௪சகை,. வான்‌ தோள்‌ - பெரிய தோள்கள்‌. முடிவ 
தெலாம்‌ முடிர்தொழிக - ஈஉடப்பதெல்லாம்‌ ஈடர்‌.அ தீர்க, | 


2 


உடனே கோபத்தை அடகுக்‌ கொண்டு, ' 
அது எஜமானன்‌ பணி அன்னு” என்றும்‌, 
ஒன்றை முயன்று வேறொன்று செய்வது ௮றி 
வடைமைக்கு உரிய செயலாகாது? என்றும்‌ 
தர்மாணிக்கிறான்‌. (ராவணன்‌ காமத்தால்‌ தவிக்க 
இரந்த நிலைமையே ,சிதாபிராட்டி நல்ல கிலையில்‌ 
இருக்கிறாள்‌ என்ற” செய்தியைக்‌ தெரிவிக்கிறது ? 
என்றும்‌ ஊகஞ்‌ செய்டுரறுன்‌. 


எனினும்‌, ஆறுதல்‌ ஏற்படவில்லை. * எங்கும்‌ 
தேடியும்‌ சதையைக்‌ காணவில்லையே ! ஒரு வேளை 
ராவணன்‌ அவளைக்‌ கொன்றுவிட்டானோே ? கொல்‌ 
லாமலிருச்சால்‌ வேறு எங்கேனும்‌ இத்த லங்கைக்கு 
அப்பால்‌ கொண்டுபோய்ச்‌ சஹறை வைத்திருக்‌ 
கரானோ? நடந்தது இன்னதென்று தெரியவில்‌ 
லையே! இணி நான்‌ மீண்டுபோய்‌ ரரமனணிடம்‌ 
என்ன சொல்லப்‌ போகிறேன்‌ ? இனி, எனக்கு 
மரணமேகதி!'என்று பலவாறு சிச்தித்துத்‌ துக்கம்‌ 
அடைகிருன்‌ : 

கண்டுவரும்‌ என்றிருக்கும்‌ 

காகுத்தன்‌? கவிகுலக்கோன்‌ 
| 108] ப 


இலங்கையில்‌ ஈடுகிசி 


கொண்டுவரும்‌ என்றிருக்கும்‌ ; 
யான்முடித்த கோள்‌இ துவால்‌! 

[காகுத்தன்‌ - ராமன்‌, கவிகுலக்கோன - வானா 
மகாராஜாவான சுக்ரீவன்‌. கோள்‌ - செய்சை, ஆல்‌ - 
அசை, | 

டராம சுக்கரீவர்‌. எிர்பார்ப்பதென்ன 2 
நடந்த தென்ன ? கான்‌ வந்து சாதித்த கரரியமோ 
இது. ராமனோ “கண்டுவரும்‌' என்‌ மிருப்பான்‌;. மது 
அக்ரி மகாராஜாவோ, ராமபிரானை க்‌ காட்டிலும்‌ 
என்னை சஈன்றாக அறிதிருப்பவ னாதலால்‌, நான்‌ 
சதாதேவியைக்‌ கொண்டுவந்து விடுவேன்‌ என்றே 
நம்பியிருப்பான்‌ ! என்று கெஞ்சு பொருமிப்‌ புலம்‌ 
பும்‌ அனுமனைப்‌ பாருங்கள்‌. 

டரரவண க்‌ கன்னத்தில்‌ அறைந்து சதை 
யைக்‌ காட்டச்‌ சொல்லலாமா ?: இவனும்‌ இலங்கை 
யும்‌ உருகிப்போகுூமாறு தயை வைத்துவிடலாமா?' 
என்றுகட ஆலோ?க்கிறான்‌ : 

வல்‌அரக்கன்‌ தளைப்பற்றி 
வாய்பத்தும்‌ ருருதிவரக்‌ 
கல்‌அரக்கும்‌ கரதல்த்தால்‌ 
காட்டென்று காண்கேஜே ? 
எல்‌அரக்கும்‌ அயில்‌ நுதிவேல்‌ 
இராவணனும்‌ இவ்வூரும்‌ 
மெல்‌அரக்கின்‌ உருகிவிழ 
வெந்தழலால்‌ வேய்கேஜே ? 

[| வல்‌ அரக்கன்‌ - கொடிய ராவணன்‌, வாய பத்தும்‌ - 

பத்துவாய்‌ வழியாகவும்‌. குருதி வர - இசத்தம்‌ பெருக. 
[ 109 ] 


சுந்தர காண்டம்‌ 


கல்‌ அரிக்கும்‌ - கல்லையும்‌ அழிக்கவல்ல. எல்‌ - சூரியன்‌ ; 
ஒளி. அயில்‌ நுதி - கூரிய அனி. மெல்‌ அரக்கன்‌ ன்‌ 
மெல்லிய அரக்குப்போல. உருகி விழ - உருக்‌ சரையும்‌ 
படி. வேய்தல்‌ - மூடுதல்‌. | ்‌ 
இத்தகைய பெருங்‌ கோபத்திலே பின்பு நேரி 
டப்போகும்‌ லங்காதகனம்கூடக்‌ கோபத்‌ தீயோடு 
கலந்து மனக்கண்‌ முன்‌ எதிர்ப்படுகிறது. 
ஆனால்‌ ராவண ராஜ்யத்தில்‌ எவ்வளவோ 
அதிருப்தி கொண்டிருக்கும்‌ தேவர்கள்‌ இருக்கிறார்‌ 
களே, அவர்களாவது ௪ீதை இருக்கும்‌ இடத்தைக்‌” 
காட்டிக்‌ கொடுக்கலாகாதா ்‌ 
வரன வரே முதூலாரை 
வினவுவனேல்‌, வல்‌அரக்கன்‌ 
தான்‌ஒருவன்‌ உளக; 
உரைசெயிபும்‌ தருக்கிலரால்‌ ! 


[வினவுவனேல்‌ - விசாரிப்பேனானால்‌. தருக்கு - 
பெருமை; (இங்கே) தன்மானம்‌. | 


என்னு எண்ணும்‌ அனுமன்‌, தன்மதிப்பை இழக்‌ 
திருக்கும்‌ தேவர்களிடம்‌ ஒருவிசமான உதவியையும்‌ 
எஇர்பார்க்சவில்லை. 

இவ்வாறு கலங்கித்‌ திரிந்துகொண்டிருக்கும்‌ 
போது அசோக வனத்தைப்‌ பார்க்கிறான்‌. அந்த 
வனத்திலும்‌ தேடிப்‌ பார்க்க வேண்டுமென்று 
உள்ளே பிரவே௫க்கும்போது, அடிமைத்‌ தேவர்‌ 
களும்‌ தங்ககா மறந்து, தங்கள்‌ அச்சத்தையும்‌ 
மறந்து, சந்தோஷ மிகுதியால்‌ அனுமன்மீது 
மழை பொரழிகிருர்கள்‌. 


[ 110 ] 


சிறையிருந்த செல்வி 


நெருக்கமான. கற்பாறைக்கடையே அபூரீவ 
மான ஒரு மருந்துப்‌ பச்சிலை. தாராளமரக 
வேரோடி. இலை வீசவதற்கு வசஇயில்லை. தண்ணீர்‌ 
வீட்டு வளர்ப்பவருமில்லை. ஒரு மமைத்துளியாவது 
அதன்மேல்‌ விழவேணுமே,--அ வும்‌ இல்லை. அப்‌ 
படிப்பட்ட மூலிகையாக இருக்கிறாள்‌ சீதாபிராட்டி 
அசோக வனத்திலே : 
வல்ம ருங்கில்வாள்‌ 
அரக்கியர்‌ நெருக்கஅங்‌(க) 
இருந்தாள்‌, 
்‌ [ 111] 


சுந்தர காண்டம்‌ 


கல்ம ருங்‌(கு)எழுந்‌(த), 
என்றும்‌ஓர்‌ துளிவரக்‌ 
கான 
நல்ம ருந்துபோல்‌, 
நலன்‌அற உணங்கிய 
நங்கை, 
மெல்ம ருங்குல்போல்‌ 
வேறுள அங்கமும்‌ 
மெலிந்தாள்‌. 


[வல்‌ மருங்கில்‌ - வலிய பக்கங்களில்‌. கல்‌ - 
(இங்கே) கற்பாறை. மருங்கு - இடையே, கலன்‌ அற - 
அழகு கெட. உணக்கிய - வாடிய. ஈங்கை - சிதை, மெல்‌ 
மருங்குல்போல்‌ - மெல்லிய (தன்‌) இடைபோல, | 


இப்படி அரக்கியர்‌ நெருங்கிக்‌ காவல்‌ செய்ய, 
சிதை புலிக்கூட்டதீதின்‌ நடுவே அகப்பட்டுக்‌ 
கொண்ட மாளைப்போலவும்‌, வெயிலில்‌ ஏற்றி 
வைத்த விளக்கைப்‌ போலவும்‌ இருக்கிறாள்‌. தேவா 
மிர்தம்‌ கொண்டு காதற்கடவுளே செய்துவைத்த 
ஒரு சித்திரம்‌ புகையுண்டது போலவும்‌ இருக்கிறது: 
அந்த ரூப செளந்தறீயம்‌ : 
தவ தெண்கடல்‌ 
அமிழ்துகொண்ட(டு), அளங்கவேள்‌ 
செய்த 
ஓவி யம்புகை 
உண்டே ஒக்கின்ற 
உருவர்ள்‌. 


[ 119] 


சிறையிலிருந்த செல்வி 


[சேவு - தெய்வத்தன்மையுள்ள. தெள்‌ கடல்‌ 
அமிழ்து - தெளிவான பாற்சடல்‌ அமிர்தம்‌. அனங்க 
வேள்‌ - மன்மதன்‌. | 

ஒரு சமயம்‌ கீழே விழுகிராள்‌ ; பிற்கு விம்மி 
வாய்விட்டுப்‌ புலம்புகிறாள்‌. ஒரு சமயம்‌ வெதும்பு 
இருள்‌; பயந்து எழுந்‌்இருக்கிறுள்‌ ; உடனே ஏங்கிப்‌ 
பரிதவிக்கறாள்‌. அப்பால்‌ சோர்ந்து நடுங்குகிறுள்‌. 
துக்கம்‌ நெஞ்சை அடைக்கவும்‌ பெருமூச்சு விடு 
இருள்‌. திடீரென்று ராமன்‌ இருக்கும்‌ இக்கை 
*தோக்குத்‌ தொழுகரறாள்‌, அடுத்த நிமிஷத்தில்‌ 
ஓவென்று அழுகிறாள்‌. வேறு என்ன செய்வ 
தென்று தெரியாமல்‌, அப்படியே இருக்கிறாள்‌ : 

விழுதல்‌, விம்முதல்‌, 
மெய்யுற வெதும்புதல்‌, 
வெருவர, 
எழுதல்‌, ஏங்குதல்‌, 
இரங்குதல்‌, இராமனை 
எண்ணித்‌ 
தொழுதல்‌, சோருதல்‌ 
துளங்குதல்‌, துயர்உழந்‌(து) 
உயிர்த்தல்‌, 


அழுதல்‌ அன்றி,மற்‌(று) 
அயல்‌ஒன்றும்‌ செய்குவ(து) 
அறியாள்‌ ! 
| வெருவா - அஞ்சி. | 
பிரிவுத்துயரம்‌ என்பதைக்‌ குறித்துக்‌ கேட்டி 
ருக்கிறோம்‌; படித்தும்‌ இருக்கிறோம்‌. ஆனால்‌ 
ப [ 118 ] 


ச்‌. கஈ.--8 


சுந்தர காண்டம்‌ 


அதைக்‌ கண்ணால்‌ பார்க்க மூடியுமா ? இப்போது 
இவளைப்‌ பார்த்த பிறகு, ௫ ௮ச்தத்‌ துயரத்திற்கு 
உருவம்‌ உண்டு. அத்த உருவம்தான்‌ இது?' என்று 
சொல்லத்‌ தோன்றுகிறது. இவள்‌ விழுஇன் ற, 
விம்முகன்ற, வெதும்புகன்‌. ற, வெருவி எழுஇன்‌ ற, 
ஏங்குசன்ற, தொழுகின்ற, அழுஇன்‌ ற கிலைகளை 
யெல்லாம்‌ படம்பிடித்து அவற்றுக்கெல்லாம்‌ கீழே 
பிரிவு எனும்‌ தயர்‌' என்‌,௰ பெரையும்‌ பொறித்து 
விடலாம்‌ : 
பிரி(வு)எ னும்துயர்‌ 
உருவுகொண் டால்‌அன்ன 
பிணியாள்‌. 
[கொண்டால்‌ ௮ன்ன - கொண்டாற்போன்‌ த.| 
இசைகளையெல்லாம்‌ கண்ணால்‌ அளக்இன்‌ ற 
வள்‌ போலப்‌ பார்க்கிறாள்‌ இப்போது. என்‌ 3 
* பரிதி வானவன்‌ 
குலத்தையும்‌ பழியையும்‌ 
பாராச்‌ 
சுருதி நாயகன்‌ 
வரும்‌, வரும்‌ 1” என்ப(து)ஓர்‌ 


துணிவால்‌, 
கருதி மர்திரம்‌ 
அனைத்தையும்‌ அளக்கின்ற 
கண்ணள்‌. 
[பரிதி வானவன்‌ - சூரிய பகவானது, பாரா - 


பார்த்து, சுருதி சாயகன்‌ - வேத நாயகனாகிய ராமன்‌, 
மாதிரம்‌ - திசைகள்‌.] 


[ 114 ] 


திறையிருர் ச செல்வி 


தன்‌ சூரிய குலத்தையும்‌, அதற்கு ஏற்படும்‌ 
களங்கமாகய பழியையும்‌ ஆலோ௫ித்துப்‌ பார்த்தா 
வது நாயகன்‌ வருவான்‌; இதோ வந்துவிடுவான்‌; 
அதோ வந்துகொண்டிருப்பான்‌ !' என்ற துணிவு 
உன்‌; * வரும்‌! வரும்‌ !' என்னு ஜபம்‌ செய்துகொண் 
ருக்கும்‌ தை, * அவன்‌ எந்தத்‌ திசையாக வந்து 
விடுகிரானோ?? என்றுதான்‌ அப்படியெல்லாம்‌ 
இசைகளைப்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறாள்‌. 


மானின்‌ பின்னே போன பிராணகநாதனைக்‌ 
தம்பி சாணப்போனானே ; கண்டானோ, காணவில்‌ 
அலையோ? கண்டாலும்‌, இந்தத்‌ தீவு ஒன்று சமுதி்‌ 
இரத்துக்கு இடையிலே கிடக்கிறது என்பதுதான்‌ 
அவர்களுக்கு எப்படித்‌ தெரியும்‌?” என்ற சந்தே 
கங்கள்‌, புண்‌ இறந்து அதிலே நெருப்பு நுழைக 
தாற்போல, அந்தக்‌ காதல்‌ மயமான கெஞ்சிலே 
நுழைகின்றன. “ராட்சஸலன்‌' என்ன எடுத்து 
வரும்போது பார்த்த ஜடாயுவும்‌ மாண்டுபோனாரே: 
என்னுடைய நிலைமையை எடுத்துச்‌ சொல்ல வேறு 
யாருமில்லையே! ஐயோ, இந்தப்‌ பிறப்பில்‌ 
அவரைப்‌ பார்க்கப்போிறேனா?' என்று ஒரு 
சமயம்‌ கலங்டுப்‌ புலம்புகிறாள்‌. * லட்‌சுமணணை மத 
யாமல்‌ மகாபாவியாகய நான்‌ சொன்ன வராத 
தைக்காக என்னைத்‌ துறந்துவிட்டாரோ?' என்ற 
பயமும்‌ உண்டாகிறது. இந்தப்‌ பயத்தால்‌ உணர்வு 
சோர்ந்து உயிர்‌ பதைக்கிறது. 

இவ்வளவு இலேசத்துக்கு மிடையே, அவருக்கு 
யார்‌ உணவு பரிமாறுவார்‌ 2 என்ற கவலையும்‌ 
ஏற்படுகிறது சீதைக்கு. அப்படி. ௮ந்த வனத்தில்‌ 
அவருக்குக்‌ கடைக்கும்‌ உணவுதான்‌ என்ன? 


[ 115] 


சுந்தர காண்டம்‌ 


பருப்பும்‌, வடை பாயஸமுமா? பெரும்பாலுழ்‌ கரை 
மூகலான இலையுணவுகள்தாம்‌! ஆனால்‌ அந்த 
உணவுகளும்‌ சிதை பரிமாற, அவர்‌ அமுதுசெய்யும்‌ 
போது, அரமுதமாகவே மதித்து ம௫ழ்ச்துபோவா 
மாம்‌. இந்த எண்ணம்‌ போதுமே சீதையை விம்மி 
விம்மி ௮ழச்செய்வதற்கு ! 

: இப்படிப்பட்ட நோய்க்கு மருந்தும்‌ உண்‌ 
டோ? என்று தசை சன்னைத்தானே கேட்டுக்‌ 
கொள்கிறுள்‌. கேட்டுக்‌ கேட்டு மயங்குஇருள்‌ : 


மருந்தும்‌ உண்டுகொல்‌ 
யான்கொண்ட்‌ நோய்க்‌(கு) ?*என்று 
மயங்கும்‌ 
[உண்டுகொல்‌ - உண்டோ. | 


(அரக்கர்கள்‌ இகத்தளை நாள்‌ சதையை உயி 
ரோடு வைத்திருக்க மாட்டார்கள்‌ !' என்னு தாம்‌ 
தேடுவதையே விட்டுவிட்டாரோ ? தாய்மார்களும்‌ 
பரதனும்‌ மறுபடியும்‌ வந்து ஊருக்குச்தான்‌ 
அழைத்துக்கொண்டு போய்‌? விட்டார்களோ? 
ஆனால்‌, பதினாலு வருஷம்‌ வனவாசம்‌ செய்யாமல்‌: 
போகமாட்டாரே! ஏதேனும்‌ விபத்து நேர்ந்த 
ருக்கவேண்டும்‌ இப்படியெல்லாம்‌ எண்ணங்கள்‌ 
தாறுமாறாக எழுந்து சதையின்‌ உள்ளத்தில்‌ குழம்‌. 
பிக்கொண்டிருக்கின்றன. 

: அரக்கர்களோடு காட்டில்‌ இன்னும்‌ ஒரு. 
பெரும்போர்‌ எஏற்பட்டிருக்கவேண்டும்‌ !' என்னு 
மனம்‌ பொருமிக்கொண்டிருக்கும்போதே, கரன்‌ 
முூதலானவர்களோடு முன்னே விளைந்த பயங்கர 
மான சண்டை இப்போதும்‌ சண்ணெதிரே. நடப்‌ 


[ 116 ] 


சிறையிருந்த செல்வி 


பதுபோலக்‌ காண்டுறது. இக்கிலையில்‌ சதையின்‌ 
கவலைக்கு ஓர்‌ எல்லையும்‌ உண்டோ? 
கணவனோடு வாழ்ந்துகொண்டிருந்த காலத்‌ 
தில்‌ கடந்த சில முக்கெமான நிகழ்ச்சிகளும்‌, 
மரணத்‌ துன்பம்‌ அனுபவித்துக்கொண்டிருக்கும்‌ 
சீகையுள்ளதீதில்‌ சலனப்படக்‌ காட்சிகள்போல்‌ 
தோன்றித்‌ தோன்றி மறைஇன்றன. 
கசைகேயி செய்த சூழ்ச்சியும்‌, அதைத்‌ 
_தினக்கேவெற்றியாக்கிக்கொண்ட. ராமனது அருங்‌ 
குணமும்‌ முதல்‌ முதல்‌ ஞாபகத்திற்கு வருகின்‌ றன : 
தம்‌ மடங்கிய 
சேண்‌ நிலம்‌ ”, கேகயர்‌ 
தம்ம டந்தை “உன்‌ 
தம்பிய தாம்‌” என; 
மும்ம டங்கு 
பொலிந்த முகத்தினள்‌, 
வெம்ம டங்கலை 
உன்னி வெதும்புவாள்‌. 
 0மய்த்தி ருப்பதம்‌ 
மே(வு) 1, என்ற போதினும்‌, 
* இத்தி ருத்துறந்‌(து) 
ஏ(௫) 1” என்ற போதினும்‌, 
சித்தி ரத்தின்‌ அ 
லர்ந்தசெந்‌ தாமரை 
ஒத்தி ருந்தமு 
கத்தினை உன்னுவாள்‌. 
114) 


சுந்தா சாண்டம்‌ 


[தெம்‌ மடங்கிய - சத்துருக்கள்‌ அடங்கிய. , சேண்‌ 
கிலம்‌ - பெரிய ராஜ்யம்‌. கேகயர்தம்‌ மடந்தை - கைகேயி. 
வெம்மடங்கல்‌ - கொடிய ங்கம்‌. மெய்த்‌ இரு - அற. 
வழியில்‌ கடைத்த செல்வம்‌. மேவு - (ந) அடைவாயாக, 
அலர்க்க - மலர்ந்த.] 


ராம பட்டாபிஷேகம்‌ என்று விளம்பரஞு. 
செய்த பின்‌ முடி சூடிக்கொள்ள வரும்‌ ராமனைப்‌ 
பார்த்துக்‌ கைகேய), “இந்தச்‌ இங்காதனம்‌ உனக 
இல்லை, பரதனுக்குச்‌ தான்‌ !' என்று கண்டிப்பாம்ச்‌ 
சொல்லிவிட்டாள்‌. 


ராமன்‌ ரித்த முகதீதுடனே தான்‌ வக்தான்‌. 
முடிசூடும்‌ ஆசையினால்‌ இல்லை ; வழக்கமாகவே 
அத்த மூக-பாக்கியம்‌ அவனுக்கு. சிறிய தாயார்‌, 
: ரரஜ்யம்‌ இல்லை!' என்று சொன்னகும்‌, ஒன்றும்‌ 
குடிமுழுகப்‌ போய்விடவில்லை! அந்தச்‌ சிரித்த 
மூகம்‌ இறிதும்‌ மாறுபடவில்லை ; முன்னிலும்‌ மும்‌ 
மடங்கு அதிகமாக, அதிசயமாகப்‌ பொலிந்த 
தாம்‌. அப்போப்பட்ட ராஜ சர்கத்தின்‌ மகத்தான 
வலிமையும்‌ பொறுமையும்‌ அற்புதமான சலைச்‌ 
சுவையுடன்‌ இத்இரதீதிலே மலர்ந்திருக்கும்‌ செந்தா 
மரை போன்ற அந்தத்‌ திருமுகத்திலே இப்போது 
எவ்வளவு பிரத்தியட்சமாய்த்‌ தோன்‌ மித்‌ திகழ்க்து, 
இவளுடைய உள்ளத்தை வெதுப்புன்றன ! 


இன்னும்‌ காலம்‌ /சன்னோக்ப்‌ போடறது: 
கல்யாண ஞாபகம்‌ வருகிறது. : இந்த மலைபோன்‌ ற. 
வில்லை இந்தச்‌ சுகுமாரன்‌ வளைப்பானோ, வளைக்க 
மாட்டானோ!' என்று தந்தகையாலய ஜனக மகர 
ராஜா ஏங்கிக்‌ கொண்டிருந்தாராம்‌. அப்படி அவர்‌ 
[ 118 ] 


சிறையிருந்த செல்வி 


ஏங்இப்‌, பெருமூச்சு விடும்போதே, அந்த வில்‌ 
இரண்டு துண்டாகி விழுச்துவிட்டது ! ௮சே சமயம்‌ 
ராமனுடைய வீரத்‌ தோள்‌ ஓங்டுப்‌ பூரித்திருந்தது. 
அந்தத்‌ தோள்களின்‌ பூரிப்பு இன்றும்‌, இப்போ 
தும்‌, இவள்‌ கெஞ்சை மயக்குகிறது : 
ஏங்கும்‌ மாத்திரத்(து) 
இற்‌(று) இரண்‌ டாய்விற, 
வீங்கு தோளை 
நினைந்து மெலிந்துளாள்‌. 


[மாத்திரத்ச - மாத்திசத்தில்‌, இது - முதிர்அ.] 


: கல்யாண மில்லாமலே *இருந்துவிடுவாளோ ?' 
என்னு ஏங்கும்‌ பெண்ணைப்‌ பெற்றவரின்‌ அந்த 
ஏக்கத்தையும்‌, மாப்பிள்ளையின்‌ அந்தத்‌ தோளின்‌ 
பூரிப்பையும்‌, காதலியின்‌ அண்றைய பூரிப்பையும்‌ 
இன்றைய மெலிவையும்‌, எவ்வளவு சுலபமாகப்‌ 
படம்‌ பிடித்துக்‌ காட்டுகிறது கவிதை! 


மேலே சொன்ன இரண்டு காட்‌ளிகளையும்‌ 
இதை நேரில்‌ பார்க்கவில்லை; பிறர்‌ சொல்லக்‌ 
கேட்ட விஷயங்களே. இப்போது சிதையின்‌ 
மனோபாவம்‌ பிடித்துக்‌ காட்டும்‌ படங்கள்தாம்‌! 
அப்படியானால்‌ சீதை கேரில்‌ பார்த்து அனுபவித்த 
நிகழ்ச்செள்‌ எவ்வளவு தெளிவாக மனக்கண்‌ மூன்‌ 
வரவேண்டும்‌ ! 

கல்யாணம்‌ நடக்கும்போது, ராமன்‌ கை தன்‌ 
கையைப்‌ பிடித்துக்‌ கொண்டதும்‌, தன்‌ வலது 
காலை அவன்‌ தன்‌ வலது கையால்‌ பிடித்து அம்மி 
மேல்‌ எடுத்துவைத்ததும்‌, இப்போதுதான்‌ நடப்பது 

[ 119 | 


சுந்தர காண்டம்‌ 


போலதீ தோன்றுகின்றன. கல்யாணம்‌ முடிந்து 
அயோத்திக்குத்‌ திரும்பிச்‌ செல்கையில்‌, க்ஷத்திரிய 
குலத்தின்‌ ஜன்ம விரோதியான பரசுராம 
ரரமன்‌' கர்‌ வபங்கம்‌ செய்ததும்‌ ஒரு தெளிவான 
மனப்படமாக வருகிறது. அது தன்‌ கணமுன்‌ 
நடந்ததால்‌, வில்‌ முறிக்க வெற்றி போல்‌, அதுவும்‌ 
தன்மீது ராமன்‌ கொண்டிருந்த காதலின்‌ வெற்றி 
தான்‌ என்றே கருதுகிறாள்‌ தை. 
இத்தகைய முக்யமான காட்சிகளோடு, தான்‌ 
கணவனுடன்‌ காட்டுக்குப்‌ புறப்படும்‌ சமயத்தில்‌ 
அல்வளவு சோகத்திற்கு இடையே நிகழ்ந்த ஒரு 
ஹாஸ்யக்‌ காட்டியும்‌ மனக்கன்‌ முன்‌ ஓடி வருகிறது: 
பரித்த செல்வம்‌ 
ஒழியப்‌ படரும்நாள்‌ 
அருத்தி வேதியர்க்‌(கு) 
ஆன்‌ குலம்‌ ஈந்‌(து), அவர்‌ 
கருத்தின்‌ ஆசை 
கரையின்மை கண்‌(டு) இறை 
சிரித்த செய்கை 
நினைத்(து9, அழும்‌ செய்கையாள்‌ ! 


| பரித்த - தாங்குவதற்கு உரிமையான, படரும்‌ - 
(காடு) செல்லும்‌. அருத்தி - ஆசை, ஆன்‌ குலம்‌ - 


பசுக்‌ கூட்டம்‌. இறை - ௮ற்பம்‌.] 


காட்டுக்குப்‌ புறப்படும்போது ராமன்‌ தன்வ௪ 
மூள்ள பொருள்சகளையெல்லாம்‌, விரும்பி வந்தவர்‌ 
களுக்கெல்லாம்‌ வாரி வழங்கிக்‌ கொண்டிருந்தான்‌. 
கடைசியாகச்‌ ல வைஇிகர்கள்‌ யாக்க வந்தார்‌ 


1 190 ] 


சிறையிருக்க செல்வி 


கள்‌. வேறு பொருள்‌ தன்னிடம்‌ இல்லாததால்‌ 
மிஞ்சிமிருக்கத பசுக்ககா ராமன்‌ அவர்களுக்குப்‌ 
பரிசாகக்‌ கொடுத்தான்‌. எணனிய வாழ்க்கையை 
மேற்கொண்டிருக்கும்‌ வேதியர்களுக்கு ௮து போது 
மென்று எண்ணினஞன்‌. அவர்களோ அவ்வளவு 
லேசாக அவனை விட்டுவிட விரும்பவில்லை. * இன்‌ 
னும்‌ ஏதாவது இடைக்காதா ?' என்று ஏற இறங்கப்‌ 
பரர்தீசார்கள்‌. ராமன்‌ உடம்பிலே மரஉரி ;) ஆப ர 
ணம்‌ இரத்தினம்‌ முதலியவை ஒன்றும்‌ காணப்பட 


வில்லை. 


அந்தச்‌ சமயம்‌ அவர்கள்‌ பராதத பார்வை 
பாலே ஜன்னல்‌ வமியாக ராமன்‌ அவர்கள்‌ உள்‌ 
ளத்தையே பார்த்துவிட்டான்‌. எவ்வளவு பேரரசை 
அநீத உள்ளங்களில்‌ கரையில்லாக கடல்போலப்‌ 
பொரங்டு, அவர்களுடைய முகத்திலும்‌ கண்‌ களிலும்‌ 
அலையெரிந்து கொண்டிருந்தது! ராமனுக்குச்‌ 
சிரிப்பு வந்துவிட்டது. ஆனால்‌ நாகரிகமாக அதை 
அடக்க முயன்றான்‌ ; முயன்றும்‌ அடக்கமுடியாமல்‌ 
கொஞ்சமாகச்‌ சறித்துவிட்டான்‌. [வால்மீகு ராமாய 
ணத்தில்‌ திரிஉடன்‌ என்ற முனிவனைக்‌ குரித்து வரும்‌ 
ஒரு நிகழ்ச்சியை வைத்துக்‌ சொண்டு * அருத்தி 
வேதியர்‌களை யெல்லாம்‌ பரிக௫க்கும்‌ கம்ப௫ித்திரம்‌ 
இது. அறிவையும்‌ சகலைகக£யும்‌ விருத்திசெய்யும்‌ 
விருத்தி வேதியர்‌'க௯க்‌ கம்பன்‌ “போற்றுவதை 
அயோத்தியா காண்டத்தில்‌ காண்கிறோம்‌.] 


சிதையும்‌ கூட இருந்து அனுபவித்த காட்சி 
இது. இவள்‌ எப்படிச்‌ சிரிப்பை ௮டக்கிக்கொண் 
டாளோ, இறைவனுக்குத்தான்‌ வெளிச்சம்‌. இப்‌ 
போதிருக்கும்‌ நிலையிலோ, அந்தச்‌ இரிப்பின்‌ 


[ 121] 


சுந்தர காண்டம்‌ 


நினைவே. இவளுக்கு அழுகையை உண்டாக்கூ 
இறத. 
பிறகு, பரதன்‌ தனக்குத்‌ தாயார்‌ வாங்கெ. 
கொடுத்த இரிடத்தை உரிமை பாராட்டிச்‌ சூடிக்‌ 
கொள்ளாமல்‌, ௮அண்ணனைப்போல்‌ தானும்‌ ஜடை 
முடிதரித்துக்‌ காட்டில்‌ தோன்‌ றியதும்‌, ௮து ராமனை 
இரங்கி ஏங்கச்‌ செய்ததும்‌, ஞாபகத்திற்கு வரது 
இவளை மீண்டும்‌ எவ்வளவோ வருத்தத்திற்குள்‌ 
ளாக்குகின்‌ றன. 
இக்‌ காட்சகளுக்‌ கெல்லாம்‌ நடுநாயகமாகத்‌ 
தோன்றுவது, பரம ஏழையும்‌, * ௬ழ்மகன்‌ * 
என்று ஒதுக்கப்பட்டஊனுமாகிய குகனோடு ராமன்‌ 
கொண்ட தோழமைதான்‌ : 
ஆழ நீர்க்கங்கை 
அம்பி கடானிய 
ஏழை வேடலுக்‌(௫), 
 ஏம்பிநின்‌ தம்பி$ நீ 
$தோரழன்‌ $ மங்கை 
கொழுந்தி 1? எனச்சொன்ன 
வாழி நண்பினை 
உன்னி மயங்குவாள்‌ ! 
[அம்பி - தோணி. கடாகிய - செலுத்தின. எம்பி - 
என்‌ தம்‌0ி, உன்னி - நினைத்து.) 


தன்‌ தம்பியை அர்த ஏழை வேடனுக்குத்‌ 
தம்பியாக்யெதோடு,தன்னையும்‌ ராமன்‌ அவனுக்குத்‌ 
தோழன்‌ ஆக்கக்‌ கொடுத்தான்‌. அப்படியும்‌ நின்று 
விடாமல்‌, அந்தத்‌ தோழனுக்கு என்னையும்‌. 
[ 128] 


சிறையிருக்த செல்வி 


கொழுந்தியாளாக அ றிமுகப்படுச்தினாரே !' என்ற: 
கினைப்பு வருகிறது சீதைக்கு. அந்த நட்புக்கா தலை-- 
எநேக தர்மச்தை--இவளால்‌ மறக்க முடியவே 
இல்லை. ( அத்தகைய நட்பு வாழி!' என்று சீதையே 
வாழ்தீதுவதுபோல்‌ அமைந்திருக்கிறது செய்யுள்‌.) 
௮க்கக்‌ காட்சியிலேயே இப்போது மோ'த்து 
மூர்ச்சிசதவிரவாள்போலதக்‌ தோன்றுகிறது, 


3 3 3 3 


இதே சமயம்‌ இச்த நள்ளிரவில்‌ கவல்‌ செய்‌ 
யும்‌ அரகய யாவரும்‌ கள்ளுண்டு கருத்தழிந்து 
மெய்‌ மறந்து உறங்கலாயினர்‌. அந்தக கூட்டத்‌ 
திலே விபீஷணன்‌ £ புதல்வியான திரிசடையும்‌ 
இருந்தாள்‌. அவள்‌ மட்டும்‌ ௮ந்த மதுபான விருக்‌. 
இலும்‌ கலந்துகொள்ளவில்லை; அந்த உறக்க 
மயக்கத்திற்கும்‌ இடங்‌ கொடுத்கவில்லை. சிதைக்கு 
ஆறுதல்‌ சொல்லச்‌ சமயம்‌ பார்தீதிருக்தாள்‌. 


தரப்பு 
நக்‌ 
டல 
ம்‌ 
அகல்‌ 


திரிசடை கனவு 


காவலாளிகளான அரக்கியர்‌ மதுவுண்டு 
மயங்கிக்‌ இடக்கு, சிதையும்‌ துயர மிகுதியால்‌ 
உணர்வு ஒய்ந்து மயக்கமடையும்‌ சிலையை அடைக 
தாள்‌. அப்போது இடதுகண்‌ முதலிய உறுப்புக்‌ 
சள்‌ முடிப்பசாகச்‌ தோன்‌, றியது. * ஆம்‌; கரதலர்‌ 
அந்த முனிவருடன்‌ மிதிலை ஈகருக்கு வந்தபோது 
நேர்ந்த அதே நன்னிமித்தம்‌! சந்தேகமில்லை ' 
என்று எண்ணிக்கொண்டே, தன்‌ மயக்க நிலையை 
உதரிவிட்டுசத்‌ி தாயினும்‌ இணிய தஇரிசடையை, 
கோக்குனாள்‌. 


 தூயவளே! என்‌ தோழியே! நான்‌ சொல்வ 
தைக்‌ கேட்பாயாக!' என்ற பீடிகையுடன்‌ தனக்கு 


[ 194 ] 


திரிசடை கனவு 


கோ்ட்த நன்னிமித்தத்தைத்‌ தெரிவித்து, ராமன்‌ 
காடு புகுந்தபொழுதும்‌, காட்டிலே ராவண: 
சந்கியாசி வஞ்சன்‌ இமைதக்தபொழுதும்‌, வலது 
கண்‌ துடித்தது என்பதையும்‌ ஞாபகப்படுத்திக்‌ 
கொண்டாள்‌. 4 ஆனால்‌ இப்போது நேர்ந்த நன்னி 
மிக்தத்தால்‌ இங்கே என்ன நன்மைதான்‌ விளையக்‌ 
கூடுமோ?” என்று கேட்டாள்‌. 


அதற்குத்‌ திரிசடை 4அ௮ம்மா! உனக்குச்‌ 
சோபனம்‌ ? என்று சொல்லி, மறுபடியும்‌ இவக 
்‌ கோக்ட, நீ உன்‌ துணைவரை அடைவது உண்மை ”: 
என்றாள்‌. சீதையிடம்‌ தான்‌ கண்ட நன்னிமித்தம்‌. 
ஒன்றையும்‌ எடுச்துக்காட்டினாள்‌ 

 உன்நிறம்‌ பசப்பற, 
உயிர்உ யிர்ப்புற, 
இன்நிறத்‌ தென்‌ இசை - 
இனிய நண்பினுல்‌, 
மின்னிற மருங்குலாய்‌ ! 
செவியில்‌ மெல்லெனப்‌ 
பொன்‌ நிறத்‌ தும்பிவந்‌(து) 
ஊதிப்‌ 0பாயதால்‌.” 

[பசப்பற - பசலை நீங்க, உயிர்ப்பு - உயிர்த்தல்‌, 
இன்கிறம்‌ - இனிய இயல்பு. தென்‌ இசை - ௮ழயெ இசை. 
மின்கிற மருங்குலாய்‌ - மின்னலின்‌ கிறத்தையுடைய இடை 
யோடு கூடிய சீதையே, செவியில்‌ - காதில்‌. பொன்‌ 
நிறக்தும்பி - பொன்வண்டு. | 


்‌ பொன்‌: வண்டு ஒன்று மெள்ள வந்து தேன்‌ 
போன்ற இன்னிசையை உன்‌ காதில்‌ ஊதிப்‌ 


[ 185] 


சுந்த. காண்டம்‌ 


போயிற்று !! என்று திரிசடை சொல்லிக்கொண் 
ஒ.ருக்கும்பொதே, ௮னுமலனும்‌ மெள்ளவே அசோக 
வனத்திற்குள்‌ வந்துவிட்டான்‌. 

பிறகு தான்‌ கனாக்கண்டதையும்‌ திரிசடை 
சொல்லத்‌ தொடங்குகிறாள்‌ : * எண்ணெய தேய்தீ 
துக்‌ கொண்டு இரத்த வர்ணமான ஆடை உடுத்து 
ஒரு தேரின்‌ மேலேஜிதீ தென்திசை கோக்கிப்‌ 
போனான்‌. அ௮த்தத்‌ தேரை முரட்டுக கழுதைகளும்‌ 
பேய்களும்‌ இழுத்துச்‌ சென்றன. அம்மா! அந்தப்‌ 
பொன்‌ முடிகளையும்‌ அந்தப்‌ பெருமிதம்‌ ததும்பிய 
முகங்களையும்‌ பார்தது ராவணன்‌ என்னு தெரிந்து 
விட்டது. அவனோடு, அருமைப்‌ பிள்ளைகளும்‌, 
பந்து ஜனங்களும்‌, வேறு அரக்கர்களும்‌ பேரபய்க்‌ 
கொண்‌ டிருந்தார்கள்‌. அந்குச்‌ இக்கையே நான்‌ 
பார்த்துச்‌ கொண்டிருந்தேன்‌. அவர்களெல்லாம்‌ 
திரும்பி வரவில்லை !' “ 

: எங்கே போய்விட்டார்கள்‌ என்று திகைத்துக்‌ 
கொண்டிருக்கும்போது, பேரிகைகள்‌ முழக்குவோர்‌ 
இல்லாமல்‌ தாமே முழங்னெ ! மேகம்‌ இல்லாமல்‌, 
மின்னல்‌ இல்லாமல்‌, வானமே வெடித்துவிட்டது 
போல்‌ இடி. இடித்தது. நட்சத்திரங்கள்‌ உதிர்ந்து 
விழுந்தன. திடீரென்று இலங்காபுரியும்‌ கோட்டை 
மதில்களும்‌ பம்‌;ரம்போலச்‌ சுழன்றன. திக்குக்கள்‌ 
தீப்பற்றி எரிக்கன. விளக்கு இருட்டை விழுங்கு 
வதற்கு மாறாக இருட்டே விளக்கை விழுங்கெது ! 
மேகம்‌ இரத்த மழை பொழிந்தது ! ஆயுதங்களெல் 
லாம்‌, வீரர்கள்‌ கையிலெடுத்துப்‌ போர்‌ செய்யாம 
லிருக்கும்போது, தாமே ஒன்றோடொன்று ஜண 
.ஜணவென்று தாக்டுப்‌ போர்புரியக்‌ தொடங்க. 

[ 126 ] 


திரிசடை கனவு 


மகாராணியின்‌. பின்னிய கூந்தல்‌ தானே 
அவிழ்ச்து விழுக்தது ; பக்கத்தில்‌ இருந்த விளக்‌ 
இன்‌ சுவாலை பட்டு அது சுறுசுறு வென்று : 
எறிந்தது. 


இதை பிரமித்துக்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்‌ 
இருள்‌. ! இன்னும்‌ சொல்லுகிறேன்‌ கேள்‌, அம்மா!” 
என்று திரிசடை மேலும்‌ சொல்லுகிறாள்‌ : 


என்றிவை இயம்பி, £ வே(று) 
இசைப்பக்‌ கேட்டியால்‌: 
இன்‌(று)இவண்‌ இப்பொழு(து) 
எதிர்ந்த(து) ஓர்கஐ :, 
வன்றுணைக்‌ கோளரி 
இரண்டு; மாறிலாக்‌ 
குன்றிடை, உழுவையங்‌ 
குழுக்கொண்(டு) ஈண்டிய, 


[இசைப்ப - சொல்ல. கேட்டி - கேட்பாயாக. 
இவண்‌ - இவ்விடத்தில்‌, வல்துணை - ஒன்றுக்கு ஓன்று 
வலிமையுள்ள துணையான. கோளரி - ஆண்டிங்கங்கள்‌. 
மாறு இலா - ஒப்பில்லாத. குன்றிடை - ஒரு குன்றிலே, 
உழுவையக்‌ குழு - கண்ணுக்கு அழகாய்த்‌ தோன்றுகிற 
புலிக்‌ கூட்டம்‌. ஈண்டி - சேந்து வந்௮.] 

வரம்பிலா மதகரி 
உறையும்‌ அவ்வனம்‌ 

நிரம்புற வளைந்தன, 
நெருக்கி நேர்ந்தன, 


[ 197 ] 


சுந்தர காண்டம்‌ 


வரம்பறு பிணம்படக்‌ 
கொன்ற; மாறிலாப்‌ 

புரம்புக இருந்ததோர்‌ 
மயிலும்‌ போயதால்‌ ! 

[வரம்பிலா - அளவில்லாத, மத கரி - மதத்தை: 
புடைய யானைகள்‌. உறையும்‌ - வ௫க்கிற. ரம்புற - 
நிரம்புதல்‌ பொருந்த; சிறிதும்‌ விடாமல்‌. நேர்ந்தன - 
எதிர்த்தனவாய்‌, வரம்பு௮று - எல்லையற்ற, மாறிலாப்‌ 
புசம்‌ - பகையில்லாத பட்டணம்‌; ௮யோத்தி.] 


இன்றைக்கு இந்த இடத்தில்‌ இப்போதுதான்‌ 
வேறொரு சொப்பனமும்‌ கண்டேன்‌.” என்னு 
அதையும்‌ சொல்லச்‌ தொடங்இவிடுஇருள்‌ : 


: இரண்டு சிங்கங்கள்‌ ஒன்றுக்கொன்று துணை 
யாகப்‌ புறப்பட்டன &..என்று இந்தச்‌ சொப்பனக்‌ 
சதையை ஆரம்பித்ததும்‌, சிதையுள்ளம்‌ புருஷ. 
சிம்மங்களாகிய ராம லட்‌ச௬ுமணர்களை கினைத்திருக்க 
வேண்டும்‌. 


இரிசடை சொல்கிறாள்‌ : 4 அந்தச்‌ சிங்கங்கள்‌ 
குன்றுகளிடையே வந்து சேர்ந்தன. அச்தப்‌ பிர 
தேசத்தில்‌ புலிகள்‌ கூட்டமாய்க்‌ கரணப்பட்டன. 
சிங்கங்கள்‌ அந்தப்‌ புலிக்கூட்டதீதையும்‌ சேர்த்துக்‌ 
கொண்டு அங்கேயிருந்து புறப்பட்டன.” 

சொப்பனத்தின்‌ இப்பகுதி ீதைக்குப்‌ புரிந்‌ 
இருக்க முடியாது. இஷ்டுந்தாபுரி வாசிகளான 
வான ரவீரர்களை ராம லட்சுமணர்கள்‌ சேர்த்துக்‌ 
கொண்டு இலங்கை தநதோக்யெதை இவள்‌ எப்படி 
அறிவாள்‌? 

[ 128 ] 


இரிசடை கனவு 


இரிசடை மேலும்‌ சொல்லுருள்‌ : : ஒரு பெரிய 
காடு. அந்தக்‌ காட்டிலுள்ள யானைகளுக்கெல்லாம்‌ 
மதம்‌ பிடித்திருந்தது. அந்த மதத்திற்கு ஒரு 
வரம்பு கஇடையாது. அக்க யானைக்‌ கூட்டங்களுக்‌ 


கும்‌ அளவில்லை.” 


இலங்காபுரியையும்‌ மதங்கொண்ட அரக்கர்‌ 
களையும்சான்‌ திரிசடை கனவில்‌ கண்டாள்‌ என்று 
சீதை ஊடுத்‌்திருக்கக்கூடும்‌. 


அப்பேர்ப்பட்ட காட்டை வளைத்துக்கொண் 
டன இிங்கங்களும்‌ புலிகளும்‌. காடு எல்லையில்லாத 
பிணக்‌ காடாடுவிட்டது; ஏங்கும்‌ அத்த யானைப்‌ 
- பிணங்கள்தான்‌. அப்பால்‌ அ௮ச்தக்‌ காட்டிலிருந்து 
ஒரு” மயில்‌ வெளியே போயிற்று 1! என்டூிராள்‌ 
திரிசடை. 


எவ்வளவு சகவனமாய்க்‌ கேட்டுக்கொண்டிருக்‌ 
கிறாள்‌ சீதை! அந்த மயில்‌ -- என்ன, இவளுடைய 
பிரதிபிம்பம்தானா ? அந்தச்‌ செய்‌இ--அந்த விடு 
தலை-- இவள்‌ உள்ளத்தை வூகரிக்கிறது. அதைக்‌ 
குத்து இன்னும்‌ கொஞ்சம்‌ விவரமாய்த்‌ தெரிந்து 
கொள்ள ஆசை. 


இரிசடை பின்னும்‌ சொல்லுகறுள்‌ : * அதே 
சமயத்தில்‌ வேறொரு காட்ச என்‌ கவனத்திற்கு 
இலக்காயிற்று. ஆயிரம்‌ இளை விளக்குகள்‌ ஜாஜ்‌ 
வல்யமாய்ப்‌ பிரகாசிக்கும்‌ அலங்காரமான ஒரு 
பெரிய தபம்‌ -ஆஹா, எவ்வளவு தாரம்‌ ஒளி 
வீசியது! அந்தத்‌ தீபத்தை மகாலட்சுமி பேரன்ற 
ஒரு பெண்‌ கையில்‌ ஏந்திக்கொண்டிருந்தாள்‌. 
அவளுடைய சிவந்த மேனியும்‌ தீச்சுடரைப்போல்‌ 


[ 189 ] 


௬. ரை, --0 


சுந்தர சாண்டம்‌ 


ஜொலித்துக்‌ கொண்டிருந்தது. காட்டிலிருந்து 
மயில்‌ வெளிப்பட்டபோது, அந்தப்‌ பெண்மணியும்‌ 
௮ ரண்மனையிலிருக்.து வெளிப்பட்டாள்‌. என்னை 
அ. ரியாமலே என்‌ மனம்‌ அவளைத்‌ தொடர்ந்தது. 
அக்தப்‌ பெண்‌ என்‌ த௫்தை வீட்டுக்கே வந்து 
சேர்ந்தாள்‌. 
ஆயிரம்‌ திருவிளக்‌(கு) 
அமைய மாட்டிய 
சேயொளி விளக்கம்‌ஒன்‌(று) 
ஏந்திச்‌ செய்யவள்‌, 
நாயகன்‌ திருமனை . 
நின்று, நண்ணுதல்‌ 
டமயினள்‌ வீடணன்‌ 
கோயில்‌, வென்சொலாய்‌ ! 


[சேய்‌ ஒளி விளக்கம்‌ - வெகருதூசம்‌ ஒளி வீசும்‌ 
பெரு விளக்கு. செய்யவள்‌ - சிவந்த நிறமுள்ளவள்‌ ; 
லட்சுமி, சநாயகன்‌ - சக்கரவர்ச்தியாகிய ராவணன்‌. 
நண்ணுதல்‌ மேயினள்‌ - அடைந்தாள்‌. வீடணன்‌ - 
விபீஷணன்‌, கோயில்‌ - அரண்மனை. மென்சொலாய்‌ - 
மென்மையான சொற்களையுடைய ௪தையே.] 


இவ்வாறு சுவாரஸ்யமாகத்‌ திரிசடைச்‌ சொல்லி 
வரும்போதே, சீதையின்‌ மனம்‌ திரும்பத்‌ திரும்ப 
மயிலைக்‌ தொடர்ம்திருக்கவேண்டும்‌. 4 அந்த மயிலை 
அப்படியே விட்டுவிட்டாளே ! இணி மறுபடியும்‌ 
ஏதாவது சொல்லப்‌ போூருளா, சொல்லமாட்‌ 
டாளா?' என்று ௪தை நெஞ்சு படபடத்துக்‌ 
கொண்டிருக்கிறது என்று கருதலாம்‌. (ராஜ்ய 

[| 180 ] 


திரிசடை சுனவு 


லட்சுமி ராவணனுடைய அரண்மனையிலிருக்து விபீ 
ஷணனுடைய அரண்மனைக்குச்‌ சென்றது திரிசடை 
யின்‌ சுவனத்தை ஈர்த்ததுபோல்‌ சதை யுள்ளதீ 
தைச்‌ சகவர்ந்திருக்க முடியாதல்லவா ? 
லட்சுமியைப்போல்‌ இந்தப்‌ பெண்‌ அந்தப்‌ 
பெரிய அலங்கார தீபதீதோடு எங்கள்‌ மாளிகைக்‌ 
குள்‌ பிரவேசித்த சமயத்திலே நீ என்னை எழுப்பி 
விட்டாய்‌; ஆகையால்‌ என்‌ கனவு முடிந்த 
இல்லை!” என்னு திரிசடை சொல்லி முடித்ததும்‌, 
அந்தச்‌ ௬£ஏரத வசனங்ககாக்‌ கேட்ட சதை என்ன 
செய்கிறாள்‌ தெரியுமா 2 
பொன்மனை புக்கஅப்‌ 
பொருவில்‌ போதினில்‌, 
என்னைநீ உணர்த்தினை : 
முடிந்த(த) இல்‌ 1” என, 
* அன்னையே ! அதன்குறை 
காண்‌ 1: என்‌(று) ஆயிழை 
க 
இன்னமும்‌ துயில்‌ கென 
இருகை கூப்பினள்‌. 

[பொன்‌ மனை - பொன்‌ மயமான அரண்மனை, புக்க, 
புகுந்த பொருவில்‌ - ஒப்பில்லாத, உணர்‌ த்தினை - அயில்‌ 
எழுப்பினாய்‌. இல்‌-இல்லை. ஆயிழை - (இக்கே) சதை- 
துயில்க - தூங்குவாயாக, | 

அ௮க்தக்‌ சனாவின்‌ குறை தஇரிசடைக்கே ஒரு 
மனக்‌ குறையாகடிவிட்டது. சிதையும்‌, 4 நம்முடைய 
பிச௫ஏனாலல்லவா அந்தக்‌ கனா முடியவில்லை ; மயிலின்‌ 
விடுதலைச்‌ செய்‌்இயும்‌, மயில்‌ சங்கங்ககா அடைந்த 


[ 191] 


சுந்தர காணடம்‌ 


அக்தக்‌ குறைச்‌ செய்தியும்‌ ஈன்றாகத தெரிய 
வில்லையே !' என்று பச்சாத்தாபப்படுகிறாள்‌. இரி' 
சடையின்‌ தாயன்பைப்‌ பெரிதும்‌ பாராட்டும்‌ சீதை 
: அன்னையே!' எனக்காக அந்தச்‌ சொப்பன த்தின்‌ 
குறையை நீ எப்படியாவது கண்டுபிடித்துவிட 
வேண்டும்‌. அதற்காக நீ இன்னமும்‌ அங்கு ; இணி 
நான்‌ நான்‌ உன்னத்‌ தொர்தரவு செய்யமாட்‌ 
டேன்‌ !' என்று இரண்டு கைகளையும்‌ கூப்பிக்‌ 
கொண்டு மன்ராடுஇிருள்‌. 


என்ன தங்கமான குழந்தையுள்ளம்‌! அ௮க்தப்‌ 
பேச்சிலும்‌ செய்கையிலும்சான்‌ என்ன கவிதை 
அழகு! (பேஜைமை * பூண்ட அந்தப்‌ பெண்மை 
இதயத்தையும்‌, அதைப்‌ பேதையாக்‌கய ஆசையை 
யும்‌ எவ்வளவு தெளிவாகப்‌ பார்க்கிறோம்‌, கவிதை 
என்ற மந்திர விக்தையால்‌! 


அப்போது ராமதாூதனாகிய அனுமனும்‌ அந்த 
இடத்திற்கு வருகிறான்‌. சோர்ந்து சற்றே கண்‌ 
ணயர்க்து இடந்த அரக்கிமார்கள்‌ இடீரென்று 
தெளிந்து, : இந்த உறக்கம்‌ ஈம்மைக்‌ கெடுத்துவிட்‌ 
டது, அம்மம்ம !' என்று நடுங்கிக்கொண்டே, வழக்‌ 
கம்போல்‌ ஆயுதங்களைத்‌ தூக்கிக்கொண்டு சீதை 
யைச்‌ சூழ்ந்து காவல்‌ செய்கிறார்கள்‌. 
அந்தக்‌ கும்பலில்தான்‌ எத்தனை ரூப வித்‌ 
இரங்கள்‌ ! 
வயிற்றிடை வாயினர்‌, 
வளைந்த நெற்றியில்‌ 
குயிற்றிய விழியினர்‌, 
கொடிய நோக்கினர்‌, 
| 182] 


திரிசடை கனவு 


எயிற்றினுக்‌(க) இடையிரை 
யானை, யாளி, பேய்‌ 

துயில்கொள்வெம்‌ பிலன்‌ எனத்‌ 
தொட்ட வாயினர்‌ ! 


[குயிற்திய - அமைக்கப்பட்ட, எயிற்றினுக்கு - பத்‌ 
களுக்கு. யாளி - யானையைக்‌ கொல்வதும்‌; சங்கம்‌ 
போன்றதும்‌, அதிக்கை யுடையதுமாகிய ஒரு மிருகம்‌ 
என்பர்‌. வெம்பிலன்‌ - கொடிய மலைக்‌ குகை. தொட்ட - 
தோண்டிய 7) ஆழமான, ] 


இந்த அரக்கிமார்களில்‌ சிலருக்கு, கபக்தேச்‌ 
வரனைப்போல்‌, எவ்வளவு செளகரியமாய்‌ வயிற்றி 
லேயே வாய்‌ அமைத்திருகிறது ! சிலருக்கு நெற்றி 
நடுவிலே இயற்கை அமைத்த பொட்டுப்போல்‌ 
ஒரே கண்‌! அந்தக்‌ கண்ணிலேதான்‌; ஐயோ, 
என்ன கொடுமை! மாமி௪ பர்வதங்களின்‌ ௨௪௫ 
யிலே இயற்கை தோண்டி. வைத்த பள்ளங்களைப்‌ 
போன்ற வாய்கள்‌ ! 


இன்னும்‌ சிலருக்கு முதுகிலே முகம்‌ ! ஒருத்தி 
ஒற்றைத்‌ தலையும்‌ பத்துக்‌ கைகளுமாய்‌ இருக்கிறாள்‌ ! 
வேறொருத்திக்கு இருபது தலைகளும்‌ இரண்டு 
கைகளும்‌ (ஜலதோஷம்‌ பிடித்தால்‌, இவளுக்கு 
எவ்வளவு அசெளகரியம்‌ ; பத்துக்‌ கைகள்‌ உடைய்‌ 
வளுக்கு எவ்வளவு செளகரியம்‌ !] 
ஒருபது கையினர்‌, 
ஒற்றைச்‌ சென்னியர்‌ ; 
இருபது தலையினர்‌, 
இரண்டு கையினர்‌ ; 


[ 198 ] 


சுந்தர காண்டம்‌ 


வெருவரு தேரற்றத்தர்‌, 
விகட ேடத்தர்‌.....- 
[ ஒருபது - பத்‌.௪. சென்னி - தலை. வெருவரு - 
ஈடுங்குவதற்குகி காரணமான, வேடத்தர்‌ - வேஷங்களை 
யுடையவர்‌. | 


மூகங்களிலேதான்‌, அடடா, எத்தனை தினுசு 
கள்‌! இலருக்குப்‌ பிள்காயார்போல்‌ யானைமுகம்‌; 
வேறு ,சலருக்குக்‌ கல்கிபோல்‌ குதிரை மூகம்‌ ) 
வேறு இலருக்குப்‌ புலி முகம்‌, கரடி. மூகம்‌) இன்‌: 
னும்‌ சிலருக்கு யாளி முகம்‌, சிங்கமுகம்‌ ! பலர்‌ காய்‌ 
முகத்தோடும்‌ கரிமுகத்தோடும்‌ காட்சி தருகிறார்‌ 
கள்‌! அதோ, இலர்‌ .பேய்முகக்தோடு காணப்படு 
இருர்கள்‌ ? 


பேய்ச்‌ தன்மையும்‌ மிருக சுபாவங்களும்‌ உள்ள 
வர்களுக்கு இசைந்த முகங்களும்‌ அருமையாக 
அமைத்திருப்பது எவ்வளவு பெருமையாயிருக்கிறது, 
பொருத்தமாயிருக்கிறது ! (இக்காலத்திலும்‌ இப்படி. 
யிருந்தால்‌ எவ்வளவு சுலபமாய்‌ ஆளைத்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌!) 
கரி,பரி, வேங்கைமாக்‌, 
கரடி, யாலி, பேய்‌, 
அரி, நரி, நாய்‌என 
அணிழமு கத்தினற்‌, 
வெரிந்உறு முகத்தினர்‌, 
விழிகள்‌ மூன்றினர்‌, 
புரிதரு கொடுமையர்‌, 
[கையும்‌ வாயினர்‌! 
[ 184 ] 


திரிசடை கனவு 


[கரி - யானை. பரி - குதிரை. வேங்கைமா - புலி, 
அரி -கிங்கம்‌. வெரிந்‌ உறு - முதுகிலே பொருக்திய: 
புரிதரு - புரிகின்‌ 2.] 


இப்படியெல்லாம்‌ அழகு வாய்ந்த முகங்களில்‌ 
சில, மூன்‌ பக்கத்தில்‌ அமைந்திராமல்‌ முதுகுப்‌ 
பக்கத்திலும்‌ அமைந்திருக்கின்றனவாம்‌. இவர்‌ 
களில்‌ சிலர்‌ ஸாக்ஷாத்‌ பரமேச்வரனைப்போல்‌ 
முக்கண்ணர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌ ! சிலருக்கு 
வாய்‌ புகைந்து கொண்டே இருக்கிறதாம்‌. (கோபத்‌ 
இற்கும்‌ கொடுமைக்கும்‌ அறிகுறியான புகைதான்‌ 1) 
கண்ணுக்கு அடங்காத தோற்றமும்‌ எண்‌ 
ணுக்கு அடங்காத கூட்டமும்‌ ஆய இவாகளும்‌ 
பெண்களா ?--: பெண்‌ தெய்வங்க'ளா ? 
எண்ணினுக்‌(கு) "அளவிடல்‌ 
அரிய ஈட்டினர்‌, 
கண்ணினுக்‌(க) அளவிடல்‌ 
அரிய காட்சியர்‌, 
பெண்‌ எனப்‌“ பெயர்கொடு 
திரியும்‌ பெற்றியர்‌, 
துண்எனத்‌ துயில்‌உணர்ந்(து) 
எழுந்து சுற்றினர்‌. 
| அளவிடல்‌ அரிய - அளவிட அருமையான, ஈட்டு - 
கூட்டம்‌. கொடு - கொண்டு, பெற்றி - தன்மை. 
துண்என - திடுக்கென்று. ] 


பெண்ணென்று பெயர்‌ வைத்துக்கொண்டு 
இரியும்‌ இத்தகைய கோர சொருபங்கள்‌--படைக்‌ 


[ 185 ] 


சுந்தர காண்டம்‌ 


கப்பட்ட பயங்கர விகடங்கள்‌ -- ராவணேச்வர 
பக்த கோடிகள்‌ சூலம்‌, வாள, வேல்‌, இருப்புலக்‌ 
கை முதலான ஆயுதங்களுடன்‌ சிதையைச சுற்றிக்‌ 
கொண்டதும்‌, இவளும்‌ இரிசடையும்‌ தங்கள்‌ 
பேச்சை கிறுதீதிவிடுகிறார்கள்‌. 

அச்சமயம்‌ அனுமன்‌ உயர்ந்து வளர்ந்திருந்த 
ஒரு மரக்கிகயில்‌ ஏறி மறைவாயிருக்து பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. ்‌ இத்தனை அரக்கியர்‌ 
இங்கே ஆயுதபாணிகளா௫க்‌ கூட்டமா யிருப்பதற்‌ 
குக்‌ காரணம்‌ என்ன?' என்று இிந்தித்துக்‌ 
கொண்டே அந்து இடத்தை விரைவாக உற்றுப்‌ 
பார்க்கிறான்‌. 

பார்த்ததும்‌, கரூ மேகக்‌ கூட்டத்தைக்‌ 
நஇிழித்தக்கொண்டு மின்னற்‌ கொடிபோலத 
தோன்றும்‌ தா தேவியே காட்‌சியளிக்கிறாள்‌ : 


விசிமழைக்‌ குலம்கிழித்‌(த) 
ஒவிரும்‌ மின்‌எனக்‌ 
கருநிறத்‌(து) அரக்கியர்‌ 
குழுவில்‌ கண்டனன்‌, 
குருநிறத்‌(து) ஒருதனிக்‌ 
கொண்ட லாம்‌எனத்‌ 
திருவுருப்‌ பொலியும்‌ஓர்‌ 
செல்வன்‌ தேவியை, 

[விரி மழைக்‌ குலம்‌ - விரிந்து பாவுகற கருமேகக்‌ 
கூட்டம்‌. குழு - கூட்டம்‌, குருகிறத்து - சிலாச்கிய 
மான திறத்தையுடைய. ஒரு தனிக்‌ கொண்டல்‌ - 
தனக்கு ஒப்பே யில்லாத நீர்‌ சொண்ட மேகம்‌, | 

(18% ] 


திரிசடை கனவு 


(ரூப சம்பத்திலே கிகரற்று விளங்கும்‌ என்‌ 
தலைவனாயே ராமனுக்கு இசைந்த ரூபவதியான 
தேவியே இவள்‌ !' என்று கினைக்கிறான்‌. இப்படிச்‌ 
சதையைக்‌ கண்டதும்‌ அனுமன்‌ உள்ளம்‌ அடைந்த 
சிலையை என்னென்பது? இவனுடைய உள்ள 
மெல்லாம்‌, 


குருநிறத்து ஒருதனிக்‌ 
கொண்ட லாம்‌எனத்‌ 


வசமாகவே இருக்கது. தன்‌ உள்ளமெல்லாம்‌ 
ஞூடி. கொண்டு நிறைந்‌ இருககும்‌ அந்தச்‌ செல்வனு 
டைய தேவியை இப்போது கண்ணுற்றதும்‌, ஒரே 
ஆனச்த பரவசமாகிறது இவனுள்ளம்‌. 
சோக வெள்ளத்திலே மூழ்‌இயிருக்கும்‌ இத்த 
அழகன்‌ ஜோதியைக்‌ கண்டபோதுதான்‌ அனு 
மன்‌, 4 அறம்‌ அழியவில்லை ; நானும்‌ அழியமாட்‌ 
டேன்‌ !' என்று அனக்த வெள்ளத்திலே மூழ்இப்‌ 
போகுருன்‌ : 
* வீடின(து) அன்‌(று) அறன்‌ ) 
மரனும்‌ வீகலேன்‌ ! 
தேடினென்‌ ; கண்டனேன்‌-- 
தேவி யே !”எஐ, 
ஆடினன்‌ ; பாடினன்‌ ; 
ஆண்டும்‌ ஈண்டும்பாய்ந்(து) 
ஒடினன்‌$; உலாவினன்‌ ; 
உவகைத்‌ தேன்‌௨ண்டான்‌. 
[ 191 ] 


சுந்தர சாண்டம்‌ 


[வீடின த அன்று - அழியவில்லை. வீகலேன்‌ - 
அழியமாட்டேன்‌. எனா - என்று தெளிந்து. ஆண்டும்‌. 
ஈண்டும்‌ - அகும்‌ இங்கும்‌. | 
இப்போதும்‌ அனுமன்‌ மிகவும்‌ நுட்பமான வடிவத்‌ 
தில்‌ இருப்பதினாலேயே அந்தக்‌ கூத்தும்‌ குதூகல 
மம்‌ ழே இருப்பவர்களுக்குச்‌ தெரியவில்லை. 

( அந்த ராமபிரானுடைய உயிரை இங்கே யல்‌ 
லவா ஒளித்து வைத்திருக்கிறான்‌ சள்ளப்பயலான 
ராட்சமஊன்‌ ?? என்று கண்டுகொண்ட அனுமனது 
மடழ்ச்சி இப்போது, 

கள்ளவாள்‌ அரக்கன்‌ அக்‌ 
கமலக்‌ கண்ணனூர்‌ ஈ 

உள்உறை உயிரினை 
ஒளித்து வைத்தவா! 

[ கமலக்‌ கண்ணூஞீர்‌ - ராமன்‌. வைத்தவா - வைத்த 
விதம்‌ என்னே.] 


என்‌ றபடி ஆச்சரியமும்‌ பரிவும்‌, எவ்வளவோ துயர 
முமாகப்‌ பொங்குகிறது ! ்‌ 

(ராமனுடைய உயிரை இங்கே ஒளித்து 
வைத்தவன்‌ தன்‌ உயிரை இழப்பதற்காகத்தான்‌ 
இப்படிச்‌ செய்திருக்கறொன்‌ ! மூன்று லோகங்களை 
ய்ம்‌ ஹிம்ஸிதீத பாவியின்‌ பாப சிகரம்‌ இது!' 
என்னு துணி௫ரான்‌. 

பிறகு அனுமன்‌, “மாசுபடிந்த இரத்தினம்‌ 
போல்‌ இருக்கிறாள்‌ ; ஆனால்‌ இவளுடைய கற்புக்கும்‌ 
காதலுக்கும்‌ யாதொரு பின்னமும்‌ ஏற்படவில்லை 
என்பதற்கு இந்த முகமே சாட்டு! அறத்துக்கும்‌ 

இத 


திரிசடை கனவு 


அழிவுண்டோ 1! என்று தனக்குள்தானே சொல்‌ 
லிக்‌ கோள்‌ இரான்‌ : 
மாசுண்ட்‌ மணியஜள்‌, 
வயங்கு வெங்கதிர்த்‌ 
தேசுண்ட திங்களும்‌ 
என்னத்‌ தேய்ந்துளாள்‌, 
கரகண்ட்‌ கூந்தலாள்‌, 
கற்பும்‌ காதலும்‌ 
ஏசுண்ட(து) இல்லையால்‌ ; 
அறுத்துக்‌(கு) ஈறுண்டோ ! 


[ மாசுண்ட - மாசு படிர்த, மணியளை - இரத்தினம்‌. 
போன்றவள்‌. வயங்கு - விளங்குகிற, வெய்‌ கதிர்த்‌ தேசு 
உண்ட - வெம்மையாகய கரணங்களையுடைய சூரியனது 
ஒளிபட்ட,  இங்கள்‌ - சந்திரன்‌, காண்ட - க்குப்‌ 
பிடித்த. ஏசுண்டதில்லை - குற்றம்‌ பொருக்தின இல்லை. 
ஈ௮ - அழிவு..] 


இதுவரை ராமனது மகாவீர செளந்தரியதீ 
திலும்‌ ரூப செளந்தரிபத்திலும்‌ சொக்குப்‌ போயி 
ருந்த அனுமனுள்ளம்‌ இப்போது சிதையின்‌ 
தியாக செளந்தரியத்தைக்‌ கண்டு பிரமித்துப்‌ 
போகிறது. “இப்படிப்பட்ட மனத்‌ தவத்திற்கு 
மூன்‌, பட்டினி இடந்து இந்திரிய நிக்கிரகம்‌ செய்து 
பஞ்சாக்கனி மத்தியில்‌ கின்று ரிஷிகள்‌ செய்யும்‌. 
தவமும்‌ ஒரு தவமா?” என்று ஆலேோ௫க்கும்‌ 
அனுமன்‌, (தருமத்தின்‌ பெருமையெல்லாம்‌ பெண்‌ 
மையின்‌ பெருமைதான்‌ !” என்று குதூகலமாகசி 
இத்தாந்தம்‌ செய்கருன்‌ : 


[199] 


சுந்தர காண்டம்‌ 


“தனிமையும்‌, பெண்மையும்‌, 
தவமும்‌ இன்னதே; 
வனிதையர்க்‌ கரகநல்‌ 
அறத்தின்‌ மாண்பெலாம்‌ ! 
| இன்னதே - இப்படிப்பட்டதே. வனிதையர்‌ - பெண்‌ 


கள்‌, மாண்பு - மாட்சி. | 


கடைசியாக, : இந்தக்‌ காட்சியைப்‌ பார்க்கும்‌ 
பேறு . ராமலுக்குக்கூட இல்லை; எனக்கே 
வாய்துதிருக்கிறது!' என்று இவன்‌ அடைந்த , 
'செருக்குக்கு எல்லையே இல்லை. 

மாணநோற்‌(று9 ஈண்‌(டு) இவள்‌ 
இருந்த வா(று)எலாம்‌, 
காணதேநோற்‌ றில்‌ அவன்‌ 
கமலக்‌ கண்களே ! 

| மாண - ணட்திவ்ப்புப. கோற்று - (தியாகமா) 
சகோன்பு அல்லது தவச்கைச்‌ செய்து. இருந்த ஆறு - 
இருந்த விதம்‌. காண நோற்றில - காணத்‌ தவம்‌ செய்த 
தில்லை. ] 
என்று ராமன்மீது அனுமன்‌ பரிதாபம்‌ காட்டுவது 
போல்‌ கூறுவதைக்‌ கேளுங்கள்‌. 

இப்படி யெல்லாம்‌ அனுமன்‌ சிந்தித்து, தான்‌ 
இருக்கது நீண்ட மரத்தின்‌ இலைகள்‌ அடர்த்த 
கஇகயில்‌ மறைந்து மே நடப்பதைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. ௮ப்போது அந்தப்‌ பூஞ்சோலை 
யில்‌ திடீரென்று அரக்கன்‌ தோன்றுகிறான்‌. ஆம்‌, 
அனுமன்‌ அரண்மனையிலே படுக்கையில்‌ பார்த்த 
அதே ராவணன்‌ தான்‌ ! 


[ 149 ] 


10 


சோலைமில்‌ தோன்‌ ரிய அரக்கன்‌ 


கருங்கடல்‌ மீது பால சூரியன்‌ உதயமாக 
இள வெயில்‌ எறிப்பதுபோலக்‌ காண்டுறது 
அசோகவனத்தின்‌ ஒரு புறத்திலே. நடுநிசி பகலா 
கக்‌ காண்குறது. இரத்தின நகைகள்‌ அணிந்த 
தங்கையர்‌ ஏந்திவரும்‌ தீபவரிசைகளின்‌' வெளிச்‌ 
சத்திலே அப்படி ஜொலிக்கின்றன தகதகவென்று 
பத்துக்‌ இரீடங்களும்‌. பருத்து உயர்ந்த வலிமை 
டமிக்க தோள்கள்மீது அசைக்தாடுகின்்‌றன வைரம்‌ 
இழைத்த மகர குண்டலங்கள்‌ : 


சிகரவண்‌ ருடுமி 
நெடுவரை எவையும்‌ 
[ 141] 


சந்தா காண்டம்‌ 


ஓ௫வழி திரண்ட்ன 
சிவண, 
மகரிகைவயிர 
குண்டலம்‌ அலட்பும்‌ 
திண் திறல்‌ - தோள்புடை 
வயங்க, 
சகர லையின்‌ நீர்‌ 
்‌ . தழுவிய கதிரின்‌, 
தலைதொறும்‌ தலை தாறும்‌ 
தயங்கும்‌ 
வகையபொன்‌ மருடம்‌ “ 
இளவெயில்‌ எறிப்ப, 
கங்குலும்‌ பகல்ப்ட்‌ 
ட வந்தான்‌. 
| வண்‌ குடுமி கெடு வளை - வளப்பமான உச்சயோடு 
கூடிய நீண்ட மலைகள்‌, வண - போல. மகரிசை 
குண்டலம்‌-மகர குண்டலம்‌, அலம்பும்‌ - அசைந்தாடும்‌. 
இண்‌ இறல்‌ - மிக்க வலிமை, புடை வயங்க - (இரு) 
பக்கத்திலும்‌ விளங்க. ௪௧7 வேலை - சாகரம்‌ அல்ல 
சமுத்திரம்‌. கதிரின்‌ - (இளஞ்‌) சூரியன்‌ போல. தயங்கும்‌ 
வ்கைய - பிரகரடுக்கும்‌ வகையை உடைய, கங்குல்‌ - 
இரவு, | 
சாவணேச்வரனுடைய (மலைபோன்ற) தோள்‌ 
களும்‌, கிரீட வரிசையும்‌, மாட்சிமை தற்கய மின்‌ 
கான தோரற்றமும்‌, அனுமனுக்கும்‌ சிதைக்கும்‌ 
போல்‌, கம்பனுக்கும்‌ பிரத்தியட்சமா௫ு, நமக்கும்‌ 
எவ்வளவு பிர.த்தியட்சமாக இருக்கன்றன! உல 
| 142 ] ்‌ 


சோலையில்‌ தோன்றிய அரக்கன்‌ 


கதி்தையெல்லாம்‌ அடைத்துக்கொண்டு வருவது 
போன்ற பிரமையை உண்டாக்கும்‌ ராட்சஸ சக்கர 
வர்த்தியின்‌ சர்வாதிகார சம்பிரமததைக்‌ கம்பன்‌ 
சனது சப்த இத்திரத்திலே அப்படியே படம்‌ பிடித்‌ 
துல்‌ காட்டுகிறான்‌. 


எனினும்‌, தன்‌ உத்தியான வனத்திற்குள்ளே 
வரும்‌ ராவணன்‌ ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்தில்‌ 
அடிவைத்து நடப்பவனைப்போல்‌ வருகிறான்‌, 
உடைவாளையும்‌ எடுத்துச்‌ சொருகக்கொள்ளாமல்‌-- 
செருப்புகளையும்‌ கழற்றிவிட்டு 1! அந்த உடைவாளை 
ஊர்வ எடுச்துக்கொண்டு பின்னே வருஒிறாள்‌. 
அந்தச்‌ செருப்புகளையோ பளிச்சென்று திலோதீ 
தமை தலைமேல்தாங்கு, ! தலை படைத்த பாக்கியம்‌ 
இது---அடியாளுக்குத்கான்‌ 1! என்று எண்ணிப்‌ 
பெருமை கொண்டதவள்போல்‌ பின்‌ தொடர்க 
ரூள்‌. மேனகை வெற்றிலை மடித்துக்கொடுத்துக்‌ 
கொண்டே வருஒிருள்‌--எவ்வளவு பெருமையாக ! 
ரம்பை முதலான தேவ ஸ்திரீகளேோ பொருமையு 
டன்‌ பக்கத்திலே தொடர்ந்து வந்து பணி செய்யப்‌ 
போட்டியிடுவதுபோலக்‌ காண்கிறது. 


உருப்பசி உடைவாள்‌ 
எடுத்தனள்‌ தொடர, 
மேனகை வெள்ளடை 
உதவ, 
செருப்பினைத்‌ தாங்கித்‌ 
திலோத்தமை செல்ல, 
அரம்பையர்‌ குழாம்புடை 
சுற்ற... ௮ 
| 142 | 


சுந்தர காண்டம்‌ 


[உருப்பசி - ஊர்வசி. வெள்ளடை - வெற்றிலை. 
அரம்பையர்‌ - தேவல மாதர்கள்‌, குழாம்‌ - கூட்டம்‌, 


புடை. - பக்கங்களிலே. | 


வருன்ற ராவணன்‌; தையை நினைத்துக்‌ 
கொண்டே எவ்வளவு மரியாதையாக வந்தாலும்‌, 
அவ்வளவு படாடோபமும்‌ அவனைத்‌ தொடர்ந்து 
வருகின்றது. (மேனகை வெள்ளடை உதவ' என்‌ 
பதில்‌ *ஜஐம்மென்று புது மாப்பிள்ளைபோல்‌: 
வருஒருன்‌ !' என்பது குறிப்பு. 


இந்த ஈகள்ளிரவில்‌ திடீரென்று விழித்துக்‌ 
கொண்டான்‌. வெருகாலமாகவே கல்ல உறக்க 
மில்லை. மிகுந்த அலுப்பினால்‌ இன்றிரவு கொஞ்‌ 
சம்‌ தூக்கம்பிடித்தது. ஆனால்‌ அது அயாத்த 
தூக்கம்‌ அன்று. (அப்போதுதான்‌ அனுமன்‌ 
பார்த்துவிட்டு அசோகவனத்திற்குள்‌ வக்தான்‌.) 


ஏதோ ஒரு விபரீத சொப்பனம்‌: கோபத்‌ 
தோடு இடுக்‌இட்டு விழமித்தக்கொள்கிறான்‌. கோபதி 
இற்குக்‌ காரணம்‌ அந்தச்‌ சொப்பனத்திலே தன்‌ 
சர்வாதிகார சங்கல்பத்திற்கு ஏதோ இடையூறு 
புகுந்திருக்கிறது என்பதுதான்‌. அத்த இடையூறு 
இன்னதென்று விளங்கவில்லை. (௮ந்த இடையூறு 
அனுமன்‌ வடிவத்திலே புகுக்துவிட்டது உகத்தியான 
வனத்திற்குள்ளே என்பதை அவன்‌ எப்படி அறி 
வான்‌ ?) ஏன்‌? அந்தச்‌ துர்ச்‌ சொப்பனமே விவர 
மாக இப்போது ஞாபகத்திற்கு வரவில்லை. கவிஞ. 
னும்‌ ௮தை இன்னதென்று சொல்லாமலே 
வாசகர்‌ உள்ளத்தை வசிகரித்து இழுத்துக்‌ 
கொண்டு போரான்‌ ராவண பவனியோரடு : 


[ 144 ] 


சோலையில்‌ தோன்‌ றிய ௮.ரக்கன்‌ 


4 அந்தரம்‌ புகுந்த(து) 
உண்டு * என முனிவுற்(று) 
அருந்துயில்‌ நீங்கிறன்‌, 
“ஆண்டைச்‌ 
சந்திர வதனத்‌(து) 
அருந்ததி இருந்த 
தண்நறுஞ்‌ சோலையின்‌ 
தனையோ ? 


மந்திரம்‌ யாதோ? 
யாரொடும்‌ போமோ ? 
என்றும்‌ மனம்கறுக்‌ 
குறலால்‌, 
இந்திரன்‌ முதலோர்‌ 
இமைப்பிலா நாட்டம்‌ 
முகிழ்த்தனர்‌, உயிர்ப்‌(பு) அவிந்‌(து) 
இருப்ப-- 


[அக்தரம்‌-இடையூ௮. முனிவு - கோபம்‌. அருக 
துயில்‌ - அருமையாகக்‌ கிடைத்த தூக்கம்‌. ஆண்டை - 
அங்குள்ள. அருந்ததி-(இங்கே) அருக்ததிபோல்‌ மகாபதி 
விரதையாக இருக்கும்‌ சதை. தண்‌ “௩௮ - குளிர்ந்த 
வாசனையுள்ள. சோலையின்‌ தனையோ - சோலை வரை 
யிலுமோ. மந்திரம்‌ - (இங்கே) ஆலோசனை. மாமனம்‌ - 
பெரிய மனம்‌. மறுக்குறலால்‌ - கலக்கமடைவதால்‌. 
இமைப்பிலா நாட்டம்‌ - இமையாக்‌ சுண்கள்‌. முஇழ்த்‌ 
தனர்‌ - மூடிக்கொண்டவர்களாய்‌, உயிர்ப்பு அவிக து - 
மூச்சுக்‌ காற்றும்‌ ௮டங்கி. | 

[ 145 ] 


௬. கா.--10 


சுந்த. காண்டம்‌ 


ராவணன்‌ இடீரென்னறு எழுந்து கோபத்‌ 
தோடு வெளியே புறப்பட்டதும்‌, வந்துவிட்டது 
கவலை, இந்திரன்‌ முதலான பெரிய பெரிய தேவர்‌ 
களுக்கெல்லாம்‌. * ஐயோ! அந்தக கோபம்‌ சீதை 
இருக்கும்‌ சோலையோடுதான்‌ நிற்குமோ? இன்னும்‌ 
யார்மீது செல்லுமோ? அவனுடைய ஆலோசனை 
தான்‌ என்னவோ?” என்று மனம்‌ அதிகமாய்க்‌ 
குழம்புகிறது பெரிய இடங்களில்‌. தேவர்களுக்கு 
எப்போதும்‌ இமையாத கண்கள்‌ உண்டல்லவா ? 
அந்த இமையாத கண்களும்‌ இப்போது இமைத்து 
மூடிக்கொள்கின்றன ; கண்களைதீ இறக்க முடிய 
வில்லை ! அவ்வளவு பயம்‌ அவர்களுக்கு. மூச்சும்‌ 
தஇணறி அடங்கப்‌ பார்க்கிறதாம்‌. 


இத்தகைய பெரும்‌ பயத்துக்குக்‌ காரணமான 
ராவண பவனியை! இன்னும்‌ கவணித்துப்‌ பார்ப்‌ 
போம்‌. ராவணனது கம்பீரமும்‌ மாட்சியுமே நமது 
கவனம்‌ முழுவதையும்‌ அப்புறம்‌ இப்புறம்‌ செல்ல 
விடாமல்‌ இழுத்துக்கொள்குஷ்றன. நிலமலையிலி 
ருந்து இறங்கும்‌ அருவிபோல வெண்பட்டு உத்தர 
யம்‌ ஒன்று தோளில்‌ மாலையாகத்‌ தொங்கு றது. 
கழுத்திலே வெற்றிமாலையாகிய பொன்னாரம்‌ இள 
வெயில்போல ஒளி வீசஇறது. மார்பில்‌ அணிக்த 
பூஹாூல்‌ மேகத்தைக்‌ கஇழித்துக்கொண்டு அடிக்கும்‌ 
மின்னல்‌ போலக்‌ காண்கிறது. தோள்களிலுள்ள 
வைர வாகுவலயங்கள்‌ க௩ட்சத்திரங்களாப்போல்‌ 
மிளிர்கொெறன. பொன்னால்‌ செய்த வீரக்கழல்கள்‌ 
அந்த அடிச்சோதியைக்‌ கொண்டே, கடந்து 
போகும்‌ தரையை ஜோதிமய மாக்குகின்றன. 
(முடிச்சோதியைச்‌ சொல்லவாவேண்டும்‌ ?) உடம்‌ 


[ 146 ] 


சோலையில்‌ தோன்றிய அரக்கன்‌ 


1ன்‌ கிறத்தோடு மாறுபட்டு ஒளிரும்‌ பொற்சரிகை 
வஸ்திரம்‌ பாதம்‌ வரையிலும்‌ தழைக்து தொங்கு 
இறது. கைவிரல்கள்‌ நிறைய இரத்தின மோதிரக்‌ 
கள்‌. பாற்கடலின்‌ அலைகள்‌ கரிய மலைமேல்‌ புர 
ஞுவது போல வெண்சாமரங்கள்‌ அசைகின்‌ றன. 
இரீடங்களின்‌ மீது சந்திர வட்டக்‌ குடை ஜில்‌ 
லென்று விளங்குகிறது. 


சில இளம்‌ பெண்கள்‌ புல்லாங்குழல்‌, ஊதிக்‌ 
கொண்டு வருகரறுர்கள்‌. சிலர்‌ வாயால்‌ பாடுகிறூர்‌ 
கள்‌. இன்னர ஸ்திரீகள்‌ இன்னரம்‌ என்ற யாழ்‌ 
கொண்டு பாடுகிறார்கள்‌. பாட்டுக்கு இசைய மத்த 
ளம்‌. வேறுவாத்திய விசேஷங்களும்‌ ஒலிக்கின்‌ றன. 
கை விஷேதங்களுக்கும்‌ தாளத்துக்கும்‌ இசைவாகக்‌ 
கட்டழடகள்‌ நர்த்தனம்‌ செய்துகொண்டே வருகி 
ரூர்கள்‌. சில பெண்கள்‌ சாமரை முதலியவற்றை 
ஏக்தி மான்்‌கூட்டம்‌ போல்‌ மருண்டு மருண்டு பார்த 
துக்கொண்டு வருகிறார்கள்‌. அழிய கைகள்‌ அழ 
இய தீபங்களை ஏந்துகன்றன. மயில்போல வரும்‌ 
இப்பெண்களின்‌  சிலம்புகஷம்‌ சதங்கைகளும்‌ 
மேகலாபரணங்களும்‌ கஇண்கிண்‌ என்று எவ்வளவு 
இனிமையாக ஒலிக்கின்றன ! ஒலித்து இசையோடு 
இசையாக இசைந்துவிடுகின்றன. இவை கம்பன்‌ 
தமிழிசையிலே எவ்வளவு தெளிவாய்க்‌ கேட்‌ 
இன்றன ! 


காணத்‌ தெவிட்டாத இக்காட்சிுகளுக்கிடையே 
அதோ என்ன விபரீதம்‌! சல பெண்கள்‌ இருப்‌ 
புலக்கை, மழு, சூலம்‌, வாள்‌, வேல்‌, வில்‌ முதலான 
கொலைக்கருவிகளைச்‌ சுமந்துகொண்டு வருகிறார்கள்‌. 
என்ன விகார உருவங்கள்‌ ! ஒவ்வொருத்தியும்‌ வலி 


[ 147] 


சுந்தர காண்டம்‌ 


மையில்‌ தாடகைக்கு * இரட்டி. ' (இருமடக்கு)!-- 
என்று காட்டுகிறான்‌ கவிஞன்‌. அத்த முரட்டுக்‌ 
கொலைகாரக்கைகளுக்கு ௮ந்த வகைகளும்‌ வேண்‌ 
டுமா? தாய்க்குலம்‌ போர்வெறி பிடித்துப்‌ பேய்க்‌ 
குலம்‌ ஆகிவிட்டது ! 


இவ்விதமாக ராவணன்‌ வர்துகொண்டிருக்கும்‌. 
போது அவனுக்கு வேண்டியவர்களில்‌ சிலர்‌ ௮ 
கங்கே எதிர்ப்படுகிறார்கள்‌. அவர்கள்‌ தலைகுனிந்து 
வணங்க, அவன்‌ கம்பீர இளநகை அரும்பிப்‌ பூமி 
அதிரும்படியாகக்‌ கால்களை மாறிமாறி வைத்து 
வருகின்ற அந்த வருகையே இவனை அகிலலோக 
சர்வாதிகாரியாகக்‌ காடட்டுகிறத. 

எனினும்‌, இவனுக்கு உள்ளத்தில்‌ மகிழ்சி 
என்பதே இல்லை. தனக்காக நடைபெறும்‌ காட்டி. 
யத்திலும்‌ சங்கூததீதிலும்‌ இவன்‌ மனம்‌ இறிதும்‌ 
செல்லவில்லை. தன்னோடு வரும்‌ பெண்களை இவண்‌ 
கண்ணெடுத்தும்‌ பார்க்கவில்லை. 


மரங்களும்‌ இலைகளும்‌ அடர்க்திருக்கும்‌ அந்தச்‌ 
சோலையில்‌ இடைவெளிகளின்‌ வழியாகக்‌ குளிர்ந்த: 
சந்திர இரணம்‌ வீசுகிறது. மன்மத பாணங்களால்‌ 
துளைக்கப்படும்‌,௮ந்த உடம்பில்‌ ௮து விழும்போது: 
வெந்த புண்ணில்‌ வேல்‌ நுழைந்தாற்போல்‌ இருக்‌ 
கிறது. அப்போது-- என்ன சதியாலோசனை !-- 
இளந்தென்றல்‌ - காற்றும்‌ பூக்களையெல்லாம்‌ 
அளைந்து கொண்டுவந்து மிருதுவாக மூச்சுவிடுகிற* 
அது தெறிக்கும்‌ நீர்த்திவலைகள்‌ உருக்க செம்பை 
மேலே ஊற்றுவதுபோல்‌ இருக்கின்‌ உன. பெருமூச்‌ 
செறிந்து கொண்டே வருகிறான்‌ அரக்கர்கோன்‌. 


[ 148] 


சோலையில்‌ தோன்றிய அரக்கன்‌ 


இலங்கரபுரியின்‌ ஒவ்வொரு பகுதியும்‌ இவ 
னுக்குநன்றாகத்‌ தெரியும்‌; அசோக வனத்தில்‌ எத 
தனையோ தடவை சுற்றித்‌ இரிந்திருக்கிறான்‌. எணி 
னும்‌, இப்போது என்ன மயக்கம்‌! அநத வனத்தில்‌ 
சீதை இருக்கும்‌ இடம்‌ தெரியவில்லை. அவள்‌ இருக்‌ 
கும்‌ திசை தெரியும்‌ ; ஆனால்‌--என்ன திகைப்பு ! 
-- அவளைப்‌ பல இடங்களிலும்‌ தேடுகிறானாம்‌. 


திருமகள்‌ இருந்த 
திசைஅறிந்‌ திருந்தும்‌, 
திகைப்புறு சிந்தையன்‌ 


| திருமகள்‌ - (இக்கே) ₹தாலட்சுமி.] 


என்ற இந்தக்‌ குறிப்பிலே கர்ம பரவசமாகிய உள்‌ 
ளம்‌ “ததரூபமாய்ப்‌ பிரதிபலிக்கிறதல்லவா ? 


எதோ அபூர்வமான ஒரூ, பொருளைப்‌ பறி 
கொடுத்தவனைப்போல்‌ அங்கும்‌ இங்கும்‌ தேடித்‌ 
இகைத்துக்‌ கொண்டு, கடைசியாகச்‌ சீதையிருக்கும்‌ 
இடத்திற்கு அருகே வந்துவிட்ட ராட்சஸ சக்கர 
வர்த்தியை, மரக்கிகாயிலும்‌ இலைகளிலும்‌ மறைந்து 
பிறரால்‌ கண்டு கொள்ள முடியாத இறு ரூபத்‌ 
துடன்‌ இருக்கும்‌ ௮னுமன்‌ பார்தீது விடுகிறான்‌ : 


இனையதார்‌ தன்மை 
எறுழ்வலி அரக்கர்‌ 
ஏந்தல்வந்‌(து) எய்‌(து)கின்‌ 
ருனை, 
அனையதோர்‌ தன்மை 
அஞ்சனை சிறுவன்‌ 
[ 149 ] 


சுந்தர காண்டம்‌ 


கண்ட்னன்‌, அமைவுற 
நோக்கி, 
 வினையமும்‌ செயலும்‌ 
மேல்விளை பொருளும்‌ 
இவ்வழி விளங்கும்‌” என்‌(று) 
எண்ணீ, 
வனைகழல்‌ இராமன்‌ 
பெரும்பெயர்‌ ஒதி 
இருந்தனன்‌, வந்‌(து)அயல்‌ 
மறைந்தே. 


[இனையதோர்‌ தன்மை - இப்படிப்பட்ட தன்மை. 
யோடு. எறுழ்‌ வலி - மிக்க வலிமை. அரக்கர்‌ ஏந்தல்‌ ்‌ 
ராட்சஸ ராஜன்‌. அனையதோர்‌ தன்மை - அங்கே நடப்‌ 
பதைப்‌ பார்த்துக்கொண்டிருக்கும்‌ தன்மையுள்ள. ௮ஞ்‌ 
சனை சிறுவன்‌ - அஞ்சனா தேவியின்‌ புதல்வனாகிய ௮. னு 
மன்‌ (ஆஞ்சகேயர்‌),. வினையம்‌ - வஞ்சனைக்‌ குணம்‌. 
மேல்விளை பொருள்‌ - மேலே ஈடக்கும்‌ காரியம்‌. இவ 
வழி - இந்த இடத்தில்‌ இப்போது. வனை கழல்‌ - 
புனைந் துள்ள வீரக்கழல்‌, ] 


( ரர£ாவணனுடைய வஞ்சனைக்‌ குணமும்‌ செய 
லம்‌, இணனிமேஷஞ்‌ ௩டக்கப்போகும்‌ காரியமும்‌, இந்த 
இடத்தில்‌, இப்போது தெரிந்துவிடும்‌ ' என்று 
நினைக்கிறான்‌ அனுமன்‌. கீமே நடக்கப்போவதை 
நன்றாகக்‌ கவனிக்க வேண்டுமென்று, முன்‌ இருந்த 
இடத்தை விட்டுச்‌ சிறிது நெருங்கிவர்து முன்போல்‌ 
இலைகளுக்கும்‌ கஇளைகளுக்கும்‌ இடையில்‌ மறைந்த 
வண்ணமே பார்க்கிறான்‌. 


[ 150] 


சோலையில்‌ தோன்றிய ௮ரக்கன்‌ 


சிதைக்கு எந்த கிமிஷதீதில்‌ என்ன அபாயம்‌ 
நேர்ந்துவிடப்‌ போடுறதோ என்ற கவலையும்‌ 
உள்ளத்தை வெதுப்புகிறது. ஆனால்‌ எல்லாத்‌ துன்‌ 
பங்களுக்கும்‌ எல்லா கோய்களுக்கும்‌ ஒரு மருந்து 
தெரியும்‌ அனுமனுக்கு. ஆம்‌, ஒரே ம்ருக்து-- சர்வ 
சோக வக்‌ சஞ்‌€வி. அந்த மருந்தைத்தான்‌ 
இப்போதும்‌ உபயோகப்படுத்திக்‌ கொள்கிறான்‌. 
அதற்குச்‌ செலவில்லை, சரமமுமில்லை. அதுதான்‌ 
ராம நாமம்‌'--* இராமன்‌ பெரும்‌ பெயர்‌”. 


டரரம ராம” என்று சொல்லி அனுமன்‌ பார்த 
துக்கொண்டிருக்கும்போதே, ராவணன்‌ தன்னோடு 
வந்த கூட்டத்தை வில நிற்கச்‌ செய்து, சிதா 
பிராட்டி. கண்முன்‌ தோன்றுகிறான்‌. அப்போது 
௮வள்‌ அடைந்த நிலை?-கவிஞன்‌ கண்ணைக்‌ 
கொண்டே பார்ப்போம்‌ : 


ஆயிடை, அரக்கன்‌, 
அரம்பையர்‌ குழுவும்‌ 
அஃல்வும்‌ வே(று)அயல்‌ 
அகல, 
மேயினன்‌, பெண்ணின்‌ 
விளக்‌(ர)எனும்‌ தகையாள்‌ 
இருந்துழி; ஆண்‌(டு) அவள்‌ 
வெருவி, 
0பரயின உயிரள்‌ 
ஆென நடுங்கி 
பொறி-வரி-எறுழ்வலிப்‌- 
புகைக்கண்‌ - 
[ 151 ] 


சுந்‌.த.ர காண்டம்‌ 


கமய்சின-உழுவை 


தின்னிய' வந்த 
கலைஇளம்‌ பிணைஎனளக்‌ 
கரைந்தாள்‌. 
[ஆயிடை - அப்போ, அ௮ரச்கன்‌ - ராவணன்‌. 
அரம்பையர்‌ குழு - தெய்வப்‌ பெண்களின்‌ கூட்டம்‌. 
அல்லவும்‌ - மற்றவர்‌ கூட்டமும்‌. மேயினன்‌ - அடைக்‌ 


தான்‌. விளக்கு எனும்‌ தகையாள்‌ - விளக்குப்‌ போன்ற 
சதை. இருந்துழி - இருந்த இடத்தில்‌. ஆண்டு - அந்த 
இடத்திலே. வெருவி - ௮ஞ்௪ு. போயின உயிரள்‌ ஆமென- 
உயிர்‌ போனவள்‌ போல. பொறி . புள்ளிகள்‌: வரி - 
கோடுகள்‌. எறுழ்‌ வலி, - மிக்க வலிமை, காய்சின 
உழுலை - காய்ந்து எரியும்‌ கோபத்தையுடைய .புலி. 
இன்னிய - தின்னும்‌ பொருட்டு. பிணை - பெண்‌ மான்‌.]| 


பெண்களுக்குள்‌ விளக்குப்‌ போலிருக்கும்‌ சீதர 
பிராட்டி. இருககுமிடதீதில்‌ ராவணன்‌ தஇடீரென்று 
தோன்‌ றியதும்‌, அர்த விளக்கு அப்படியே அவித்து 
போய்விட்டதா? என்ன நடுக்கம்‌ உயிரே போப்‌ 
விட்டதா? இளமையான பெண்மான்‌ ஒன்று இட 
சென்று கண்ணெதிரே ஒரு புலியைப்‌ பார்த்து 
விடுகிறது. அந்தப்புலியின்‌ புள்ளிகளும்‌ கோரடு 
களும்‌, பலமும்‌ யயும்‌, கோபத்தால்‌ புகைகச்து எறி 
யும்‌ கண்களும்‌ மானுக்கு எவ்வளவு நடுக்கத்தை 
உண்டாக்கும்‌ ! * இந்தப்புலி நம்மைத்‌ இன்னும்‌ 
பொருட்டே வந்துவிட்டது! என்று தெரிந்து 
கொண்ட அந்த மானின்‌ கிலைமையை அ௮டைஇருூ 
ளாம்‌ சீதை. அப்படியே நடுநடுங்க கிலைகுலைக்து 
போூரறுள்‌. ; பொறி-வரி-எறுழ்‌ வலிப்‌-புகைக்கண்‌- 


[ 158 ] 


சோலையில்‌ தோன்றிய அரக்கன்‌ 


காரய்செ உழுவை” என்பது அந்தப்‌ பதினாறடி 
ேங்கையைக்‌ கண்முன்‌ காட்டுவது போல்‌ இருக்‌ 
இறதல்லவா? 
என்ன ஆச்சரியம்‌ ! இவனுக்கும்‌ இப்போது 
உயிர்‌ கிலைகுலைகிறது ! பயப்படுகிறவளுக்கும்‌, பய்‌ 
முறுத்துகறவனுக்கும்‌ ஒரே நிலைமை! பார்த்துக்‌ 
கொண்டிருப்பவனுக்கும்‌ என்ன மன உள௭ச்சல்‌! 
எதை, ராவணன்‌, அனுமன்‌ ஆகிய இம்மூவரையும்‌ 
கவிதை எவ்வளவு அ௮காயசமாகப்‌ படம்பிடித்துக்‌ 
காட்டுகிறது : 
கூசி ஆவி 
குலைவறு, வாளையும்‌, 
ஆசை யால்‌உயிர்‌ 
ஆசழி வானையும்‌, 
காசில்‌ கண்‌ இணை உட 
சான்‌ (றட்‌ எனக்‌ கண்டனன்‌; 
ஊசலாடி 
உையும்‌ உளத்தினுன்‌. 


[குலைவுவுவாளையும்‌ - குலைந்து நடுங்குகின்ற சீதை 
யையும்‌. ஆசு - கட்டு; பற்றுக்கோடு. கா௫ல்‌ - சூற்ற 
மற்ற. கண்‌இணை - கண்கள்‌ இரண்டும்‌. ஊசல்‌ - ஊஞ்சல்‌. ] 

ஸர்‌ வால்டர்‌ ஸ்காட்‌ முதலான ஆசிரியர்களைப்‌ 
போல்‌ ஸ்தூல உருவங்களைப்‌ படம்‌ பிடிக்க 
வில்லை கம்பன்‌ ; ஷேக்ஸ்பியர்‌-பாத்திரம்‌ போல்‌ 
இருதயத்திலிருக்து வரும்‌ இந்த உயிர்ப்படம்‌ 
காவிய பாத்திரங்களின்‌ இருதயத்‌ துடிப்போடு நம்‌ 
கண்முன்‌ வருகிறது. தை பயத்தாலும்‌, ராவணன்‌ 


[ 153] 


சுந்தர காண்டம்‌ 


ஆசையா.ும்‌, அனுமன்‌ நம்பிக்கை அவகம்பிக்கை 
என்ற இரண்டுக்குமிடையே ஊஞ்சலாடித்‌ திகைக்‌ 
கும்‌ உள்ளத்தினாலும்‌, தத்தளிக்கறார்கள்‌. ஒரே 
படத்தில்‌--அதிலும்‌ ஒரே இறு படத்தில்‌--என்ன 
சேர்க்கை! என்ன துடிப்பு! 


சீதா ராவணர்களின்‌ சந்திப்பிற்கு இரண்டு 
சாட்சிகள்‌. அனுமனுடைய  கள்ளங்கவடற்ற 
இரண்டு சண்களே இந்தச்‌ சாட்டிக்காரர்கள்‌! இக்‌ 
தச்‌ சாட்களின்‌ வாயிலாக நிலைமையை உணர்ந்து 
கொண்டதும்‌ இப்போது அனுமனுள்ளத்திலே 
ஒரு மகத்தான மாறுதல்‌ உண்டாவது. 


இதற்குமுன்‌ ௮க்த உள்ளத்திலே ராமனுக்குக்‌ 
கான்‌ முதலிடம்‌; இணி ராமனும்‌ இந்த ராம்‌ பக்த 
னுடைய இருதயத்தில்‌ இரண்டாவது இடம்‌ 
வூக்கவேண்டியதுதான்‌. முதல்‌ இடம்‌ சிதைக்‌ 
குத்தான்‌. இப்போது இநத நெருக்கடியான இலை 
பல்‌ அனுமன்‌ இருதய பூர்வமாக உள்ளத்தின்‌ 
ஆமழதீதிலிருந்து வாழ்தீதுகிறான்‌, சேகேளஞங்கள்‌ : 


வாழி சானகி, 
வாழிஇ ராகவன்‌ ! 
வாழி நான்மறை, 
வாழியர்‌ அந்தணர்‌ ! 
வாழி நல்‌அறம்‌ !” 
என்‌ (று)உற வாழ்த்திறன்‌ 
ஊழி தோறும்‌ 
புதி(து)உறும்‌ கீர்த்தியான்‌. 
[ 154 ] 


சோலையில்‌ தோன்றிய அரக்கன்‌ 


[| அந்தணர்‌ - ஜீவகாருணிய உணர்ச்சியோடு கூடிய: 
முனிவார்கள்‌. உற - (இங்கே) மனப்பூர்வமாக, ஊழி - 
யுகம்‌. புதிதா உறும்‌ - புதிதாக வளரும்‌ | 


நீங்களும்‌ இருதயத்திலிருக்து :(உதட்டிலிருக்‌ 
தல்ல) பாடிப்பாருங்கள்‌. கவிஞனுடைய மத்திர 
வித்தையால்‌, அனுமன்‌ தனக்குள்‌ சொல்லிக்கொள் 
ளம்‌ இருதய கானமாஇய வாழ்தது எவ்வளவு 
தெளிவாய்க்‌ கேட்கிறது! 


சீதையின்‌ வாம்வே ராமனுக்கும்‌ வாழ்வு) 
ராமனுடைய வாழ்வு உலகத்திற்கே வாழ்வு, அகத 
வாழ்வினால்‌, வேதம்‌ முதலிய கலைகளும்‌, அக்கலை 
களை வளர்க்கும்‌ அருளாளர்களும்‌ க்ஷேமம்‌ அடை 
இருர்கள்‌. அக்க க்ஷமத்தினால்தான்‌ தர்மதேவதை 
யும்‌ கேஷமம்‌ அடைகிறது. ஆம்‌, சமுதாய தர்மமே 
உயர்ந்தோங்குகிறது. 


இவ்வளவு கேஷமங்களுக்கும்‌ காரணமாய்சீ 
இறை புகுந்து தவங்கிடக்கும்‌ தியாக சுந்திரியை 


அனுமன்‌ முதல்‌, முதல்‌ வாழ்த்துவது எவ்வளவு: 
பொருத்தமா யிருக்கிறது! 


இரந்த மகாவீரனுடைய வாழ்த்தினாலும்‌ செம்‌ 
கையினாலும்‌ மேலே சொன்ன கேஷமங்களெல்லாம்‌ 
ஏற்படப்‌ போவதால்‌, 4 காலந்தோறும்‌ மேலும்‌ 
மேலம்‌ புதிது புதிதாக வளரும்‌ &ர்ச்தியையுடைய . 
வன்‌ ' என்று அனுமனைக்‌ கம்பனும்‌ வாழ்த்து 
இரறுன்‌. மகாகவிகளின்‌ வாழ்த்தினாலும்‌ பாடல்‌. 
களினாலும்‌ அல்லவா அனுமளனப்போன்ற மகா 
வீரர்களும்‌ புதிய புதிய வளர்ச்சிகளை அடைகுரூர்‌ 
கள்‌? 


[ 155 ] 


சுந்த.ர காண்டம்‌ 


சாமானிய வீரர்களுக்குக்‌ காலம்‌ செல்லக்‌ 
இர்த்தி மங்கும்‌; தேய்ந்து மாய்ந்து போகும்‌. அனு 
மனுக்கோ இர்த்தி வளர்ச்துகொண்டே பருக 
இறத என்று கூடச்‌ சொல்லவில்லை, 'ஊழிதோறும்‌ 
புதிது உறும்‌ கீர்த்தி ' என்கிறான்‌ கவிஞன்‌. 


௮. மன்‌ வாழ்த்திக்கொண் டிருக்கும்‌ 
போதே, ராவணன்‌ சீதையின்‌ சமீபத்தில்‌ வந்து 
விடுகிறான்‌. வந்து என்ன சொல்லுகிறான்‌, கேளுகு 
கள்‌; 

அவ்விடத்‌(து) அருகு 

எய்திஅ ரக்கன் தான்‌; 
“எவ்வி டத்‌(து) எனந்‌(க) 

இன்னருள்‌ ஈவது? 
நொவ்வி டைக்குபி 

லே 1! நுவல்‌ ? கென்றனன்‌, 
வெவ்வி டத்தை 

அமிழ்தென வேண்டுவான்‌. 

[கொவ்விடை - வருந்தும்‌ இமை. நுவல்க - சொல்‌ 
வாயாக, வெவ்விடம்‌ - கொடிய விஷம்‌. | 


வருந்திக்‌ கொண்டிருக்கும்‌ இடையை யுடைய 
கூயிலே!' என்னு கொஞ்சும்‌ குரலில்‌ அழைத்து, 
(ரீ எப்போது என்‌ வருத்தத்தைப்‌ போக்கி உன்‌ 
இன்னருளை வழங்கப்‌ போகிறாய்‌? தயவு செய்து 
உன்‌ இனிய குயில்‌ - மொழிகளால்‌ தெதரிவிப்‌ 
பாயாக !' என்னு பிரார்‌ தீதிக்கிறான்‌. 

இந்தக்‌ காட்சியைச்‌ சிறிது தூரத்திலிருந்து 
கவிஞன்‌ நமக்கு ௮ருகே வந்து காட்டுகிருன்‌. 

[ 156 ] 


, சோலையில்‌ தோன்றிய அ௮சச்கன்‌ 


காட்டி, (அதோ அர்த அரக்கன்‌ தேவாமி£தம்‌ 
என்னு கொல்லும்‌ விஷத்தையல்லவா ஆசைப்படு 
இரான்‌ ?' என்று ஈம்‌ காதோடு காதாய்ச்‌ சொல்லு 
இரான்‌. ்‌ 
ராவணனுடைய மாட்சிமை தங்கய மிடுக்கு 


என்ன, செருக்கு என்ன, படாடோபம்‌ என்ன 2 
இப்போது இந்தப்‌ பரிதாப சிலை என்ன ? 


இவன்‌ உபாஸிக்கும்‌ மூர்த்தி சிவபெருமான்‌. 
அந்தப்‌ பெருமான்‌ முன்னிலையிலும்‌ தன்‌ பெரு 
மைக்கும்‌ அத்தஸ்துக்கும்‌ குறைவான வணக்க ஒடுக்‌ 
கங்களை இவன்‌ தர வதில்‌ பரமேச்வர 
வரணுக்கு ராவணேச்வரன்‌ இளைத்தவனா ? அதம 
பட்சம்‌, தன்னைச்‌ சமானமரகவே மதித்திருப்பான்‌. 
அப்பேர்ப்பட்ட ராவணேச்வரன்‌ இப்போது கன்‌ 
இறையில்‌ இருக்கும்‌ ௮பலை முன்‌ என்ன பாடு படு 
இருன்‌ ! 

ஈசற்‌(கு) ஆயிலும்‌ 

ஈடழி வுற்(று) இறை 
வாசிப்‌ பா(டு) அழி 

யாத மனத்தின்‌; 
ஆசைப்‌ பாடும்‌, அந்‌ 

நாணும்‌ அடர்த்திடக்‌ 
கூசிக்‌ கூசி 

இனையன கூறிலன்‌. 

[ஈடு - ஒப்பு. இறை - கொஞ்சமும்‌. வாசிப்பாடு - 
இயற்கையான பெருமை நிலை. அடர்த்திட - தாக்க: 
ஹிம்ஷிச்சு. இனையன - இப்படிப்பட்ட வார்.த்தைகள்‌,] 

| 157 | 


சுந்தர காண்டம்‌, 


ஆசை ஒருபுறம்‌ கொல்லாமல்‌ கொல்லுறெது ! 
£ சேவலம்‌ ஒரு பெண்ணிடத்திலா லங்கேசன்‌ தன்‌ 
வணங்காமுடியைக்‌ தாழ்தீதிப்‌ பேசுவது ?' என்று 
நரணம்‌ ஒரு பக்கம்‌ ஹிம்ஸிக்கிறது. என்ன நடுக்‌ 
கம்‌: என்ன கூச்சம்‌! இக்தப்‌ பிராணாவஸ்தையில்‌ 
இந்தனைகளும்‌ வார்த்தைகளும்‌ எவ்வளவு தாரம்‌ 
குழம்பி வருகின்‌ றன ! 


* இன்‌(ற)இ றந்நன ; 
நாளை இறந்தன ! 

என்று சொல்லும்படி * எத்தனை இன்று” கள்‌ 
நம்பிக்கை காட்டிக்‌ காட்டி இறந்துபோப்விட்டன ! 
நாளை, காளை!” என்று எத்தனை தினங்கள்‌ ஆசை 
காட்டி மோசஞ்‌ செய்துவிட்டன !' என்று புல்ம்பு 
. இரான்‌. நானும்‌ உன்னால்‌ கொல்லப்பட்டு இறந்து 
போன பின்புதானா;௩ீ இரங்கப்போலரும்‌ ?' என்று 
மனக்கசப்போடு கதறுஇிருன்‌. 

பூமி, சொர்க்கம்‌, பாதாளம்‌ என்ற மூன்று 
லோகங்களையும்‌ ஒரு சேர அரசுபுரியும்‌ மகாராஜ்ய 
மென்றால்‌, அது சாமானியமா? அத்த ராஜாங்கதீ 
தின்‌ ஐளவரியத்திற்கு எல்லையுண்டா ? இப்படிப்‌ 
பட்ட ஏகாஇபத்திய ஆட்சியில்‌, கலகம்‌ என்பது 
தலைகாட்ட முடியுமா? எனினும்‌ இப்போது ஒருவன்‌ 
கலகம்‌ செய்யத்‌ துணிந்துவிட்டதாக ராவணன்‌ 
ஒப்புக்‌ கொள்கிறான்‌. கலசம்‌ ஏற்பட்டதே அவ 
மானம்‌; அதிலும்‌ சக்கரவர்ததி பலமில்லாமல்‌ 
தோற்றுப்‌ போவதானால்‌ எவ்வளவு மகத்தான 
அவமானம்‌! அப்படிப்பட்ட தாழ்வும்‌ தளர்ச்சியும்‌ 
வந்துவிடுமோ என்று ராவணன்‌ கவலைப்படுிருன்‌. 
கலகக்காரன்‌ யார்‌? மன்மதன்‌ தான்‌! 


[ 158] 


சோலையில்‌ தோன்றிய அரக்கன்‌ , 


: உன்னுடைய பலத்தை நம்பியல்லவா கலகம்‌ 
செய்யத்‌ துணிக்து விட்டான்‌ ? தோல்வியும்‌ ஏற்‌ 
பட்டுவிட்டால்‌, ராவணேச்வரனான கான்‌ எவ்வளவு 
தாழ்மைப்பட வேண்டியிருக்கும்‌! இவ்வளவு அவ 
மானத்தையும்‌ நீ பார்த்துக்‌ கொண்டிருக்கப்‌ 
போகடுராயா? உனக்கு எப்படி மன ம்சஇக்கும்‌ ? ' 
என்று தையை கோக்டப்‌ பிதற்றுகிறான்‌ : 

 உல்கம்‌ ஒன்றொடு) 
இரண்‌(டூ) ஒருங்‌(கு) ஓம்பும்‌என்‌ 
அலகில்‌ செல்லத்‌(து) 
அரசியல்‌ - ஆணையில்‌ 
தில்கமே 1! உன்‌ ்‌ ்‌ 
திறத்‌(து)அனங்‌ கள்‌ தரு 
கலகம்‌ அல்ல(த), , 
எளிமையும்‌ காண்டியோ??” 

[ உலகம்‌ ஒன்றொடு இரண்டு - உலகம்‌ மூன்றையும்‌. 
ஓம்பும்‌ - ஆட்சி செய்கிற, அலகில்‌ - எல்லையில்லா த. 
உன்‌ இறத்அ - உன்‌ விஷயமாக. அனங்சன்‌ - மன்மதன்‌. 
எளிமை - தாழ்வு; வலிமையின்மை; தளர்வு. காண்‌ 


டியோ - காண்பாயோ. | 
பிறகு, ராவணன்‌ சீதையை வாயாரப்‌ புகழத்‌ 
தொடங்கு, 


பூந்தண்‌ வார்குழல்‌ - 
பொற்கொழுந்தே ! 
[பூர்‌ தண்‌ வார்‌ குழல்‌ - பூவை அணிந்து குளிர்ந்‌,து 
ஜில்லென்றிருக்கும்‌ நீண்ட கூந்தல்‌. ] 
| 199 ] 


சுந்தர காண்டம்‌ 


என்று ஆசைதீர அழைக்கிறான்‌. அழைத்டி என்‌ 
னுடைய புச்ழ்பெற்ற செல்வத்தை உபேட்௫ிக்க 
ரூயே! ஒருவேளை கணவன்‌ மாண்டுபோகவில்லை 
என்றும்‌, நீயும்‌ அவனோடு வாழப்போகருப்‌ 
என்றும்‌ வைத்துக்கொண்டபோகதிலும்‌, கான்‌ 
அளிக்கக்கூடிய வாழ்வோடு ஒப்பிட்டால்‌, அந்த. 
வாழ்க்கை எவ்வளவு அற்பமான து:!' என்‌ கிரான்‌ . 


மறுபடியும்‌ ௮தே கொஞ்சும்‌ குரலில்‌, 


* வீட்டும்‌ காலத்‌(து) 
அல்றிய மெய்க்குரல்‌ 
கேட்டும்‌, காண்டற்(கு) * 
இருத்திகொல்‌, கிள்ளைநீ ?” 


[வீட்டும்‌ நாலத்து - (கான்‌) கொன்ற காலத்தில்‌... 
இருத்திகொல்‌ - இருக ளோயோ. இள்ளை - களையே. | 
என்று கேட்டுரூன்‌. 

மனப்பால்‌ குடிக்கிறாயா $ நல்லது1 கான்‌ 
அவனை அன்று வதஞ்செய்தபோது, ஹார ஸீதே:்‌ 
ஹா லஷ்மணா!!' என்று அலறிக்கொண்டு சாக 
வில்லையா உன்‌ கணவன்‌ ? அந்தக்‌ குரலை நீ காதா 
ச்‌ கேட்டிருகுகிறாயே!' என்று ஞாபகப்படுத்தும்‌ 
ராலணன்‌, (அப்பா குதிருக்குள்‌ இல்லை !' என்றது 
போல்‌, : அந்தக்‌ சூரல்‌ மெய்யான குரல்தான்‌ !' 
என்னு சத்தியமாகச்‌ சொல்கிறான்‌. இவ்விதமா 
சச்‌ சொல்லி, 4 இளியே! உனக்கு இன்னும்‌ இந்த. 
வாழ்விலே நம்பிக்கை இருக்கறதா ?' என்று கேட்டு 
அவளைக்‌ கலங்கச்‌ செய்யலாமென்று மனப்பால்‌: 
குடிக்கிறான்‌. ப 

| 160 ) 


சோலையில்‌ தோன்திய ௮.ரக்கன்‌ 


பிறகு கொஞ்சம்‌ வேதாச்தமாகவம்‌_வவேக்‌ 
தொடங்கி, 


ஈண்டு நாளும்‌ 

இளமையும்‌ மீண்டில 
மாண்டு மாண்டு 

பிறிதுறும்‌ மாலைய ! 

[ஈண்டு - இங்கே. காள்‌ - வாழ்நாள்‌ மீண்டில - 
மீண்டு வருவன அல்ல. பிறிதுறும்‌ மாலைய - 'ஒழிர்து 
போகும்‌ தன்மையுடையன, | 
என்றான்‌. அம்மா! வாழ்காளும்‌ இளமையும்‌ 
கொஞ்சங்‌ கொஞ்சகாக :*மாண்டுபோகின்‌ நன 
மாண்டவை மீண்டும்‌ வருமா? காலம்‌ இப்படி. 
வீணாகப்‌ போய்விட்டால்‌ இணிமேல்‌ உனக்கு வாழ்வு 
தான்‌ ஏது?” என்று இவளுக்காக எவ்வளவோ 
அனுதாபப்படுகிறான்‌ ! 

கிளிர்‌ஒளி இளமை 
கெடுவதள்‌ முன்னம்‌ - 
பக்திபண்ணவேண்டும்‌ எனறு உபதேகிக்இரூர்‌ 
நம்மாழ்வார்‌. ராவணனோ, இளமை கெடுவதன்‌ 
முன்னம்‌ போகம்‌ அனுபவிக்கவேண்டும்‌ என்று 
உபதேதகக்இரான்‌ ! 


வேதாந்தம்‌ பேசுவதுபோல்‌, அருள்‌ - நெறி 

யைக்‌ குறித்தம்‌ பேசுகிறான்‌. 4 படைப்புக்‌ கடவுள்‌ 

உன்னை எவ்வளவு அழகாய்ப்‌ படைத்திருக்‌ இரான்‌ ! 

இடையில்லாமல்‌ உன்னப்‌ படைத்தது போலவே, 

அந்தப்‌ பாவி அருளில்லாமலும்‌ படைத்து விட்‌ 

டான? ஜனக குலத்திலே பிறந்த உனக்கு மன 
[ 161 ] 


௬. கர.--]1] 


சுந்தர காண்டம்‌ 


உறுதி முதலான குணங்களுக்குக்‌ குறைவில்லை ; 
ஆனால்‌ கண்ணோட்டமும்‌, அருளோடு கூடிய வண்‌ 
மைக்‌ குணமும்‌ இல்லாமல்‌ போய்விட்டனவே !' 
என்று நொற்துகொள்கிறான்‌. 


தன்னுடைய காமாந்தகாரத்திலும்‌, சதையின்‌ 
நன்மையைக்‌ குறித்த கவலையே மேலிட்டிருப்பதா 
கப்‌ பேசுகிறான்‌. *நீ இரக்கப்படாம்‌ லிருந்தால்‌ 
நான்‌ சாவது நிச்சயம்‌, அப்படி நான்‌ உயிரை 
இழக்க நோற்துவிட்டாலும்‌ அது பெரிதன்று. 
ஆனால்‌, உன்‌ அழகுக்கு ஏற்ற நல்ல குணங்களும்‌, 
இவ்வளவு பிரியமும்‌ உள்ள என்னைப்போன்ற 
வேறு புருஷர்‌ உனக்குக்‌ கடைப்பரோ?' என்று 
கவலைப்படுகிறான்‌. 


சீதை தனக்கு அருள்செய்யாவிட்டால்‌, இன்‌ 
னும்‌ எப்படிப்பப்ட்‌ அகர்த்த பரம்பரை வத்து 
விடம்‌ என்பதையும்‌ பட்டவர்த்தனமாய்ப்‌ பே௫த்‌ 
தீர்க்விறான்‌. * அப்படி. நான்‌ இறந்துபோனால்‌ என்‌ 
செல்வமாகிய இந்த அரசே அழிந்துபோகும்‌. 
சிதாலட்‌சமி ஒருத்தி புகுந்து, ரரவணன்‌ செல்வம்‌ 
ஒங்கயது என்ற புகழ்‌ பெறவேண்டாமா ? அதற்கு 
மாறாக, அந்தச்‌ செல்வம்‌ முழுக்க முழுக்க அதிநீ 
தது என்ற பெரும்‌ பழியை அடையப்‌ போகுராயோ?” 
என்று அவளுடைய பரோபகார உணர்ச்௫க்கும்‌ 
ஒரு விண்ணப்பம்‌ செய்துகொள்ிருன்‌. 


இத்தகைய அநர்ததங்களைதி தடுப்பதோடு 
சதைத்‌ தனக்கும்‌ * மகாராணி-பதவி'யைத்‌ தேடிக்‌ 
கொள்ளலாமல்லவா? அவள்‌ எப்பேர்ப்பட்ட 
மாட்சிமைதங்கிய மகாராணியாகக்‌ கொலுவீற்றி 
[ 162 ] 


சோலையில்‌ தோன்றிய அரக்கன்‌ 


ருச்சலாம்‌ என்பதையும்‌ ராவணன்‌ விளக்கமாய்ச்‌ 
- இத்தரிக்கறான்‌ : 
தேவர்‌ தேவியர்‌ 
ச வடி கைதொழும்‌ 
தாவில்‌ மூ௨ல்‌ 
கின்தனி நாயகம்‌, 
மேவுகின்றது 
நுன்கண்‌ ! விலக்கினை ; 
யாவர்‌ ஏழையர்‌ 
நின்னின்‌, இலங்கிழாய்‌ ? 


| சேவடி - இவக்த பரதம்‌. * தாவில்‌ - அழிவில்லாத. 
மேவுகின்றது - வந்து அடைகிறது, நன்சண்‌ - உன்‌ 
னிடத்திலே. கின்னின்‌* - உன்போல. இலங்கிழாய்‌ - 
(இங்கு) பெண்ணே.] 


தேவர்கள்‌ தேவிமார்களோடு இந்த மகாராணி 
யின்‌ பாதங்களைப்‌ பார்த்துக்‌ கும்பிட்டுக்கொண் 
ஒருப்பார்களாம்‌. *முடி. சூடிய முகக்றைப்‌ பார்க்க 
அவர்களுக்குத்‌ தைரியமே இராதாம்‌. :* இப்படிப்‌ 
பட்டத்‌ தஇரிலோகாஇிபதயம்‌ உன்னத்‌ சேடிவரு 
றத. சகீயோ வலுவிலே வரும்‌ ராஜலட்‌சமியை 
வேண்டாம்‌ என்று விலக்குகிறாய்‌. உன்னைப்பேரல்‌ 
ஏழை யரர்‌ இருக்கிறார்‌? அடி. பயித்தியக்காரி !! 
என்று ஆசை கலந்த மனஉளைச்சலோடு பேசு 
கிறான்‌. 

இவளை அப்பேர்பட்ட சக்ரவர்க்திணி ஆக்இ 
முடி சூட்டிவைப்பதுகட ராவணனுக்குப்‌ பரிபூர்ண 
திருப்தியளிக்சவில்லை. அரசுடன்‌. தன்னையும்‌ 

| 168] 


சுந்தர காண்டம்‌ 


அவள்‌ அடிமைகொண்டு அருளவேண்டும்‌ ஏன்பது 
தான்‌ இவனது இறுதியான பிராரத்த : 


குடிமை மூன்‌(று)உல்‌ 


ரும்செயும்‌ _கொற்றத்‌(து)என்‌ 
அடிமை கோடி. 

அருளுதி யால்‌ !” எலு; 
குடியின்‌ மீது 


முகிழ்த்‌(து)உயர்‌ கையினன்‌, 
படியின்‌ மேல்விழுந்‌ 
தான்‌,பழி பார்க்கலான்‌. 


[ கூடிமை - குடியாகும்‌ தன்மை, கொற்றம்‌ - 
வெற்றி. கோடி - கொள்‌. எனா - என்று, முகிழ்த்து ன்‌ 
குவித்௮. | 


மூன்று லோகங்களையும்‌ குடிகளாகச்‌ செய்‌ 
இருக்கும்‌ வெற்றி வீரனாமெய என்னை அடிமையாகக்‌ 
கொண்டருள வேணும்‌ !' என்று இரீடத்தின்மேல்‌ 
கை கூப்பிக்கொண்டு, சீதைக்கு எதிரே ஸாஷ்‌ 
டாங்கமாகத்‌ தரையின்மீது விழுந்து வணக்கம்‌ 
செலுத்துகிறான்‌ * ஆசை வெட்கம்‌ அறியாது 
பழியையும்‌ பாராது அல்லவா? 


[ 164] 


11 


சதையின்‌ வீரத்‌ தமிழ்‌ 


இரும்புக்‌ கம்பிகளைப்‌ பழுக்கக்‌ காய்ச்சிக்‌ 
காதிலே செலுத்துவதுபோலிருந்தது. அதக்‌ 
கொடுமையான வார்த்தையைச்‌ சரியாகக்கடட 
இவள்‌ வாங்கக்கொள்ளவில்லை ; எனினும்‌ அது 
காதுகளைப்‌ பொசுக்டஇவிட்டது. உள்ளம்‌ மயங்கிச்‌ 
சுழன்றுகொண்டிருக்கறது. அழுது சிவந்திருந்த 
கண்கள்‌, கோபத்தால்‌ இரத்தம்‌ கொட்டுவது 
போலிருக்கின்‌ றன. தன்‌ உயிர்மேல்‌ கொஞ்சங்கூட 
ஆசை, இரக்கம்‌ இல்லையா ? பெண்மைக்குதீ தான்‌ 
தகுதியா? எப்படிப்பட்ட கொடுஞ்‌ சொற்களை, 
எவ்வளவு கண்டிப்பாய்ச்‌ சொல்லப்போகிறுள்‌ 


[ 165] 


சுந்தர காண்டம்‌ 


காய்ந்தன சலாகை 
அன்ன உரைவந்து 
கதுவா முன்னம்‌, 
தீய்ந்தன செவிகள்‌ ! 
உள்ளம திரிந்தது; 
சிவந்த சோரி 
பாய்ந்தன கண்கள்‌ : 
ஒன்றும்‌ பரிந்திலள்‌ 
உயிர்க்கும்‌ ! பெண்மைக்‌(கு) 
ஏய்ந்தன அல்ல 
வெய்ய மாற்றங்கள்‌ * 
இனைய சொன்றுள்‌. 


[சலாகை - இருப்பூக்‌ கம்பி, கதுவா முன்னம்‌ - 
நழைவதற்கு முன்னமே. திரிந்தது - மயங்கியது; 
சுழன்ற. சோரி - இரத்தம்‌. பரிந்‌ இலள்‌ - இரங்கஇனா 
னில்லை; அன்பு காட்டினாளில்லை. , ஏய்ந்தன - இசைக்‌ 
தன. வெய்ய - கொடிய. மாற்றங்கள்‌ - சொற்கள்‌. 
இளைய - இத்தகைய, | 


அபலை இப்போது மகா வீரபத்தினியாகக 
காண்டுறாள்‌. “ராவணனைத்‌ துரும்பாக மதிக்கும்‌ 
சதையையும்‌ இவள்‌ உள்ளத்திலே அலை அலை 
யாகப்‌ பொங்கு வரும்‌ கோபத்தையும்‌ இந்தப்‌ 
பாட்டிலே எவ்வளவு பிரதியட்சமாகப்‌ பார்க 
இரோம்‌ ! அர்தக்கோப அலைகளின்‌ குமுறலோடு 
வரும்‌ வீர வாசகத்தையும்‌ இப்போது கேட்கப்‌ 
போகிேரம்‌ ! 


[ 166 ] 


சதையின்‌ வீரத்‌ தமிழ்‌ 


ராவணன்‌ சன்னியாசியாக வந்து வஞ்சித்த 
காலத்தில்‌ கன்னுடைய ராட்சஸ பலத்தைக்‌ 
குறித்துப்‌ பிரமாதமாகப்‌ பேசியது இவள்‌ நினை 
விற்கு வந்தது. அக்தக்‌ காலத்தில்‌ ௮வன்‌ சொன்‌ 
னன்‌ : 
* 0மருவைப்‌ பறிக்க 
வேண்டின்‌, விண்ணினை 
இடிக்க வண்டின்‌, 
நீரினைக்‌ கலக்க 
வேண்டின்‌, நெருப்பினை 
அவிக்க வேண்டின்‌, 
பாரினை எடுக்க 
வேண்டின்‌, பல்வினை- 
சில்சொல்‌ ஏழாய்‌ ! 
யார்‌எனக்‌ கருதிச்‌ 
சொன்லய்‌ ? இராவணற்‌(க) 
அழி(த)என்‌ ?: என்றுன்‌. 
[பார்‌ - பூமி, ஏழாய்‌ - ஏழையாகய பெண்ணே. 
அரிது என்‌ - அரியது என்னதான்‌ இருக்க முடியும்‌.] 
அவ்வளவு மமதை கொண்டிருந்த அவனுக்கு 
விளங்கும்‌ அதே பாஷையில்‌, *வல்லர்ளனுக்கும்‌ ஒரு 
வல்லாளகண்டன்‌' உண்டு!' என்னு மனத்தில்‌ 
உறைக்கும்படி, இப்போது பேசுஒிருள்‌ : 
மேருவை உருவல்‌ 
வேண்டின்‌, விண்பிளந்(து) 
ஏகல்‌ வேண்டின்‌, 


[ 167] 


சுந்தர காண்டம்‌ 


ஈடுரழு புவனம்‌ 
யாவும்‌ முற்றுவித்‌ 
ஆரியன்‌” பகழி 
வல்ல(து)4 அறிந்திருந்‌(ந) 
அறிவி*லாதாய்‌ ! 
பக. 
சீரிய அல்ல 
சொல்லித்‌ தலைபத்தும்‌ 
சிந்து வாயோ ? 


(உருவல்‌ - துளைத்தல்‌. விண்‌ - வானம்‌, ஏகல்‌ - (அப்‌ 
புறம்‌) செல்வது. புவனம்‌ - லேஈகங்கள்‌. முற்றுவித்திடு 
தல்‌ - முடித்துவிடுதல்‌. ஆரியன்‌ - பெரியோன்‌ ; (இங்கே) 
சாமன்‌. பசழி - பாணம்‌. சீரிய அல்ல - சிறப்பில்லாத 
சொற்கள.] 


என்று தொடங்கும்‌ பேச்சு அந்த ராட்சஸ சகர 
வர்த்தியையும்‌ பிரமிக்கச்‌ செய்திருகசவேண்டும்‌. 

ராவணா ! நீ பயந்துவிட்டாய்‌ என்பதற்கு நீயே 
சாட்சி ! வேறு சாட்சி வேண்டியதில்லை. வஞ்சனை 
செய்து, அவர்‌ இல்லாச சமயம்‌ பார்த்துக்தானே 
வந்தாய்‌! நீ தப்பிப்‌ பிழைக்க வேண்டுமென்ருல்‌ 
என்னை விடுதலைசெய்து அவரிடம்‌ அனுப்பிவிடு. 
உன்‌ குலத்துக்‌ கெல்லாம்‌ நஞ்சல்லவா நரன்‌?” 
என்ற பேச்சிலே என்ன வீரம்‌, என்ன கம்பீரம்‌ ! 

்‌ அஞ்சினை ஆத 
லான்‌,அன்‌(று) ஆரியன்‌ 
அற்றம்‌ நோக்கி, 
[ 168 ] 


சீதையின்‌ வீரத்‌ தமிழ்‌ 


வஞ்சனை மான்‌ஒன்‌(று) 
ஏவி, மாயையால்‌ 
மறைத்து வந்தர்ய்‌ 
உய்ஞ்சனை போதி 
ஆயின்‌, விடுதி;&ன்‌ 
குஒத்துக்‌(கு 
நஞ்சினை எதிர்த்த 
போது, நோக்குமே 
நினது நாட்டம்‌? 
| அற்றம்‌ - இல்லாத சமயம்‌, உய்ஞ்சனை - போதி 
ஆயின்‌ - பிழைத்துப்‌ போக வேண்டுமென்று கருதினால்‌. 
விடுதி - (என்னை) விடுதலை செய்‌. கோக்குமே - நோக்‌ 
குமோ. கினது நாட்டம்‌ - உன்‌ ச௪ண்கள. | 
பத்துத்‌ தலை, இருபது தோள்‌ என்றால்‌ பயமா? 
அவற்றினால்‌ பயன்‌ யாருக்கு? ராவணனுக்கு 
அன்த !--ஏனச்‌ சதை நினைக்கிறாள்‌. 
 பூத்துள தலையும்‌ 
தோளும்‌ பலபல 
பகழி தூவி, 
வித்தக வில்லி 
ஒற்ருத்‌ திருவிளை 
பாடற்‌(கு) ஏற்ற 
சித்திர இலக்கம்‌ 
ஆகும்‌ அல்லது, 
செருவில்‌ ஏற்கும்‌ 
சத்தியை போலும்‌ ? 
மேனன்‌ சடாயுவாம்‌ 
தரையின்‌ லீழ்ந்தாய்‌!” 
( 169 | 


சுந்தர காண்டம்‌ 


தலம்‌ ௮ சாமர்த்தியம்‌, இலக்கம்‌ - லட்சியப்‌ 
பொருள்‌ ; குறி, "செருவில்‌ - போரில்‌. சத்த தியை - சக்‌தி 
யுள்ளவனாவாய்‌.] ' 
என்று சிதை அச்சப்‌ பெருந்‌ துன்பத்திலும்‌ 
அலட்சியமாகச்‌ சிறிது நகைக்சகவை தோன்றப்‌ 
பேசுஇருள்‌. 
லட்சியப்‌ பொருள்களைச்‌ இத்திரதீதில்‌ எழுதி 
வைத்துக்கொண்டு, ௮ரசிளங்‌ குமரர்கள்‌ விளையாட்‌ 
டாகக்‌ குறிவைத்து அம்பு போட்டுப்‌ பழகக்கூடு 
மல்லவா? ராவணனுடைய தோள்களும்‌ தலைகளும்‌ 
அப்படிப்பட்ட சித்திரக்‌ குறிகளாகவே இருக்கப்‌ 
போகின்றனவாம்‌. இழப்‌ பற்வையாகிய ஜடாயுவே 
முதுகில்‌ மண்காட்டி விட்ட தென்றால்‌, ராமன்‌ போர்‌ 
செய்யவும்‌ வேண்டுமா? அவனுடைய அம்பு - விகா 
யாட்டே போதுமல்லவா ? 
ரரம பாணத்திற்கு முன்‌ ராணவனுடைய 
வரம்‌, வாழ்நாள்‌, வலிமை முதலியவை நிற்க 
முடியுமா? விளக்கின்முன்‌ இருள்‌ நிற்குமா ? 
£ டபற்றுடை வரனும்‌, 
நாளும்‌, பிறந்துடை 
உரனும்‌, பின்னும்‌ 
மற்றுடை எவையும்‌, 
தந்த மல(ர்‌)அயன்‌ 
முதலோர்‌ வார்த்தை, 
வில்‌ - தொடை இராமன்‌ 
கோத்து விடுதலும்‌, 
வில்க்குண்‌(டு) எல்லம்‌ 
[ 110] 


சதையின்‌ வீரத்தமிழ்‌ 


இற்‌(று)இடைந்(து) இறுதல்‌ 
மெய்யே; விளக்கின்முன்‌ 
இருளுண்‌ டாமோ? 


| பெற்றுடை - நீ பெற்றுள்ள. வரன்‌ ப அவவ வறன்‌ 
வாழ்நாள்‌. பிறந்துடை உரன்‌ - உன்னிடம்‌ உண்டா 
யிருக்கும்‌ பலம்‌, மற்றுடை எவையும்‌ - நீ அடைந்துள்ள 
மற்ற ஆயுசு பலம்‌, மாயா பலம முதலியவைகளும்‌. 
மலர்‌ ௮யன்‌ - தாமரை மலரில்‌ வாழும்‌ பிரம்ம தேவன்‌. 
வில்‌ தொடை கோத்து - வில்லில்‌ அம்பைத்‌ தொடுத்து. 
இற்று - ஐண்டாகி, இடைந்து - பின்வாங்கி, இறுதல்‌ - 
அழிதல்‌.] 


“இவ்விகமாகப்‌ பே௫ிக்கொண்டு வரும்‌ சிதை 
யின்‌ உள்ளத்தை ரம்பம்போல்‌ அறுததுக்கொண் 
டிருந்தது அந்தக்‌ காமுகன்‌ கலில்‌ விழுந்த செயல்‌. 
வில்லும்‌ தோஞுமாய்த்‌ தம்பி காவல்‌ செய்து 
கொண்டிருந்த போதாவது நீ முகங்காட்டத்‌ 
துணிந்ததண்டா? இன்னமும்‌ ஆண்பிள்ளை போலத்‌ 
தலைதூக்கிக்கொண்டு வெட்கமில்லாமல்‌ பெண்கள்‌ 
காலிலும்‌ விழுகராயே? இதுதான்‌ வீரமோ?” 
என்று பரிகிக்இரூள்‌ : 


சிலையெடுத்(து) இளையவன்‌ 
நிற்கச்‌ சேர்ந்திலை ; 
தலையெடுத்‌(து) இன்னமும்‌ 
மகளிர்த்‌ தாழ்த்தியோ ? 
(சிலை - வில்‌. மகளிர்த்‌ தாழ்த்தியோ - பெண்களின்‌ 
காலிலும்‌ விழுகின௫யோ. | 
[ 171] 


சுந்தர காண்டம்‌ 


(நீ ஒளித்து வாழும்‌ இந்த இடம்‌ என்னுடைய 
ன்‌ க ச 5 த ௭ 
நாயகருக்கு எப்படியாவது தெரிக்அுவிடும்‌. அப்‌ 
போது அவருடைய கோபம்‌ ராரட்சஸார்களையெல்‌ 
லாம்‌ கொண்றாகிலும்‌ தீரப்போடகிறதா?......... நீ 
மண்ணும்‌ விண்ணும்‌ அஞ்சும்படி அதிக்கிரம 
வாழ்க்கை நடத்துகிறுய்‌. இதற்குத்‌ கண்டனை இடை 
பாதென்றும்‌,  மும்மூர்த்திகளும்‌ செயல்மறந்து 
சம்மா இருப்பார்கள்‌ என்றும்‌ எண்ணுகிறாய்‌!' என்‌ 
றெல்லாம்‌ பே௫வரும்‌ சதை பளிச்சென்று, 
செங்கண்மால்‌, நான்முகன்‌, 
சிவன்‌ என்‌ றேகொலோா 
எங்கள்நா யகனையும்‌ ச 
நினைந்த(து) ஏழைநீ 3 
| செங்கண்மால்‌-விஷ்‌ ணு, நான்முகன்‌-பிரம்மதேவன்‌.] 
என்று ஒரு கேள்வி போட்டு ராவணனையும்‌ 
திகைக்க வைக்கிருள்‌. 
மேலே மேலே பொங்சூகிறது சதையின்‌ 
கோபம்‌. ராவணனை ஒரு காலத்தில்‌ தோல்வியுறச்‌ 
செய்த கார்த்தவீரியாரச்சனனை ஞாபகப்படுத்து 
வதே அவமானம்‌; அர்த ஞாபகக்தை இப்போது 
எவ்வளவு கொடுமையாகக்‌ இள ரிவிடுசரறொள்‌ ! 
ஆயிரம்‌ தடக்கை 
யான்‌, நின்‌ ஐந்நான்கு 
கரமும்‌ பற்றி, 
வாய்வழி குருதி 
சோரக்‌ குத்தி, வான்‌ 
சிறையில்‌ வைத்த 
| 112 ] 


ல்க வீரத்தமிழ்‌ 


தூயவன்‌ வயிரத்‌ 
தோள்கள்‌ துணித்தவன்‌, 
தொலைந்த மாற்றம்‌ 


நீ அறிந்திலையோ ? 
ஏகும்‌ நெறிஅறிந்‌ 
திலாத நீசா!' 


| தடக்கை - பெரிய கை, ஐர்சான்கு - இருபது. 
குருதி - இரத்தம்‌, சோர - சொரிய. வான்‌ இறை - 
- பெரிய இறை. அுணித்தவன்‌ - வெட்டியவன்‌. தொலைந்த- 
வலி அழிர்த. மாற்றம்‌ - செய்தி. ஏகும்‌ நெறி - செல்ல 
வேண்டிய வழி.] 


என்ற வார்த்தை, தான்‌ காதலிக்கும்‌ ஒரு பெண்‌ 
ணின்‌ வாயிலிருந்து வரும்போது, எவ்வளவு: 


சோஷத்தை மூட்டியிருக்கவேண்டு டும்‌ ! 


ஆயிரம்‌ கையுள்ள கார்த்தவீரியன்‌ ராவண 
னுடைய இருபது, கைகளையும்‌ பிடிச்துக்கொண்டு 
முதுஇலே ஒரு குத்து விட்டானாம்‌, இவன்‌ வாய்வழி 
யாக இரத்தம்‌ சகக்கும்படி, பிறகு ஒரு இறைச்‌ 
சாலைக்குள்‌ தள்ளி அடைதீது வைத்தானாம்‌. 
தனக்கு உட செய்த ராவணனோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்த்தால்‌ : அந்த மூரடனும்‌ தாய்வன்‌ !' என்ர 
தீர்மானிக்கிறாள்‌. அந்தக்‌ கார்ச்தவீரியனுடைய 
வைரம்‌ பாய்ந்த அந்தத்‌ தோள்களையும்‌ வெட்டித்‌ 
தள்ளிய பரசு ராமனையும்‌ ஞாபகப்படுத்தி, அந்தப்‌ 
பரசுராமனே தன்‌ புருஷனுக்கு முன்‌ வலியிழந்து 
தொலைந்துபோன செய்தியையும்‌ ஒரே மூச்சில்‌: 
குறிப்பிடுகிறாள்‌. 


[ 178 ] 


சுந்தா காண்டம்‌ 


சன்டயொகச்‌ சதை ராவணனை கோக்கு, கி 
மதோக்மத்தனாய்‌ இருக்கிறாய்‌. இடித்து “அறிவு 
புகட்டுகிறவர்‌ உனக்கு இல்லை ; சுற்றியிருப்பவர்கள்‌ 
உன்‌ மனம்போன போக்டுலேயே உன்னத கள்ளி 
விட்டு உன்னை மூடிப்பவர்களாகவே இருக்கிறார்‌ 
கள்‌!' என்று கூறி முடித்தாள்‌. 

கடிக்கும்வல்‌ அரவும்‌ 
கேட்கும்‌ மந்திரம்‌ ; 
களிக்கின்‌ ரோயை, 
“ அடுக்கும்‌ஈ(து) அடா(து)' என்‌(று) 
ஆன்ற ஏதுவோ(டு) 
அறிவு காட்டி, - 
இடிக்குநர்‌ இல்லை; 
உள்ளார்‌, எண்ணிய(தி) 
எண்ணி உன்னை 
முடிக்குநர்‌ என்ற 
போது, முடிவன்றி 
முடிவ(து) உண்டே ? 

[வல்‌ அரவு - கொடிய பாம்பு, களிக்கின்றோயை - 
மதோச்மத்தனாய்தி இரிகின்ற உன்னை, ஈது - இது, 
ஆன்ற ஏது - சிறந்த காரணங்கள்‌. இடிக்குகர்‌ - இடித்து 
அறிவு புசட்டுகெவர்‌. உள்ளார்‌ - உன்னிடம்‌ உள்ளவர்‌ 
கள்‌. எண்ணியது - நீ கினைத்ததையே. முடிக்குகர்‌ - 
முடிப்பவர்களாய்‌ இருக்கருர்கள்‌. | 

சிதையின்‌ வீர வாசகமாகிய இப்பாடல்களை 
“வீரத்‌ தமிழ்‌' என்று சொல்லலாம்‌. கம்பனுக்குச்‌ 
சிதையும்‌ தமிழ்ப்பெண்தானே ? 

[ 114 ] 


12 


கொஞ்சமோ துன்ப வெள்ளம்‌ 7 


சதையின்‌ வீர மொழியில்‌ எவ்வளவோ தர்‌ 
மோப?தசம்‌ அடங்கியிருந்தது. ஆனால்‌, உபதேசம்‌ 
கேட்கவா ராவணன்‌ வந்திருக்கிறான்‌ ? அந்த வீர 
மொழியும்‌ அறவுரையும்‌ ராவண - கோபத்தைச்‌ 
சுவாலை செய்துவிடுகின்றன. ராவண கோபமும்‌ 
ராவணாகாரமாகவே பொங்௫டவிடுமல்லவா? அப்‌ 
படியே பாருங்கள்‌ பின்வரும்‌ பாடல்களில்‌ : 


என்‌(று)அ றத்துறை 


கேட்டலும்‌, இருபது 
நயனம்‌ 


[ 175 ] 


சுந்தா காண்டம்‌ 


மீன்தி றப்பன 
ஒத்தன; வெயில்விடு 
பகுவாய்‌ 


குன்‌(று]இ றத்தெழித்‌(த) 
உரப்பினன்‌ ; சுறிப்ப(து)என்‌ ? 
காமன்‌ 


தன்தி றத்தையும்‌ 
கடந்தது சீற்றத்தின்‌ 
தகைமை! 


[அறத்‌ தறை - தர்மோபதேசம்‌, மின்‌ - மின்னல்‌, 
பகு - பிளக்த. இற - இற்றுப்போகும்படி. தெழித்து - 
ஆரவாரஞ்செய்து. உரப்பினன்‌ - அதட்டினான்‌, குறிப்பது 
என்‌ - குறிப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது. காமன்‌ 
தன்‌ இறத்தையும்‌ - மன்மதனது திறமையையும்‌. 


தகைமை - தன்மை, | 


வளர்ந்த நாணினன்‌ : 
மாதிரம்‌ அனைத்தையும்‌ 
மறைவித்(து) 


அளந்த தோளினன்‌ ; 
அனல்சொரி கண்ணினன்‌ ) 
: இவளைப்‌ 


பிளந்து தின்பென்‌ ! என்‌(று) 
உடன்றனன்‌ ; பெயர்ந்தனன்‌ 
பெயரான்‌, 


[ 176] 


கொஞ்சமோ துன்ப வெள்ளம்‌? 


கிளர்ந்த சீற்றமும்‌ 
“கரதலும்‌ எதிர்‌எதிர்‌ 
கிடைப்ப! 


| நாணினன்‌ - வெட்கத்தையுடையவன்‌, மாதிரம்‌ - 
திக்கு. உடன்றனன்‌ - கோபித்தான்‌. பெயர்க்தனன்‌ - 
சென்றான்‌. பெயரான்‌ - செல்லாமலிருக்தான்‌. இளர்ந்த- 
பொக்கியெழுந்த. கிடைப்ப - தோன்‌ ற, | 


இருபது கண்களும்‌ மின்னலைத்‌ இறந்துவிடு 
வதுபோல்‌ ஜொலிக்கின்‌ றன. உக்கிரமான வெயி 
லைக்‌ கக்குவதுபோல்‌ வாய்கள்‌ பிளந்து கோரப்பற்‌ 
களை ஈன்றாக வெளிக்‌ காட்டுகின்றன. அதட்டி. 
ஆர்ப்பாவம்‌ செய்து அந்தப்‌ பற்கலை நெறு நெறு 
வென்று கடிக்கும்பேர்‌து, பீதியால்‌ * குன்றுகளும்‌ 
இற்று விழும்‌!' என்று தோன்‌: றுகிறதாம்‌. ராவண 
கோபம்‌ இப்போது சாமனது உக்கிர வல்லமையை 
யும்‌ வென்று விடுறது. ஆனால்‌ இந்த வெற்றி 
நிலைக்கப்போடுிறதர ? 


கோபத்தைக்‌ மூண்டும்‌ வெட்கமும்‌ மேலும்‌ 
மேலும்‌ வளர்கிறது. தஇக்குகளை பெல்லாம்‌ மறைத்து 
விடுவதுபோலவும்‌ அ௮ளக்கப்போவது போலவும்‌ 
தோள்கள்‌ பூரிக்ன்றன. அனல்‌ டசரரியும்‌ கண்‌ 
களுடன்‌ (: இவளைப்‌ பிளச்து தின்றுவிடுவேன்‌ !” 
என்று றி, எதை இருக்கும்‌ இடத்தை நோக்டுச்‌ 
செல்கிறான்‌. ஆனால்‌--என்ன அதிசயம்‌ 1--அவனால்‌ 
இடம்‌ பெயர்ந்து செல்லவே முடியவில்லையாம்‌. 


: பெயாந்தனன்‌ பெயரான்‌!” என்ற கிலையில்‌ 
முன்வைத்த கால்கள்‌ பின்வாங்குவதற்குக்‌ காரண 


[ 177] 


௬. கா...-12 


சுந்தர காண்டம்‌ 


மென்ன ? ஒரு கணம்‌ தன்னை வென்ற கோபதிீ 
தைக்‌ காதல்‌ மறுபடியும்‌ எதிர்த்துப்‌ போராடுகிற) 
இப்போது வெற்றி தோல்வி இல்லாமல்‌, ஒன்றை 
யொன்று மிஞ்சிவிடாமல்‌, இரண்டும்‌ ஒத்த நிலையில்‌ 
இருக்கின்‌ றன. 


இங்கே இப்படி. கடந்துகொண்டிருக்க, மேலே 
இருக்து பார்த்துக்கொண்டிருக்கும்‌ அனுமனுடைய 
கிலை என்ன? அதையும்‌ இந்தக்‌ காட்டுிக்கிடையே 
காட்டி விடுகிறான்‌ கம்பன்‌. ராவண கோபத்தைக்‌ 
கண்டு அனுமனுக்கும்‌ கோபம்‌ வந்துவிடுநிறது. 
அந்தக்‌ கோபத்தையும்‌, சீதா ராமாமீது ௮னுமனுக்‌ 
குள்ள பக்தியையும்‌ பாருங்கள்‌ : 
அன்ன காலையின்‌, த 
அனுமனும்‌, “ அருந்ததிக்‌ 
கற்பின்‌ 
என்னை ஆளுடை 
நாயகன்‌ தேவியை 
என்முன்‌ 
சொன்ன நீசன்கை 
தொடுவதன்‌ முன்‌, துகைத்‌(து) 
6 உழக்கி, 
பின்னை நின்றது 
செய்குவென்‌ !” என்பது 
பிடித்தான்‌. 
[அன்ன காலையின்‌-௮ப்பொழுஅு. என்னை ஆளுடை, 
காயகன்‌ - என்னை ஆட்கொண்டுள்ள தலைவனாகிய ராமன்‌, 


[ 178] 


கொஞ்சமோ அன்ப வெள்ளம்‌? 


சொன்ன - தோறுமாருய்ச்‌) சொன்ன. நீசன்‌ - (இங்கே) 
சாவணன்‌. அுகைத்து-துவைக்து. உழக்கி - ஹிம்வித்து. 
பின்னை - பின்பு, இன்று - செய்ய வேண்டுவது. பிடித்‌ 
தான்‌ - உறுதியாக நினைத்தான்‌. ]| 


இதழே ராவணன்‌-கா தலும்‌, ராவணன்‌ - கோப 
மும்‌ போராடிக்கொண்டிருக்க, உயரே மரக்கிளை 
இலைகளின்‌ மறைவிலே அனுமன்‌ கைகளைப்‌ 
பசைந்துகொண்டிருக்கறொன்‌.- (அவளை தீ கதொடுவ 
தற்கு முன்னமேயே பத்துத்‌ தலைகளையும்‌ துகைதீ 
துச்‌ தொகையலாக்டுவிடுவேன்‌ !' என்று. ஆனால்‌ 
அதற்கு அவசியம்‌ ஏற்படவே யில்லை, 

அனுமன்‌ அப்பட. நிக த்ததுதான்‌ தாமதம்‌, 
அதற்குள்ளே ராவண கோபத்தை ராவணனுடைய 
காதலே முழுதும்‌ ஜயித்துவிடுகிறது. காலாக்னி 
போன்ற அந்தக்‌ கொடிய , கோபாக்கினியும்‌ 
அவிந்துபோடுறது அந்தக்‌ கரதல்‌ வெள்ளத்திலே 
என்கிறான்‌ கவிஞன்‌. சீதையின்‌ வார்தீதைக்குச்‌ 
சமாகானமாகவே, பதில்‌ சொல்லப்‌ பார்க்கிறான்‌ 
ராவணன்‌. 

கணவனைக்‌ கொன்றுவிட்டு அவளைக்‌ கவர்ந்து 
வந்திருந்தால்‌, அவளும்‌ உயிரை விடக்கூடும்‌ ; அவ 
ஞக்சு உயிர்போனால்‌ தனக்கும்‌ உயர்‌ போய்விடு 
மாம்‌. இசனால்கான்‌ ௮வளை வஞ்சகமாகக்‌ கவாத்து 
வந்தானாம்‌. ; மானென்று பின்தொடர்ந்து போன 
வர்கள்‌ (ராவணேச்வானாகய) நானென்று தெரிந்து 
கொண்டால்‌, இந்தத்‌ தஇசையிலேதான்‌ வரத்‌ துணி 
வார்களா? அவசியமானால்‌ அவர்க௯ைக்‌ கூவிகின்று 
எவல்‌ கொள்வேன்‌ ! அல்லது அத்த இருவரையும்‌ 
ஒரு கையாலே பிடித்துக்கொண்டு வருவேன்‌; 


[ 179 ] 


சுந்தர காண்டம்‌ 


அந்த வேடிக்கையையும்‌ நீ காண்பாய்‌! இன்னுவ 
தற்கும்‌ ௮ர்த மனிதர்கள்‌ பதமாகத்தான்‌. இருப்‌ 
பார்கள்‌! ஆனுல்‌ உன்னைத்‌ தந்த உபகாரத்தை 
மறர்துவிடுவேனா ?' என்றெல்லாம்‌ பிதற்றுஇருன்‌. 

இவ்விதமாகச்‌ சமாதானம்‌ பேசி வரும்‌ 
போதே, மறுபடியும்‌ கோபம்‌ பீறிக்கொண்டு வரு 
இறத. ராம லட்சுமணரைக்‌ கெொல்வதோரு,. 
அயோத்தியிலள்ள பரதன்‌ முதலானவர்களையும்‌ 
உயிர்‌ குடித்து, மிதிலையிலுள்ளவர்களையும்‌ வேர 
அத்துவிடுவகாக வீரம்‌ பேசுறான்‌. அவள்‌ பிறந்த” 
இடத்தையும்‌ புகுந்த இடத்தையும்‌ நாசஞ்‌ செய்து 
மீண்டபின்‌ அவளையும்‌ கொள்றுவிடப்போவதாகப்‌ 
பயமுறு தீதுகரான்‌. 

பிறகு அந்தப்‌ பொங்கும்‌ கோபத்‌ தீயுடன்‌ தன்‌ 
உடைவரக (ஊர்வ௫ கையிலிருந்து) வாங்கி உறையி' 
லிருந்து உருவியதும்‌, அதுவம்‌ தஇயைப்போல்‌ 
சுடர்விடுகிறது. ஆனால்‌ இத்த நிலையில்‌ ராவணனும்‌ 
அந்த வாளை உபயோக்கதீ துணியவில்லை. ஏன்‌ 2? 
எப்படி? பாருங்கள்‌ : 


ஈதுரைத்‌(து) அழன்று 
பொங்கி, எரிகதிர்‌ 
௨ வாளை நோக்கி, 


£ தீ(து) உயிர்க்‌(கு) இழைக்கும்‌ 
நாளும்‌ திங்கள்‌ஒர்‌ 
இரண்டில்‌ தேய்ந்த(து) : 
ஆதலின்‌ நின்ற(து) 
எண்‌”என்‌(று), “அறிந்தவாறு 
அறிவாய்‌,” என்று, 
[ 180 ] 


கொஞ்சமோ துன்ப வெள்ளம்‌? 


போதரிக்‌ கண்ணி 


ஐளை அகத்துவைத்‌(து), 
உரப்பிப்‌ போஜன்‌. 


டாத - இது; இவவிதமான சொல்‌. அழன்று 
பொங்க-தியைப்போல்‌ கோபத்தால்‌ பொங்கி, எரிகதிர்‌ . 
எரிவது போன்ற ஒளி. இத - இமை. இங்கள்‌ - மாதம்‌. 
கின்றது - நேரிட இருப்பது, எண்‌ - எண்ணிப்‌ பார்‌. 
அ௮திர்தவாறு - அறிகின்ற வழியில்‌, என்னா - என்று 
, சொல்லி. போதுஅரிக்‌ கண்ணினாள - செந்தாமரை மலர்‌ 
போன்ற, செவ்வரி பரந்த, கண்களையுடைய சீதை. 
உரப்பி - அதட்டி, ] 


"ரரவணன்‌ இப்போது சதையை நதோக்காமல்‌ 
தன்‌ எரிசதிர்‌ வாளை நோக்கி, : இன்னும்‌ இரண்டு 
மாத காலம்தான்‌ உனக்கும்‌ தவணை; இதை 
எண்ணிப்‌ பார்‌!' என்று அதட்டிவிட்டு, அவளைத்‌ 
தன்‌ உள்ளத்தில்‌ வைத்த வண்ணமாகவே திரும்பிப்‌ 
போடருன்‌. 


போகும்போதே அரக்கிமொாரைத்‌ தணியே 
சைகை காட்டி அழைத்து, : நயமாகவோ பயமா 
கவோ எப்படியாவது சதையை வசப்படுத்த 
வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌, உங்களுக்கு கான்‌ 
தஞ்சாய்‌ இருப்பேன்‌! என்று எச்சரிக்கை 
செய்கிறான்‌. 

ராவணன்‌ போனகும்‌, சிரிப்பையே அறியாத 
அந்த முகங்கள்‌ முன்னிலும்‌ கடுமையாடு சதையைச்‌ 
சூழ்ந்துகொண்டு என்ன ஆர்ப்பாடம்‌ செய்‌ 
கின்றன! என்ன அதமட்டுப்‌ போடுஇன்்‌றன ! 


[ 181] 


சுந்தர காண்டம்‌ 


கண்கள்‌ “கனல்‌ இந்த, சூலாயுதங்களும்‌ வேலாயுத 
களும்‌ சீதைமேல்‌ பரய்ந்துவிடுவதுபோல? மின்‌ 
வெட்டுகன்றன. 4 கொல்லுங்கள்‌ ! கண்டங்‌ கண்ட 
மாக்டு வயிற்‌ தின்னுங்கள்‌ !' என்ற இரைச்சல்‌ 
செம்பு. நான்‌ முன்னே, கான்‌ முன்னே !'” 
என்னு ஒருவர்‌ முன்‌ ஒருவராகப்‌ போட்டி போட்டுக்‌ 
கொண்டு அரக்கியர்‌ சதையைப்‌ பயமுறுதீது 
இருர்கள்‌. 

எப்படிப்பட்ட பெண்கள்‌ ! எவ்வளவு கொடிய 
வர்கள்‌ !? என்னு அதிசயிக்கிறிீர்கள்‌ அல்லவா £ 
ஆனால்‌ சீதையே பெண்களில்‌ கொடியவள்‌ என்பது 
அவர்கள்‌ இத்தாந்தம்‌. (பெண்ணில்‌ தீயோய்‌!' 
என்று சதையை அமைத்து இவளுடைய கொடு 
மையை விவகார ரீதியாக இவளுக்கே மெய்ப்பிதீது 
விடலாம்‌ என்று எண்ணுகிருர்கள்‌. மன்மத 
பாணத்தால்‌ எங்கஸ்‌ ராஜாவின்‌ பொன்‌ மேணி 
யைப்‌ புண்மேனியாக்இ விட்டாய்‌; பிறகு புண்ணிலே 
கோலிட்டாற்போல்‌ கொடிது சொற்களையும்‌ 
பிரயோடுத்தாய்‌! இதனால்‌ உனக்குதான்‌ என்ன 
பயன்‌? நீ அழிக்துபோவது நிச்சயம்‌. நீ அழிவ 
தோடு மனிதர்‌ குலமும்‌ அடியோடு அழிந்துபோகும்‌ 
படியான குறும்பு செய்துவிட்டாய்‌! பட்சபாத 
மில்லாது ஆலோ௫ித்து இந்த உண்மையைக்‌ கண்டு 
கொள்ளவும்‌ மாட்டேனென்று பிடிவாதம்‌ செய்‌ 
நிறாய்‌. பெண்ணாய்ப்‌ பிறந்தும்‌ உன்னிடத்தில்‌ எவ்‌ 
வளவு கொடுமை இருக்கிறது !' என்று அவர்கள்‌ 
சிதையைப்‌ பழிக்கிறார்கள்‌. அபார ராஜபக்து, 
அபூர்வமான மூளை, அதிசயமான வரதம்‌! 

வேறு சிலர்‌ சதையைப்‌ பைத்தியக்காரி என்று 
மதிக்கிறார்கள்‌. /பைத்தியம்‌ இல்லாவிட்டால்‌, பிறக்க 

[ 182 ] 


ஞு 


கொஞ்சமோ துன்ப வெள்ளம்‌ ர்‌ 


குலத்திற்கும்‌ புகுந்த குலத்திற்கும்‌ "இப்படி 
கெருப்ஃ்ப ஒருசேர வாரி இறைப்பாயா? இத்தக 
கணமே நீ செத்துப்போவாய்‌ ;) இணிமேல்‌ இக்கு 
உலகத்தில்‌ உனக்கு வாழ்வு இல்லை! என்று 
இதயத்தில்‌ தைக்கும்படி. அவர்கள்‌ பேசுகிறார்கள்‌. 


இன்னும்‌ சிலர்‌, பயப்படுத்தாமல்‌ நயமாகப்‌ 
பேச அவளை வசப்படுத்தி விடலாமென்று நினைக்க 
ரூர்கள்‌. அவர்கள்‌ பேச்சிலேதான்‌ ராவணனு 
டைய ஜரதி உயர்வு, பரம்பரையின்‌ பெருமை, 
“அறிவுத்‌ திறமை முகலியன எவ்வளவு பிரமாதப்‌ 
படுகின்றன ! 


 ளையம்‌ தந்த 
நான்முகன்‌ மைந்தன்‌, 
மகன்மைந்தன்‌, 
ஐயன்‌, வேதம்‌ 
ஆயிரம்‌ வல்லோன்‌, 
அறிவாளன்‌, 
மெய்யன்‌(பு) உன்பால்‌ 
வைத்துள(து) அல்லால்‌. 
வினைவென்ோன்‌ 
செய்யும்‌ புன்மை 
யாதுகொல்‌ ?: என்ருர்‌ 
சிலர்‌ எல்லாம்‌. 

[வையம்‌ - உலகம்‌. நான்முகன்‌ - பிரம்மதேவன்‌. 
வினை - நல்வினை, தீவினை என்ற இருவினை. புன்மை - இழி 
தொழில்‌ ; குற்றம்‌.] 

ட 188 | 


சுந்தா காண்டம்‌ 


சாகா ரணமாகப்‌ பிராம்மணர்கள்‌ ரிஷி பரம்‌ 
பரையைச்‌ சார்ந்தவர்கள்‌ என்றால்‌ ராவணனோ 
தேரடியாகப்‌ பிரமசேவனுடைய பரம்பரையி 
லேயே வந்த அசல்‌-பிராம்மணனாக விளங்குகிற 
னம்‌. தலைமுறைகூட அதிகம்‌ ஆகவில்லையாம்‌. 
பிரமன்‌ இவனுடைய கொள்ளுப்பாட்டன்‌ ; 
அந்தத்‌ தேவனுக்கு இவன்‌ ஸா௯காத்‌ கொள்ளுப்‌ 
பேரன்‌ ! இத்தகைய பிரமகுலம்‌ மற்றப்‌ பிராம்‌ 
மணர்களுக்கு இல்லையல்லவா? ஆகவே, ஐயன்‌ ” 
என்ற பட்டத்துக்கு ராவணனைக்‌ காட்டிலும்‌ தசூதி 
வாய்ந்தவர்‌ யார்‌? 


மேலும்‌ பிறப்புக்குச்‌ தகுந்த சிறப்பும்‌ இருக்‌ 
கிறது. (வேதம்‌ ஆயிரம்‌ வல்லோன்‌ ' என்‌ இருர்கள்‌: 
* ஆயிரம்‌ சாகைகளாகவுள்ள சாம வேதத்தில்‌ 
கிபுணன்‌ ? என்பதே பொருளாயினும்‌, : ஒரு 
வேதம்‌, இரண்டு வேதம்‌, மூன்று வேதம்‌, நானு 
வேதம்‌ மட்டுமா ராவணலனுக்குத்‌ தெரியும்‌ 2? வேதம்‌ 
ஆயிரமும்‌ அப்படியே கரைத்துக்‌ குடித்திருக 
இரான்‌ !' என்னு பிரமிக்கும்மடி தொணிக்கறது 
அந்த : அபாரமான வைதிகக்‌ கல்வி ', 


இது மட்டுமா? வைதிக ஞான த்தோடு விசேஷ 
லெளகிக ஞானத்தையும்‌, எட்டுப்‌ படிப்போடு: 
விசேஷமான 'பகுத்தறிவுக்‌ கூர்மையையும்‌ குறிப்‌ 
பிடுகறது *அறிவாளன்‌ ' என்ற வார்த்தை. 


இவ்விதமாக ராவண வைபவத்தை வருணித்து 
வரும்‌ ௮ரக்கிமார்கள்‌ ஒழுக்கத்தைக்‌ குறித்து ஒரு 
வார்த்தையும்‌ சொல்லவில்லையே ? அவ்வளவு 
பெருமையுள்ளவனுக்கு ஒழுக்கமே தேவையில்லை 
[ 184 ] 


கொஞ்சமோ துன்ப வெள்ளம்‌? 


யென்பது அவர்கள்‌ அபிப்பிராயமா? ஆம்‌; அவனை 
அவர்கள்‌ வினை வென்றோன்‌ '--௮தகரவது, தல்‌ 
வினை தீவினைகளுக்கு அப்பாலுள்ள அதிவீரன்‌ 
(ஒல-றாகு) என்று குறிப்பிடுகிறார்கள்‌. ௪ரமாணி 
யர்களுக்கன்றோ நன்யைம்‌ இமையும்‌ ? 


ராட்சஸ மகாரரஜ்யதீதில்‌, அவன்‌ எசசகராதி 
பதியாக விளங்குவதுபோல்‌, பரமாசாரரியனாகவும்‌ 
விளங்குகிறான்‌. இவ்வளவு வல்லமை வரய்த்தவ 
னுக்கு நன்மை யென்றும்‌ புன்மையென்றும்‌ 
உண்டோ? அவன்‌ எது செய்தபோதிலும்‌ ௮தை 
நன்மையாகக்‌ கொள்வதுதகானே ௮ மிவடைமை ! 


இவ்விதமாகப்‌ பிர சங்கஇதீதுவரும்‌ ராட்சஸிகள்‌, 
'அமட்படிப்பட்ட பெரியோன்‌, தன்னை கோக்இத்‌ 
தவங்குடக்கும்‌ எத்தனையோ பெண்களை அலட்சியம்‌ 
செய்துவிட்டு உன்னிடத்தில்‌ அன்பு வைத்திருக்‌ 
கிறான்‌ என்றால்‌, ௮து உன்னுடைய பெரும்‌ பாக்கு 
யம்‌ அல்லவா?” என்று சொல்லி, அந்த அன்பு 
உண்மையான அன்புதான்‌ என்னும்‌ உறுதி 
கூறுகிருர்கள்‌. 


ஆ, எப்படிப்பட்டவன்‌ ! எப்படிப்பட்ட அன்பு! 
அது சூற்றமாகுமா? அந்தக அன்பைப்‌ பாராட்டாத 
சீதையே குற்றவாளி யென்று அளளிடம்‌ விசேஷ 
அனுதாபம்‌ காட்டி, எவ்வளவு தயமாக எவ்வளவு 
ரஸமாக வசணிக்இருர்கள்‌ ! 


இப்படிப்பட்ட நயவஞ்சகதீதுற்கும்‌ சிதை 
அசையவில்லை ;) பயமுறுத்தல்களுக்கும்‌ அசைய 
வில்லை. அரக்கியர்‌ பரபரத்து விழுங்குபவர்போல 
வந்து மேல்‌ விழுகிறார்கள்‌. ராவணன்‌ கட்டளையை 


[ 185 ] 


சுந்தா காண்டம்‌ 


யும்‌, அவ்ர்கள்‌ செயலையும்‌, நினைக்க கினைக்கக்‌ 
கண்ணீர்‌ வருகிறது சதைக்கு. அந்தக்‌ ககரணி 
ருக்கடையே--என்ன அதிசயம்‌--கன்‌ நிலைமையை 
நினைக்க அவளுக்குச்‌ அரிப்பும்‌ வந்துவிடுகிறது ! 
துக்கத்தின்‌ அதீதமா?- பைத்தியம்‌ தானா 2 

அப்போது அங்கு கின்றுகொண்டிருநத 
இரிசடை சீதையைப்‌ பார்த்து, 


முன்னே சொன்னேன்‌ 
கண்ட கவின்‌ 
முடிவம்மா! 


என்று அச்ச சொப்பன த்தை ஞாபகப்படுதுகிறாள்‌. 
மற்ற அரக்ககளுக்கும்‌ அவளிடத்தில்‌ கொஞ்சம்‌ 
மதிப்பு இருந்தது. அவர்களும்‌ ௮வள்‌ சொன்ன 
புத்திமதியைக்‌ கேட்டுப்‌ பின்னும்‌ சதையைத்‌ 
தொந்தரவு செய்யத்‌ துணியவில்லை. சீதையும்‌ 
சற்றுத்‌ துயாநீங்கு அவி தரித்திருந்சாள்‌. 

இதுதான்‌ இவ௯காக்‌ கண்டு பேசத்‌ தக்க 
சமயம்‌ ? என்று உயரே இருக்கும்‌ அனுமன்‌ தீர்மா 
னிக்கிருன்‌. 


[186 ] 


13 


சிதை தனிமொழி 


ட. சாண்பதற்னு ஒத்த காலம்‌ இதுவே ' என்று: 
இர்மானித்த ராமதாதன்‌, * ஆனால்‌ ௮வளைச்‌ சுற்றி 
டிருக்கும்‌ கட்டுக்காவல்‌ சாமானியமா?? என்று 
ஆலோ௫க்கிறான்‌. காவல்‌ - தெய்வமே கொஞ்சம்‌ 
அயர்ந்துவிட்ட போதிலும்‌, * ஜாக்கிரதை ' என்று 
சொல்லி அந்தத்‌ தெய்வத்தையும்‌ தூண்டி உத்ஸா 
கப்படுத்தக்கூடியவர்கள்‌ அல்லவா அநதக கரவலா 
ஸிகள்‌? அப்பேர்ப்பட்டவர்கள்‌ தங்கள்‌ காவலுக 
குப்‌ பங்கம்‌ வந்தால்‌ சம்மா இருப்பார்களா? 


அவர்கள்‌ மறுபடியும்‌ தூங்கினால்‌ ”தையோடு 
கொஞ்சம்‌ பே௫ிக்கொள்ளலாமே என்றால்‌, இணி 


[ 187 ] 


சுந்தர காண்டம்‌ 


மேல்‌ அத அரக்கியர்‌ தூங்குவது என்பது நடக்கிற 
காரியமா? இந்த நிலையில்‌ அனுமன்‌ ணொஞ்சம்‌ 
நகைச்சுவை. தோன்றத்‌. தனக்குள்‌ தானே 
பே௫ூச்கொள்கிறான்‌ : : இவர்களைப்‌ பார்த்து, 
மதாரன்‌' சதையோடு பேச விரும்புகிறேன்‌ : தயவு 
செய்து எனக்காகக்‌ கொஞ்சம்‌ உறக்கம்‌ போடுவ 
கள்‌!” என்று கான்‌ நிதான புத்தியோடு வேண்டிக்‌ 
கொண்டால்‌, அல்லது பிரார்த்தனை செய்துகொண் 
டால்‌, இந்தப்‌ போவழிகள்‌ உறங்கப்‌ போவரறார்‌ 
களா? “மயிலே மயிலே! இறகுபோடு” என்றால்‌ , 
பலிக்குமா? சரி, ஒரு மந்திரவித்தை செய்து 
இவர்களை மயக்க உறங்கிவிழச்‌ செய்வேன்‌ !' 
அர்த மாய வித்தையால்‌ அரக்கியர்‌ யாவரும்‌ 
உறங்கப்போகிருர்கள்‌. சாகத்தான்‌ போரூர்‌ 
களோ என்னு எண்ணும்படி, அவ்வளவு தூரம்‌ 
பிரக்ஜை தவறிக்‌ இடக்கிறார்கள்‌. 
“ காண்டற்‌(கு) ஒத்த 
காலமும்‌ ஈதே ! 
தெறுகாவல்‌ 
தூண்டற்(கு) ஒத்த 
சிந்தையி ஓரும்‌ 
தியில்கில்லார்‌ 
வேண்டத்‌ துஞ்சார்‌ 1 
என்றுஒ(ர௬) விஞ்சை 
வினைசெய்தான்‌ , 
மாண்டற்‌(க) உற்று 
ராம்‌என எல்லாம்‌ 
மயர்வுற்றார்‌. 
[ 188 ] 


சதை தனிமொழி 


[ஈதே - இதுவே. தெறு காவல்‌ - சுடுகின்ற காரவல்‌? 
அழிக்‌ ன்ற காவல்‌ ; (இங்கே) காவலின்‌ அதிதேவதை. 
அயில்‌இல்லார்‌ - தூங்குகன்றுர்‌ இல்லை. அஞ்சார்‌ - தூங்க 
மாட்டார்‌. விஞ்சை வினை - மந்‌ இரவித்தையோடு கூடிய 
தொழில்‌. மாண்டற்கு உற்ராராம்‌ என - சாகத்‌ தொடங்கி 
விட்டார்கள்‌ என்று சொல்லும்படி. மயர்வுற்றார்‌ - மயக்‌. 
கம்‌ அடைந்தார்கள்‌. ] 


அவர்கள்‌ இப்படித்‌ தூங்கிக்கொண்டிருக்த 
தைச்‌ சதை ஒருபோதும்‌ பார்த ததில்லை. திரிசடை 
தன்‌ சனவைச்‌ சொல்லிக்கொண்டிருக்கத போதும்‌ 
அவர்கள்‌ இப்படிச்‌ செத்தவர்களைப்போல்‌ மயங்டுக்‌ 
இடக்கவில்லை. அப்போதெல்லாம்‌ தன்‌ துன்பத்தை 
அதிகமாய்‌ வெளிக்‌ கடட்டிக்கொள்வத நகும்‌ அவளுக 
குப்‌ பயம்‌. எப்படியோ உணர்ச்சி வெள்ளத்திற்கு 
அனைபோட்டு வைத்திருந்தாள்‌. இப்போதோ 
அந்த அளை உடைந்துபோடுறது ! 


இப்பெருக்‌ துன்பத்திலிருக்து தப்ப முடியுமா? 
வழி ஒன்றும்‌ கண்ணுக்குத்‌ தெரியவில்லை ; மனக்‌ 
கண்ணுக்குக்கூட ஒரு வழியும்‌ காணப்படவில்‌ 
லையே! உள்ளங்‌ கரைந்து உடம்பும்‌ கரைந்து 
கொண்டே யிருக்குறது. எத்தனையோ காளாகச்‌ 
செத்துக்கொண்டுதான்‌ இருக்கிறாள்‌ ! எனினும்‌-- 
ஆச்சரியத்திலும்‌ ஆச்சரியம்‌ -- இவள்‌ செத்துப்‌ 
போய்‌ விடவில்லை ! காரணம்‌ என்ன ? 


துஞ்சா தாரும்‌ 
துஞ்சுதல்‌ கண்டாள்‌ ; 
துயர்‌ ஆற்றுள்‌, 
்‌ [ 189 ] 


சுந்தர காண்டம்‌ 


நெஞ்சால்‌ ஒன்றும்‌ 
உய்வழி காணுள்‌, 
நெகுகின்றாள்‌, 
அஞ்சா நின்றாள்‌; 
பன்னெதி நாளும்‌ 
அழிவுற்றுள்‌, 
எஞ்சா அன்பால்‌, 
இன்னப கர்ந்‌(து)ஆங்‌(க) 
இடருற்றுள்‌. 


[ ஆற்றாள்‌ - பொறுக்கமாட்டா தவளாய்‌. உய்வழி - 
பிழைத்‌ துப்போகும்‌ வழி. நெஞுசின்றாள்‌ - கரைஇன்றாள்‌. 
அஞ்சாகின்றாள்‌ - ௮அஞ்சுசன்றவளாய்‌. எஞ்சா அன்பு - 
அற்று ஒழியாத அன்பு; குறையாத, மு சமையான, 
அன்பு. இன்ன :ீ்சர்த்து - இவ்வார்க்தைகளைச்‌ 
சொல்லி, ] 


ராமனிடம்‌ உள்ள அன்புதான்‌ -- மேலும்‌ 
மேலும்‌ பெருகிக்கொண்டிருக்கும்‌ அந்த இறவா 
அன்புதான்‌. -உள்‌ மனத்திலே அவ்வளவு கம்பிக்‌ 
கையைச்‌ தூண்டி, உயிர்ச்தீமை அணயவிடாமல்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறது. உண்மையில்‌ செத்துச்‌ 
செத்துப்போடுறவள்தான்‌, ராமாமிர்தம்‌ என்ற அன்‌ 
பின்‌ மடஇமையால்‌ : செத்தவள்‌ பிழைத்தாள்‌ !? 
என்று சொல்லும்படி. பிழைத்துக்கொள்ளுகிறுள்‌. 

இப்போது இவள்‌ தனக்குள்ளே புலம்பிக்‌ 
கொண்டிருப்பதைக்‌ கவிஞனது மந்திர வித்தை 
யால்‌ நாம்‌ தெளிவாகக்‌ கேட்டுறோம்‌ : 

(190 ] 


சதை தனிமொழி 


கருமே கம்‌, நெடுங்‌ 
கடல்‌,கா அனையான்‌, 
தருமே தமியேன்‌ 
என(த)ஆ ருயிர்தர்ன்‌ 
உரும்‌ஏ (று) உமிழ்வெஞ்‌ 
சிலைநாண்‌ ஒலிதான்‌ 
வருமே ? உரையாய்‌, 
வலியார்‌ வலியே ! 


[கா - சோலை, அனையான்‌ - ஒத்தவன்‌. தருமே - 
தருவானா? தமியேன்‌ எனது - கதியற்றுச்‌ தனியாயிருக்‌ 
கும்‌ என்னுடைய, உரும்‌ஏறு* - பெரிய இடிமுழக்கம்‌, 
வெரூசிலை - கொடிய வில்‌; விரும்பப்படும்‌ வில்‌. | 


என்ற தனிமொழி, சீதையின்‌ அன்பு மயமான 
மனேோலோகத்தைக்‌ காட்டுகிறது. 


அந்தலோகத்திலே கருமேகம்‌ போலவும்‌, நீலக்‌ 
சடல்போலவும்‌, புசஞ்சோலை போலவும்‌ தோன்று 
இரான்‌ ராமன்‌. நிறத்தில்‌ மட்டுமா 2 குணத்திலும்‌ 
அப்படியே. என்ன கருணை! என்ன பலம்‌! நெஞ்‌ 
சைக்‌ குளிர்விக்கும்‌ குணாதிசயம்தான்‌ எப்படிப்‌ 
பட்டது! மேகம்‌, சமுத்திரம்‌, சோலை ஆகிய இம்‌ 
மூன்றையும்‌ உயிர்தரும்‌ பொருள்கள்‌ என்று 
சொல்லலாம்‌. இந்த முப்பெருங்‌ குணங்களும்‌ ராமன்‌ 
என்ற ஒரே வடிவில்‌ சச்திக்சின்றன. அப்‌ 
பேர்ப்பட்ட நாயகன்‌ கதியற்றுக தணித்திருக்கும்‌ 
தனக்கு உயிரைத்‌ தருவானா ?--என்று சீதை 
கேட்டுறுள்‌. ௮வன்‌ பொருட்டாவது தனக்கும்‌ 
உயிர்‌ அருமையான தல்லவா ? இப்படி. நினைத்துக்‌ 


[ 1917] 


சுந்தா காண்டம்‌ 
கொண்டிருக்கும்போதே, ராரமன்‌ கையிலிருக்கும்‌ 
கோதண்டதீதின்‌ கினைவு வருகிறது. அந்த வில்லை 
அசகாயாசமாக விரலால்‌ சுண்டி. நாண்‌ தெறித்ததும்‌, 
என்ன இடி முழக்கம்‌ உண்டாகும்‌! அந்த முழக்‌ 
கத்தைக்‌ கேட்டு ராட்சஸர்கள்‌ என்ன ஓட்டம்‌ 


ஓடினார்கள்‌ ! 


இப்போது சீதை அர்த விஜய கோதண்டத்‌ 
இன்‌ டங்காரத்தைக்‌ கேட்க அலந்துபோயிருக்‌ 
இருள்‌. “ எதிரிகளுக்குப்‌ பயங்கரமாயிருந்த அந்த. 
முழக்கம்‌ அவளுக்கு எவ்வளவு இனிமையா யிருக 
கிறது! *இந்த இலங்கையிலும்‌ அந்த ஓசை 
பிறக்குமா??? என்று, பல்லைக்‌ கடித்துக்கொண்டு 
கேட்கிறாள்‌. இக்‌ கேள்விகளுக்கு பாரே பதில்‌ 
சொல்ல முடியும்‌? இப்போது அவள்‌ திரிசடை 
யோடு பேசவில்லை. அவளும்‌ மற்றவர்களைப்போல்‌ 
அனுமனது வூம: நித்திரைக்கு உட்பட்டு உறங்‌ 
இக்கொண்டிருக்கிறாள்‌. வேறு யாரோடு பேசுஇ 
ரூள்‌? தனக்குள்‌ கானே பேசிக்கொள்ளும்‌ இவள்‌, 
யாரோடு தான்‌ பே௫ிக்கொண்டிருக்க முடியும்‌ நீயே 
பதில்‌ சொல்லு என்று வேண்டிக்கொள்கிறாளே, 
யாரை? இதோ கவனியுங்கள்‌ : * வீரார்களுடைய 
வீரமே! என்று அழமைக்இருள்‌ அல்லவா ? வீரம்‌ 
கான்‌ வீரபத்இினியின்‌ கேள்விகளுக்கு விடை 
கூறவேண்டும்‌. 


பைத்தியம்‌ பிடிக்கவேணும்‌ என்று ஆசைப்படு: 
கறவர்‌ உண்டா? செத்துப்போகவேணும்‌ என்ற. 
விருப்பம்தான்‌ சாதாரணமாக ஏற்படுமா ? எல்லாப்‌ 
பிராணிகளும்‌ உயிரோடிருக்க விரும்புசின்றன.. 
உயிரைக்காட்டிலும்‌ அறிவை விரும்பிக்‌ காக்க 
[ 192 ] 


சிதை கனிமொழி 


வேணடிமன்ற ஆசை பிராணி வர்க்கத்தின்‌ சிகர 
மாயிருக்கும்‌ மனித ஜாஇக்கு உண்டு. இப்படி 
யிருக்க) எத்தனையோ போக இன்பங்கள்‌ நிறைகீ 
இருக்கும்‌ பிரதேசத்தில்‌ ஒரு ராஜகுலசுந்தாி 
தனக்குப்‌ பைத்தியம்‌ பிடி.க்கவில்லையே என்று பல 
நாளாகச்‌ சவலைப்பட்டுக்கொண்டிருக்கிறாள்‌. மர 
ணம்தான்‌' வரவில்லையென்றால்‌, பைதீதியமாவது 
வரலாகாதா? அப்போது இந்தப்‌ பிராண வேத 
ஊயை உணராமலாவது இருக்கலாமே?'' என்ற 
எண்ணம்‌ உள்ளத்தைச்‌ துருவுகிறது. 


அறிவே! உயிரே! உங்களுக்கு வெட்கமில்‌ 
லையா? என்னைவிட்டு: நீங்கரிமல்‌ ஏன்‌ இப்படி. என்‌ 
னைச்‌ சுற்றிச்‌ சுழன்றுகொண்டிருக்கிறிர்கள்‌ ?” 
என்னு கேட்கும்‌ இவள்‌, இடீரென்னறு தன்‌ உற்ற 
துணைவர்களான அறிவுக்கும்‌. உயிருக்கும்‌ தானே 
வக்காலத்து ' வாங்இக்கொண்டு, : சரிதான்‌, உங்க 
ளுக்கும்‌ என்னைப்போல்‌ ஆசை; அவனைப்‌ பார்க்கும்‌ 
வரையிலும்‌ போக முடியாது என்று பிடிவாதம்‌ 
செய்கிறீர்கள்‌ போலும்‌ !' என்று சொல்லுகிறுள்‌. 
ராமனைப்‌ பார்த்து விட்டு இருக்கவேணுமென்று 
கூட அவை ஆசைப்படவில்லையாம்‌. அந்தப்‌ 
பார்வையைக்‌ கொண்டு வேறு ஒன்றையும்‌ பார்கக 
வேணுமா? ₹நீந்கள்‌ போகவில்லை யென்ரூல்‌, 
உங்களுக்கும்‌ என்னப்போல்‌ பழி ஏற்படுமே! 
ஐயோ! ஆபரணமாக அல்லவர தாரன்‌ பழியை 
அணிச்துகொண்டிருக்கறேன்‌ 2' என்று மீண்டும்‌ 
சொல்லுஇருள்‌ : 


பேணும்‌ உணர்வே ? 
உயிர 1 பெருநாள்‌ 
| 198] 


௬. கர.-18 


சுந்தா காண்டம்‌ 


நாணின்‌ (று) உழல்லீர்‌ ; 
தனிநா யகனைக்‌ 

காணும்‌ துணையும்‌ 
கழிளீ ரலிர்‌ [நான்‌ 


பூணும்‌ பழியோடு 
பொருந்‌ துவதோ? 


[பேணும்‌ - விரும்பும்‌. பெருகாள்‌ - பலகாளாக. 
தாண்‌ இன்று - காணம்‌ இல்லாமல்‌. உழல்வீர்‌ - (என்‌ 
னோடு) அலைகிகீர்கள்‌, தனி நாயகன்‌ - ஒப்பற்ற தலைவ 
ணை ராமன்‌, காணும்‌ அணையும்‌ - காணுமளவும்‌. கழி 
வீர்‌ ௮லிர்‌ - நீங்கமாட்டீர்‌ போலும்‌. பூணும்‌ - பூண்‌ 
அல்லது ஆபரணமாகக்‌ கொண்டிருக்கும்‌. ] ்‌ 


 பழியோடு சாத்துக்கொண் டி ருந்தபோதிலும்‌ 
ஆசைதான்‌ நிறைவேறப்போடிறதா ? இங்க வரு 
வானா? அவ்வளவு இரக்கம்‌ உண்டா 2'..-இப்படி. 
நினைக்கும்போதே, இறந்துபோன மாமனாரின்‌ 
நினைவு வருகிறது; வனவாசம்‌ செப்யப்‌ புறப்‌ 
பட்ட காலமும்‌ நினைவிற்கு வருகிறது. * பெருங்‌ 
இழவரான மாமா, கோயால்‌ இறந்தாரா ? அவரு 
டைய ஆட்சிக்கு முடிவே கிடையாதென்றல்லவா 
மக்கள்‌ நம்பிக்கொண்டிருந்தார்கள்‌ 2? அவரை 


முடித்த பெருமை நம்முடைய புருஷணைச்‌ சேர்ந்தது 


தானே! ஐயோ, என்ன கல்கெஞ்சு! இழத்‌ 
தந்தையை மட்டுமா முடிதீதான்‌? (அ, பிரி௫ 
௱ோமே!' என்ற பெருந்துன்பததால்‌ அந்த 


மக்கள்‌ கதறவில்லையா? நாயகன்‌ அவர்களைத்‌ 
திரும்பிப்‌ பார்த்தானா? அப்படியே வனத்துக்கு 
[ 194 ] ப 


௪தை தனிமொழி 


லந்துவிட வில்லையா? அப்படிக்‌ கொடுமையுள்ள 
வன்‌ என்‌ துன்பத்தைப்‌ பெரிதாக மதித்து 
இவ்வளவு அதாரம்‌ வரப்போடருனா 2 கெஞ்சே ! 
4 வருவான்‌, வருவான்‌ !” என்று சூல்விக்கொண் 
டிருக்கறாயே! உன்‌ நம்பிக்கைக்காவது ம௫ழ்ச்சிக்‌ 
காவது சாரணமே யில்லை என்று தேம்பிப்‌ பெரு 
மூச்சு விடுகிறாள்‌. 


முடியா முடிமன்‌ 
னன்முடிந்‌ திட்வும்‌ 
படிஏ மும்நெடுந்‌ 
துயர்பா விடவும்‌, 
மடியா நெறிவந்‌ 
துவனம்‌ புகுதும்‌ 
கொடியார்‌ வருமென்‌ 
றுகுல்‌ வுவதோ ? 


[முடி - கிரீடம்‌. படி. ஏழும்‌ - ஏழு லோகங்களிலும்‌. 
யபாவிடவும்‌ - பரவவும்‌." மடியா நெறி - மடங்காத வழி. 
கொடியார்‌ - கொடியவர்‌. குலாவுவஅ - மூழ்தல்‌.] 


என்ற கிஷ்டூர வார்த்தையில்‌, எய்தீதுப்போன உள்‌ 
ளத்தையும்‌ அலுத்துக்‌ கூலைதந்துகொண்டிருக்கும்‌ 
உயிரையும்‌ பார்க்கிறோம்‌. நாயகன்மேல்‌ அவநம்‌ 
பிக்கை கொள்ளும்‌ சீதை சத்தியத்தின்‌ மீதுள்ள 
நம்பிக்கையையும்‌ இழந்து கொண்டிருக்கறாுளோ 
என்றுகூட அஞ்சுகிறோம்‌. 


உயிருண்டு என்றால்‌ துன்பமும்‌ உண்டு!-- 
என்ற ஒரு விஷயம்‌ தான்‌ இப்போது உண்மையர 


[ 195 ] 


சுந்தர காண்டம்‌ 


கத்‌ தோன்றுகிறது. (என்‌ உயிரோடுதான்‌ 
துன்பமும்‌ போகும்‌, பழியும்‌ போகும்‌. அப்போது 
எனக்குப்‌ புகழும்‌ ஏற்படும்‌ ' என்று தீர்மானிக்‌ 
இருள்‌. 

(கணவன்‌ வரப்போவதில்லை; ஆகையால்‌ 
நான்‌ சாகவேண்டும்‌ என்ற இந்த நிலையைச்‌ 
சீதை தனி மொழியின்‌ முதலாவது படி. என்று 
சொல்லலாம்‌. 

( வந்தாலும்‌ என்னை அங்கேரிக்கப்‌ போடு 
ரூனா? என்ற ஐயம்‌ அடுத்தபடியாக ஏற்படு 
இறது, 

பொறை இருந்(து) ஆற்றிஷன்‌ 
உயிரும்‌ போற்றினேன்‌, 
அறையிருங்‌ “கழல்வற்‌ 
காணும்‌ ஆசையால்‌ ! 
நிறையிரும்‌ பல்பகல்‌ 
நிருதர்‌ நீள்நகர்ச்‌ 
சிறையிருந்த்‌ தேனை, அப்‌ 
புனிதன்‌ நீண்டுமோ ? 


[பொறை . பொறுத்தல்‌. அறை - ஒலிக்கிற, இருள்‌ 
கழலவற்‌ காணும்‌ ஆசை - பெரிய வீரக்சுழலை அணிந்த 
ராமனைக்‌ காணும்‌ விருப்பம்‌. நிறையிரும்‌ பல்‌ பகல்‌ - 
கிறைந்த மிகப்‌ பல காளாக. கிருதர்‌- அரக்கர்‌. நீள்‌ ஈகர்‌- 


பெரிய ஈகரம்‌. | 


என்று கூறுவதைக்‌ கேளுங்கள்‌. 
[ 196 ] 


சதை தனிமொழி 


ராட்சஸ பட்டணத்தில்‌ ஒவ்வொரு கிமிஷுமும்‌ 
யுகமாகம்‌ கழியும்படி. இத்தனை காளாகக்‌ தன்னு 
யிரை எப்படியோ காப்பாற்றி வைத்திருக்கிறாள்‌ ! 
இந்த அற்புதத்திற்குக்‌ காரணம்‌ அவனைக்‌ காணும்‌ 
ஆசை தானே ? * அந்த வீரமூர்தீதி இங்கே எப்படி 
யாவது வரக்கூடும்‌; வந்துவிட்டாலோ அரக்கர்‌ 
களை அடியோடுமுடித்துக்‌ தன்னைச்‌ இறையிலி 
ருந்து விடுவிக்கவும்‌ கூடும்‌. ஆனால்‌ அவண்‌ புனிதன்‌ 
(பரிசுத்தமானவன்‌); துஷ்ட ராரட்சஸர்களுக்கு 
இடையே சறையிருந்த என்னை ஏற்றுக்‌ கொள்ளப்‌ 
போூறொனா?' என்ற ஐயத்துடன்‌ ஏங்கக்கொண் 
ருக்கும்‌ சதையின்‌ உள்ளத்தில்‌ எதிர்காலத்தின்‌ 
சாயை யுத்த காண்டம்‌ மீட்டுப்‌ படலத்திலே 
ராமன்‌ சதையை அங்ககரிக்க மறுக்கும்‌ அந்த 
நிகழ்ச்சியின்‌ சாயை--ஒரு முற்குரியாக வந்து விழு 
வதுபோலத்‌ தோன்றுகிறது. 
இதைக்‌ காட்டிலும்‌ ஒரு கொடிய சத்தத்தை 
யும்‌ மனோபாவம்‌ கற்பித்துக்‌ காட்டுகிறது 
அற்புதன்‌, அரக்கீர்தம்‌ 
வருக்கம்‌ ஆசற 
விற்பணி கொண்‌(டு), ட 
சிறையின்‌ மீட்டநாஷஷ 
* இல்பூகத்‌ தக்கலை !' 
என்னின்‌, யானுடைக்‌ 
கற்பனை எப்பரி(௪) 
இழைத்துக்‌ காட்டுகேன்‌ ? 
[அற்புதன்‌ - அற்புதமான வீரமுள்ளவன்‌. வருக்கம்‌. 
கூட்டம்‌. ஆசற - அடியோடு முடிய. விற்பணி - வில்லின்‌ 
|[ 191] 


சுந்தர காண்டம்‌ 


தொழில்‌. அருஞ்‌ சிறை - மீட்பதற்கு அருமையான 
இறை. இல்‌ - வீடு, தக்கலை - தகுதியுடையவள்‌' இல்லை. 
என்னின்‌ - என்று சொல்லிவிட்டால்‌, யான்‌ உடைக்‌ 
கற்பு - கான்‌ முழு உடைமையாசச்‌ கொண்டுள்ள கற்பு. 


எப்பரிசு - எவ்விதம்‌. இழைகத்‌அ - (இக்கே) கிரூபிக்‌ ௫. ] 


ராமன்‌ வருகிறான்‌; விடுவிக்கிறான்‌; அயோத்‌ 
திக்கே அழைத்துப்‌ போகிறான்‌. ஆனால்‌ அரண்‌ 
மனைக்குள்ளே அமைதீதுக்கொண்டு போகாமல்‌, 
சீதே ! நீ என்னுடன்‌ வீட்டுக்குவரத தகுதியுடைய 
வளில்லை ; வெளியே ஒரு மாளிகையில்‌ தங்கலரம்‌ !* 
என்று தைவ டட என்‌ செய்வது? : ௮ 
நிலையில்‌ என்‌ கற்புகிலையை எந்தச்‌ சாட்சிகொண்டு 
எப்படி. மெயப்ப்பித்துக்காட்டுவேன்‌ 2?! ்ன்ு 
கன்ன தக்தானே கேட்டுக்கொள்கிராரள்‌. 


கற்பினை ;யானுடைக்‌ கற்பு என்று கூறு 
வது கவனிக்கத்‌ தக்கது, வேறு உடைமை அல்லது 
செல்வம்‌ என்பது இல்லாமல்‌ கற்பையே முழு உடை 
மையாகக்‌ கொண்டிருகரறாள்‌ என்பது கசூறிப்பு. 


நாயகன்‌ தன்னை ஊருக்கு அழைத்துக்‌ 
கொண்டு போனபோதிலும்‌, வீட்டிலேயே வைத்‌ 
துக்கொண்ட' போதிலும்‌, அங்கேதான்‌ எப்படிம்‌ 
பட்ட வாழ்க்கை இடைக்கப்போடறது ? 


பெருந்தவ மட்ந்தையர்‌ 
முன்பு பேதையேன்‌, 
 கருந்தனி முகிலினைப்‌ 
பிரிந்து கள்வர்ஊர்‌ 
[ 196 ] 


சதை தனிமொழி 


இருந்தவள்‌ இவள்‌ !* என 
்‌.. ஏச நிற்ெபெஜே ? 


| பெருந்‌ தவம்‌ - கற்பாகய தவம்‌. மடந்தையர்‌ - 
பெண்கள்‌. பேதையேன்‌ - அறிவில்லாத யான்‌, கருந்தனி 
முகில்‌ - ஒப்பற்ற நீலமேகம்‌ போன்ற இராமன்‌, ] 


என்ன மற்றவர்‌ ஏச்சையும்‌ பேச்சையும்‌ பிரமாதப்‌ 
படுத்துகிறது சிதையின்‌ பெண்மையுள்ளம்‌: *மற்‌ 
றப்‌ பெண்கள்‌ என்னக்‌ குறித்து வம்பளப்பார்‌ 
களே! பதினாலு வருஷம்‌ ஊரிலில்லாத என்னை 
ஒருவருக்‌ கொருவர்‌ சுட்டிக்காட்டி, இவள்‌ யார்‌ 
தெரியுமா? காயகனைப்‌ பிரிந்து கள்ள அரக்கர்‌ 
களின்‌ ஊரில்‌ இருந்தீவள்‌ !” என்று ஏசுவார்கள்‌, 
அந்த ஏச்‌௬க்கு இலக்காக கிற்பேனா ?' “அவள்‌: 
என்றுகூடச்‌ றிது தூரத்திலிருந்து சுட்டிக்‌ 
காட்டாமல்‌, * இவள்‌ ' என்று, நெருங்கு வந்து 
ஏசுவார்கள்‌ என்கிறது சதையின்‌ மனோபரவம்‌. 
அர்தப்பெண்களைப்‌ :பெருந்தவ மடந்தையர்‌ '- 
அதாவது கற்பு என்ற பெருந்தவத்தை யுடைய 
வர்கள்‌ என்று குறிப்பிடுகிறாள்‌ சதை. 


இணி, அந்தப்‌ பெருந்தவக்‌ கற்பின்‌ லட்ச 
யத்தை நினைத்துப்‌ பார்க்கிறாள்‌. கிளப்பும்‌ செயல்‌ 
தான்‌ ' என்ற யோகநூல்‌ உண்மையை ஆதார 
மாகக்கொண்டு, கற்பிலே சறம்த பெண்கள்‌ பர 
புருஷாகளை மனசாலும்‌ கிளைக்கமாட்டார்கள்‌ 
என்று சொல்வதுண்டு. தமிழர்கள்‌ இதைக்‌ கரட்‌ 
டிலும்‌ உயர்ந்த லட்சியம்‌ ஒன்றையும்‌ கற்பித்தரா்‌ 
கள்‌. பரபுருஷர்கள்‌ மன௫லும்‌ கற்புடைய பெண்கள்‌ 
பிரவேடக்கமாட்டார்கள்‌ ! -- என்பதுதான்‌ இக்‌ 


[ 199 ] 


சுந்தர காண்டம்‌ 


கொள்கை. (நடை உடை பாவனைகளும்‌ பரபுருஷாரீ 
உள்ளத்தில்‌ தவரான எண்ணங்களாத்‌ தாண்டாமல்‌ 
இருக்கவேண்டும்‌ என்பது இக்கொள்கையின்‌ 
அடிப்படையாக இருக்கலாம்‌.) சீதை இந்த லட்‌ 
யத்தின்‌ முன்‌ எவ்வளவு கடுமையாகத்‌ தன்னைச்‌ 
சோத்துப்‌ பார்க்கிறாள்‌ ! 


உன்னினர்‌ பிற(ர்‌)என 

உணர்ந்தும்‌ உய்ந்‌(து), அவர்‌ 
சொன்னன சொன்னன 

செவியில்‌ தூங்கவும்‌ 
மன்னுயிர்‌ காத்்‌(து),இருங்‌ 

காலம்‌ வைகினேன்‌ 1 ' 
என்னின்வே(று) அரக்கியர்‌ 

யாண்டை யார்கொலோ ? 


[உன்னினர்‌ - நினைத்தார்கள்‌. உய்ந்து - பிழைத்தி 
ருந்து. தூங்கவும்‌ - கொங்கி அடிக்கொண்டிருக்கவும்‌ ; 
ஒலித்‌ துக்கொண்டிருக்கவும்‌. மன்னுயிர்‌ காத்து - உயிரை 
விடாமல்‌ நிலையாகக்‌ காத்து. இருங்‌ காலம்‌ - பல காலம்‌. 
யாண்டு - எவ்விடம்‌. யாண்டையார்கொலோ - எவ்வி 
டத்தில்‌ இருக்கிறார்களோ. | 
என்று கேட்கிருளல்லவா? 


சன்னைப்‌ பரபுருஷர்‌ கினத்ததுமட்டுமா 2 
விரும்‌பியதுமட்டுமா 2? அவர்கள்‌ சென்ன சொற்க 
ஞம்‌ செவியில்‌ தொங்கி ஒலித்துக்கொண்டிருக்‌ 
கன்றனவே! (இதோ இருக்கும்‌ இவர்களா 
சாட்சஸிகள்‌ ? இன்னும்‌ உயிரை வைததுக்கொண் 


[ 800 ] 


சிதை தனிமொழி 


ருக்கும்‌ நானல்லவா கொடிய ராட்சஸி?” என்னு 
நெஞ்சு துடிதுடிக்கிறது. 

பிறர்‌ மனம்‌ புகுந்ததுமட்டுமா ? பிறர்‌ மனை ய0 
ஓம்‌ புகுக்துவிட்டேனே !' என்ற எண்ணம்‌ அந்தத்‌ 
அடிப்பை எவ்வள] அதிகப்படுத்துகிறது! ராவ 
ணன்‌ மனைக்குத்‌ தானாக வந்து சேர்க்ததாகவும்‌; 
அதற்கு வசதியாகவே காயகனை மாய மானுக்குப்‌ 
பின்‌ அனுப்பி விட்டு, மைத்துனப்‌ பிள்ளையாகிய 
லட்சுமணனையும்‌ வைது அவன்‌ பின்னே அனுப்பி 
'வைத்தகாகவும்‌ எண்ணுகிறாள்‌: 

வஞ்சனை மானின்பின்‌ 
மன்னைப்‌ போத்கி, என்‌ 
மஞ்சனை வைது, * பின்‌ 
வழிக்கொள்‌ வாய்‌!” எனு, 
நஞ்சனை யான்‌அகம்‌ 
புகுந்த நங்கைநான்‌ 
உய்ஞ்சனென்‌ இருத்தலும்‌ 
உலகம்‌ கொள்ளுமோ ? 

[மன்னை - (இங்கே) நாயகனை, மஞ்சன்‌ - மைத்துனப்‌ 
பிள்ளை. கஞ்சனையான்‌ - ஈஞ்சு போன்ற இராவணன்‌. 
உய்ஞ்சனென்‌ இருச்தலும்‌ - பிழைத்து இருத்தலும்‌. | 
என்ற கினைப்பிலே, மாய மானக்‌ கண்டுபிடித்துக்‌ 
கொள்ளாத பிசகும்‌, லட்‌-மணனைக்‌ கோபித்துக்‌ 
கொண்ட குற்றமும்‌ எவ்வளவு மகத்தான குற்றங்க 
ளாகக்‌ காண்டுன்‌ றன ! 

இந்நிலையில்‌ : பெண்களில்‌ சிறந்தவள்‌ ' என்று 
பொருள்படும்‌ * நங்கை ' என்ற சொல்லால்‌ தன்னை 


[ 901 ] 


சுந்தர காண்டம்‌ 


அழைத்துக்கொள்வது எவ்வளவோ மனக்கசப்பை 
வெளியிடுறது. 4 இந்த உலகம்‌ எப்படித்தான்‌ 
என்னத்‌ தாங்கக்கொண்டிருக்குறதோ ? பூமி 
நாணத்தால்‌ குறுக என்னைப்‌ பாதாளத்தில்‌ தள்ளி 
விடவில்லையே !' என்ற ஆச்சரியம்‌ இவளுடைய 
வெறுப்புணர்ச்சியின்‌ அதீத கிலையை வெளியிடு 
இறது. 


இப்படிப்பட்ட தன்‌ பழி எவ்வளவு காலம்‌ 
இருக்கும்‌? பழி என்ற சொல்‌ எவ்வளவு காலம்‌ 
இருக்குமோ, அவ்வளவு காலம்‌ அந்தச்‌ சொல்‌ 
லக்கு இலக்கியமாக இவள்‌ பழியும்‌ இருக்குமாம்‌: 
செரற்பிரி யாப்பழி்‌ ்‌ 
சுமந்து தூங்குவேன்‌, 
நற்பிறப்‌(ப) உடைமையும்‌ ்‌ 
நாணும்‌ நன்றரோ ! 
கற்புடை மடந்தையர்‌, 
கதையில்‌ தானுளோர்‌, 
இற்பிரிந்‌(து) உய்ந்தவர்‌ 
யாவர்‌ யானலால்‌ ? 


[சொற்‌ பிரியாப்‌ பழி - பழி என்ற சொல்‌ உள்ள 
வரையில்‌ பிரியாமல்‌ நிற்கும்‌ சிந்தை. தூங்குவேன்‌ - 
தூங்குவேனுடைய ; கவலையற்றிருக்கிற என்னுடைய. 
இல்‌ பிரிர்‌ ௪ - இல்வாழ்க்கைக்கு உரிய கணவனைப்‌ பிரிக்து. 
உய்ஈ்தவர்‌ - பிழைத்திருந்‌ தவர்‌. | 


: கற்புடைய பெண்களில்‌ என்னைப்போல்‌ 
வேறு யார்‌ இருக்கிறார்‌ ?? என்று கேட்கும்‌ சிதை, 
| 302 ] 


சிதை தனிமொழி 


சதையிலாவது தன்னைப்போல்‌ ஒரு பா த்திரத்தை 
எந்த $ஆ௫ிரியவைது வனைதந்திருக்கிறானா 2-- என்றூ 
அதிசயிக்கிறாள்‌. 


இப்படிச்‌ தை தனிமொழியில்‌' கூறுவதாய்க 
கவிஞன்‌ கூறுவது, எதை கதையை உண்மை 
யாகவே நம்‌ கண்முன்‌ நடத்திக்காட்டும்‌ சாதுரியங்‌ 
களில்‌ ஒன்‌ ௮. 

(சொற்பிரியாப்‌ பழி விஷயமாகச்‌ சீதை 
மேலே சொன்னபடி தன்னைத்தானே கேட்டுக்‌ 
கொண்டதும்‌, அக்தராத்மா பதில்‌ சொல்கிறது, 


எப்பொழு(து) இங்பெரும்‌ 
பழியின்‌ எய்தினேன்‌, 
அப்பொழு தேஉயிர்‌ 
துறக்கும்‌ ஆணையேன்‌ 1, 


[ ஆணையேன்‌ - நியதி அல்லது கடமை யுடையவளாக 
இருக்கிறேன்‌. 
என்று. 

புருஷன்‌ வக்தாலும்‌ ஏற்றுக்கொள்ளமாட்‌ 
டான்‌, ஏற்றுக்கொண்டாலும்‌ உலகம்‌ ஒப்புக்‌. 
கொள்ளாது என்றெல்லாம்‌ காரணம்‌ காட்டி, 
ஆதலால்‌ உயிரை விடவேணும்‌!' என்னு இவ்வாறு 
தீர்மானிப்பது சீதை தனிமொழியின்‌ இரண்டாவது. 
பகுதி. 


“என்‌ பழியை நான்தானே துடைத்துக்‌, 
கொள்ளவேணும்‌' என்று கருதும்‌ சதை பெண்‌ 


[ 808 ] 


சுந்தா காண்டம்‌ 


குலத்தின்‌ பெருமைக்கே தான்‌ பொறுப்பாளி 
என்னு கினைக்கிறாள்‌ : 


அன் பழி சிந்தைய 
ராய ஆடவர்‌ 
வன்பழி சுமக்கினும்‌ 
சுமக்க1 வரன்‌உயர்‌ 
துன்‌ பழி பெரும்புகழ்க்‌ 
குலத்துள்‌ தோன்றினேன்‌ ! 
என்பழி துடைப்பவர்‌ 
என்னின்‌ யாவரே ? 


(அன்பு அழி - ௮ன்பை அழிக்கின்ற. அன்பு அழி - 
அன்பத்தை அழிக்கும்‌. என்னின்‌ யாவரே - என்னை 
'யல்லாது வேறு யார்‌. ]| ப 
என்ற இந்தனையில்‌, ராம லட்சுமணர்‌ மேலுள்ள 
வருத்தம்‌ ஆண்குலத்தையே (அன்பை அழிக்கின்‌ ற 
குலம்‌? என்று சொல்லக்‌ தூண்டுசிற௫. பெண்குலதீ 
தையோ எவ்வளவு கர்வத்துடன்‌. வான்‌ உயர்‌ 
துன்பழி பெரும்‌ புகழ்க்‌ குலம்‌ ' என்று குறிப்பிடு 
கிறாள்‌! ஆடவர்‌ அன்பு அழித்துத்‌ துன்பம்‌ 
பெருக்க, பெண்களோ அன்பு பெருக்கிக்‌ துன்பம்‌ 
துடைதீது வானளாவிய பெரும்‌ புகழ்‌ சூடிக்கொள் 
இரூார்களாம்‌. 


்‌ இத்தகைய பெரும்புகழ்க்‌ குலத்திலே தோன்‌ 
ய கானே என்‌ பழியைத்‌ துடைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌” என்கிறாள்‌. பழியைப்‌ பேரக்இக்‌ 
கொள்ள வேண்டுமென்றால்‌, உயிரைப்‌ போகூக்‌ 


[ 204 ] 


சை தனிமொழி 


கொள்ளவேண்டியது ஜான்‌, வேறு வழியில்லை '' 
என்ன தீர்மானிக்கிறாள்‌. இது சீதை தனிமொழி 
யின்‌ மூன்றாவது படி. 

இனி இதற்கும்‌ மேலான ஒரு படி. *என்‌ பழி 
யைப்‌ பற்றிய கவலைகூட எனக்கு இல்லை ; அவனுக்‌ 
குப்‌ பழி ஏற்படலாகாது என்பதற்காகவே மரண 
மடைவேன்‌ !' என்று தீர்மானிக்கப்‌ போடிருள்‌. 

அவன்‌ தன்னைத்‌ தேடி. வராமலிருப்பதஇிலும்‌ 
தவறு ஒன்றுமில்லை என்று நஇனைக்கிறாள்‌ இப்‌: 
போது, 

பிறர்‌ மனை புகுந்த பெண்ணைத்‌ தேடி வருவது 
வீரத்துற்குக்‌ குறைவ என்றுதான்‌ பிராணேசன்‌ 
என்‌ & மீட்டுக்‌ கொள்ளவில்லை ' என்று முடிவு 
கட்டுகிறாள்‌. என்ன: 'மனப்‌்பிராக்தி! உண்மையில்‌,. 
இப்போது அவளுக்குத்‌ தன்னைக்‌ குறித்தாவது, 
சன்‌ பழியைக்‌ குறித்தாவது சவலையில்லை. ஒரே 
எண்ணம்‌ -உணர்ச்‌--உள்ளத்தை ஊடுருவி கிர்‌ 
இறத. ௮.தாவ.த, புருஷனுக்குப்‌ பழி ஏற்படலா 
காது என்பது தான்‌. அவன்‌ தேடி. வரவில்லை 
யென்றால்‌, ஏதாவது ஒரு காரணம்‌ இருக்க 
வேண்டுமே! 


ஆனால்‌ * இன்னார்‌ மனைவி இன்ன இடத்தில்‌ 
இருக்கிறாள்‌ ” என்னு அயலார்‌ தூற்றும்‌ பழியை 
௮ வன்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்க வேண்டுமே! * என்‌ 
உயிர்‌ நீங்கினால்‌ தான்‌, அந்தப்‌ பழியும்‌ நீங்கும்‌ 
என்று எண்ணிக்‌ கொண்டிருக்கும்போதே, தன்‌ 
னால்‌ போக்கமுடியாத வேறொரு குற்றமும்‌ ராம 
லட்சுமணர்களுக்கு உண்டு என்ற கினைவும்‌ வரு, 
கிறது. 

[ 205] 


சுந்தர காண்டம்‌ 


வல்‌இயல்‌ மறவர்தம்‌, 
வடுவின்‌ தீர்பவர்‌, 
வெல்லினும்‌ வெல்கபோர்‌$ 
விளிந்து வீடுக ! 
இல்‌இயல்‌ அறத்தையான்‌ 
இறந்து வாழ்ந்தபின்‌, 
சொல்லிய என்பழி 
அவரைச்‌ சுற்றுமோ? 


[வல்‌ இயல்‌ - வலிமை வாய்ந்த, மறவர்‌ - வீரர்‌ 
வடு - குற்றம்‌, விளிந்து வீடுக- செத்தாலும்‌ சாகட்டும்‌. 
இல்‌இயல்‌ அறம்‌ - இல்வாழ்க்கைக்குரிய தருமம்‌. | 


என்று தனக்குள்‌ தானே சொல்லிக்‌ கொள்வதைக்‌ 
கேஷஞங்கள்‌. 


அவர்களுக்கு ஒரு வடுவும்‌ உண்டு : ஒரு பழியும்‌ 
உண்டு. பழி தன்னால்‌ ஏற்படுகிறது ; வடு அவர்கள்‌ 
கங்கள்‌ வீரதாமத்தைச்‌ செய்யாததால்‌ ஏற்படு 
இறது, பழி வடுவைக்‌ காட்டிலும்‌ பெரிது : வடுவைப்‌ 
பழியின்‌ பிஞ்சு என்றே சொல்லவேண்டும்‌. வடுவை 
நீக்கிக்‌ கொள்ள அவர்கள்‌ இங்கு வந்து அரக்கர்‌ 
களோடு போர்‌ செய்து தீரவேண்டும்‌. அந்தப்‌ 
போரில்‌ அவர்கள்‌ ஜயித்தாலும்‌ ஜயிக்கட்டும்‌: இறத்‌ 
தாஜும்‌ இறக்கட்டும்‌! கடமைதானே பொறுப்பு) 
பலனுக்கு அவர்களா பொறுப்பாளிகள்‌ ? இப்படிப்‌ 
பட்ட நினைப்பில்‌ அலட்சிய புத்தியும்‌ உண்டாகிறது. 
்‌ அவர்கள்‌ யுத்தம்‌ செய்யாமல்‌ பழியுடன்‌ செத்தா 
௮ம்‌ சாகட்டும்‌!! என்றுகூட உபேட்டித்துச்‌ 
சொல்லுகிறாள்‌! ஆனால்‌ இந்த உபேட்சையும்‌ 


[ 806 ] 


கை தனிமொழி 


அலட்சிய புத்தியும்‌ ஒரே கணத்தில்‌ குமிழியிட்டுத 
கோன்‌ றி அப்படியே அடங்கிப்‌ போடன்றன. 
தன்னால்‌ ஏற்படும்‌ பழியைப்பற்றிய எண்ணமே மறு 
படியும்‌ மேலோங்குகிறது. 


எதிரே ஒரு புதர்‌. அங்கே தருவைத்‌ தழுவிப்‌ 
பூங்கொடி. படர்ந்தருக்விறது. தருவும்‌ கொடியும்‌ 
இல்வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருத்தமான அறி 
குறி! அப்படிப்பட்ட இல்வாழ்க்கை தனக்கு இணி 
*மூமல்‌ இல்லை. இருச்அ வாழமுடியாத அந்த வாழ்க்‌ 
கையை இறந்துதான்‌ வாழவேண்டும்‌! அப்போது 
தான்‌ தன்னால்‌ அவர்களுக்கு ஏற்படும்‌ பழியும்‌ 
தீங்கும்‌, ்‌ 


வாழ்க்கையாக” ராஜ பாதையில்‌ தருமம்‌ 
கை காட்டி மரம்போல்‌ நிற்கிற. ஜீவயாத்திரை 
செய்வோருக்கு, (நீ இந்த வழியே போ; அவன்‌ 
அந்த வழியே போகட்டும்‌ !' என்று வழி காட்டு 
இறது. ஒருவனுக்றா இந்தக்‌ கைகாட்டி சிங்காசனத்‌ 
தைக்‌ காட்டுகிறது ; வேறொருவலனுக்குத்‌ தூக்கு 
மேடையைக்‌ காட்டுகிறது. (மரணமே உனக்கு 
வழி!' என்னு சிகைக்குச்‌ சொல்லுகிறது. சிலகாளாக 
அது இப்படிச்‌ சொல்லி வந்தும்‌, இவளுக்குச்‌ சரி 
யான வாய்ப்பு ஒன்றும்‌ இடைக்கவில்லை. கண்‌ 
கொட்டாமல்‌ அரக்கியர்‌ காவல்‌ செய்து கொண்‌ 
டிருக்கிறார்கள்‌. அல்லவா ? இப்போது அவர்களும்‌ 
உறங்கிக்‌ இடக்கிறார்கள்‌. 4 இதுதான்‌ தருணம்‌ !” 
என்று கருதும்‌ எதை, எதிரேயுள்ள மாதவிப்‌ 
பதரைப்‌ பார்த்து, 6 அது தான்‌ இடம்‌!' என்று 
தீர்மானிக்கிறுள்‌. 


[ 907 ] 


சுந்தர சாண்டம்‌ 


ஆதலான்‌ இறத்தல்‌ 
அறத்தின்‌ (ஆறு) ௭, 
சாதல்காப்‌ பவரும்‌ என்‌ 
தவத்தின்‌ சாம்பிலர்‌ ! 
ஈ(து) அலா(து) இட்டும்வே(று) 
இல்லை ! என்‌(று) ஒரு 
போதுலாம்‌ மாதவிப்‌ 
பொதும்பர்‌ எய்திலுள்‌. 


[ஆற - வழி. சாம்பினார்‌ - உணர்வழிக்து கடக்‌ 
இருர்கள்‌. போது - பூக்கள்‌, உலாம்‌ - அசையும்‌, பொதும்‌. 
பர்‌ - பூதர்‌.] 


தன்னைச்‌ சுற்றியுள்ள கராவலாளிகளை அவள்‌, 
தன்னைக்‌ காப்பவர்‌ ' என்று கின க்கவில்லை ; 
:சரதல்‌ காப்பவர்‌" அதாவது, :சரவதற்குக்‌ கூடத்‌ 
தனக்குச்‌ சுதந்திரம்‌ இல்லாமல்‌ காவல்செய்பவா'.... 
என்றே எண்ணு றாள்‌. (பரம ஏழைகளுக்குக்கூட 
உள்ள அந்தச்‌ சுதந்திரமும்‌ இவளுக்கு இல்லை!) 
அரக்கியர்‌ அனுமன த வசிய நித்திரைக்கு உட்‌. 
பட்டிருக்கிறார்கள்‌ என்பது இவளுக்கூதீ தெரியாது, 
தன்னுடைய *கற்பு' என்ற தவம்தான்‌ அவர்களை 
உறங்கச்செய்து தனக்கு மகத்தான ஒரு வாய்ப்‌ 
பைக்‌ கொடுத்திருக்கிறது என்று சொல்லிக்‌ 
கொள்விருள்‌. அதே சமயத்தில்‌ மாதவிப்‌ புதரில்‌ 
பூக்கள்‌ கரற்றினுல்‌ அசைந்த, இவக 4வா!” 
என்று அ௮அமைப்பதுபோல்‌ கரண்கின்‌ றன. 


சதை எழுந்து அங்கே போகிருள்‌. கொடியும்‌ 
கருவும்‌ எத்தனை பழைய நினைவுகளைத்‌ தோற்று 


[ 808 ] 


சதை தனிமொழி 


விச்சன்றன 1! அ௮க்தக்‌ கெரடியை எவ்வளவு பலமாக 
இழுத்து அறுத்துவிடுகறாள்‌! அறுபட்ட கொடி, 
இற்றுப்போன அவள்‌ வாழ்க்கையை ஞாபகப்‌ 
படுத்தற. கொடியும்‌ கையுமா யிருக்கும்‌ சீதை 
யின்‌ முகம்‌ இப்போது பரிசுத்தமான அ௮க்இிணியைப்‌ 
போல்‌ ஜொலிக்கிறது. இவள்‌ இர்தப்‌ பூங்கொடியை 
அழகான பெரிய மரக்கிளை ஒன்‌.றில்‌ சுட்டுகிறாள்‌. 
சரி; அது இவளைத்‌ தாங்கக்‌ கூடியதுதான்‌. 
சுற்றிய கொடிஒன்று 
துணித்துத்‌ தூயன்‌ ஓர்‌ 
பொற்றடங்‌ கொம்பினில்‌ 
பூட்டிப்‌ * பூமியில்‌ - 
நற்றவம்‌ உடையள்யான்‌ 
ஆகில்‌, நாயகன்‌ 
வெற்றிசேர்‌ திருவடி 
மேவுவேன்‌ !” என்றாள்‌. 

[பொற்றடல்‌ கொம்பு - அழகான பெரிய மாக்கிளை.] 
என்ற இப்பாட்டைப்‌ பல ஏடுகளிலும்‌ காணவில்லை; 
பெருத்தமா என்பது ஆராயத்தக்கறு, 

பூமி எல்லாருக்கும்‌ தாய்‌: சஜைக்கோ, வேறு 
தாயில்லை ! இப்படிப்பட்ட பூமிடைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டு, “சாயே! என்‌ கற்புக்கு நீதான்‌ சாட்டி. 
ப9ழைத்திருந்து நரயகன்‌ அடிகளில்‌ சூற்றேவல்‌ 
செய்யும்படியான பாக்கியம்‌ இணி எனக்கு இல்லை. 
நான்‌ கற்பு என்ற தவமுடையவளானால்‌, மரண 
மடைந்தாவது அவன்‌ தஇருவடிகளை அடைவேன்‌ !” 
என்று சொல்லுகிறுள்‌. இப்படிச்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருக்கும்‌ போதே, $அவன்‌ திருவடி 

[ 209 ] 


௬. சச. 14 


௬நகார கண்டம்‌ 


வெல்க !”, ன்று. உள்‌ மனத்திலே அக்தராத்மா 
வாழ்த்துகிறது. .' சான்‌ இறந்த /சிறகாவது அவன்‌ 
துஷ்ட ராட்சஸர்களை வதஞ்‌ செய்து வெற்றி சூட 
வேண்டும்‌ என்ற ஆசை உள்ளுக்குள்ளே குமுறிக்‌ 
கொண்டிருக்கு. . இடையிலே தோன்றிய 
உபேட்சை இப்போது எங்கே? 


சீதையின்‌ இிருமுகம்‌ இப்போது தீச்சுடர்‌ 
போல ஜொலிக்கிறது. காட்டிலே துணிந்துவந்து 
தன்‌ கஷ்டங்களையும்‌ அபாயங்களையும்‌ எஹைதர்மிணி 
யாகப்‌ பங்குபோட்டுக்கொண்டிருந்த காலத்தில்‌ 
ராமன்‌ இவளைப்‌ பார்தது, கற்பு என்பது அருக்த 
திக்கு நீ கொடுத்த பிச்சைகாரன்‌ !' ஏன்று சொன்‌ 
னன்‌. இப்போது ராமனுக்காக உயிர்த்‌ தியாகம்‌ 
செய்யத்‌ எத்தமாயிருக்கையில்‌ அந்த முகத்தைப்‌ 
பார்த்தால்‌, அருந்ததி மனத்தாலும்‌ நெருங்கமுடி 
யாதது இந்தக்‌ கர்ப” என்று தோன்னறுகிறதாம்‌. 
அப்படிப்பட்ட சிலையையும்‌ அச்சு மகச்சான இயாக 
முயற்சியையும்‌ வெளியிடும்‌ இப்பாட்டும்‌ பஇப்பு 
களிலோ, ஏடுகளிலோ சாதாரணமாய்க்‌ காணப்படு 
வதில்லை. 
என்‌(று) அருந்‌ ததி மனத்(து) 
எம்மை ஆஞடைத்‌ 
துன்றருங்‌ கற்பிறள்‌, 
சுருதி நாயகன்‌ 
பொன்தரு மலர்ப்பதம்‌ 
வழுத்திப்‌ பூங்கொடி 
தள்தனிக்‌ கழுத்திடைத்‌ 
தரிக்கும்‌ எல்வையில்‌-- 
[ 210] 


சதை தனிமொழி 


[ அன்‌ தரும்‌ - நெருங்க முடியா ததக. நஷ்சாயசின்‌ - 
சாமன்‌. "வழுத்தி - தித்து. தனி /இம்பற்ற,, எல்லை 
யில்‌ - பொழுதில்‌. | 






நாமும்‌ எப்படியோ அந்தத்‌ தலத திலப்மிபூவ்கப்‌ 
பார்க்கிறோம்‌. “எப்படிப்பட்ட மகோன்னதமான 
தியாகத்தால்‌ இவள்‌ மணிதர்களாகிய கம்மை 
யெல்லாம்‌ ஆட்கொள்ளப்போலிறாள்‌ ! ஆ எலான 
ஒப்புயாவற்ற லட்சியம்‌ !' என்னு கவிஞன்‌ எட்டிக்‌ 
சாட்டும்போதே, இவள்‌ ராமனுடைய திருவடிகளை 
மனக்கண்முன்‌ தரிசித்துக்கொண்டு கழுத்தைச்‌ 
சுற்றி ௮ச்தப்‌ பூங்கொடியை மாட்டிக்கொள்கிறா 
ளாம்‌. அதைக்‌ கண்டதும்‌ அ௮னுமனுளளம்‌ எனன 
பரடுபட்டிருக்க வேண்டும்‌ ! 
கண்டனன்‌ அனுமனும்‌ 
கருத்தும்‌ எண்ணின்‌, 
கொண்டனன்‌ துணுக்கம்‌ 
மழெய்தீண்டக்‌ கூசுவான்‌, 
* அண்டர்நாயகள்‌ அருள்‌ 
தாதன்‌ யான்‌ !' எஜத்‌ 
தொண்டைவாய்‌ மயிலினைத்‌ 
தொழுது தோன்றின்‌. 
[துணுக்கம்‌ - நடுக்கம்‌. தொண்டை - கோவைப்‌ 
பழம்‌. 
அந்தச்‌ செய்கையில்‌ இவளுடைய பயங்கர 
மான கோச்கம்‌ தெரிந்துவிட்டதாம்‌. அனுமன்‌ 
உடம்பில்‌ உச்சந்தலைமுதல்‌ உள்ளங்கால்வலைர ஒரு 
நடுக்கம்‌ உண்டாகிறது. தொட்டு இழுத்தாவது 


[ 211 ] 


சுந்தா காண்டம்‌ 


அந்த அபாயத்திலிருந்து காப்பாற்‌ றிவிடவேணும்‌ 
என்று முதல்‌ முதல்‌ தோன்றுகிறது. அனால்‌ 
அவதி தொடுவதற்குக்‌ கையும்‌ மனஞும்‌ கூ 
இன்றன. மற்றும்‌, அனுமனை அதற்குமுன்‌ இவள்‌ 
பார்த்ததேயில்லை. ராட்சஸன்‌ கான்‌ மாறுவேடம்‌ 
பூண்டு இப்படி. வந்திருக்கிறான்‌ என்று எண்ணக்‌ 
கூடும்‌. அதிகமாகப்‌ பேசுவதற்கும்‌ அவகரசம்‌ 
இல்லை. அவ்வளவு நெருக்கடியான நிலைமையைச்‌ 
சமாளிப்பதற்கு மகா மேதாவியான அனுமன்‌ 
பளிச்சென்று ஓர்‌ ஆலோசனை செய்ூரான்‌. 


ஆலோசனை மிகவும்‌ சுருக்கமானதுதான்‌. 
இன்னதென்று தெறித்தபிறகு நமக்கும்‌ சரசாரண 
மாகவே தோன்றும்‌. இவள்‌ யாரைநினைத்துத்‌ 
தவித்துக்கொண்டிருக்கிறுளோ, எந்தப்‌ பெயரை 
௮௪ ராட்சஸ பூமியில்‌ காதால்‌ கேட்டதில்லையோ, 
அப்படிப்பட்ட ராம நாமத்தைச்‌ சொல்லி அவள்‌ 
கவனத்தைச்‌ கொஞ்சமாவது வ௫ூகரிக்கவேண்டும்‌. 
இதுதான்‌ அனுமன்‌ ஆலோசனை. அப்படியானாலும்‌ 
இவளுக்குச்‌ சந்தேக நிவர்த்தியாகாது என்பது 
அவனுக்குத்‌ தெரியும்‌, எனினும்‌ அந்த அபாயகர 
மான நிலையைக்‌ கொஞ்சமாவது தாமதஇிக்கச்‌ 
செய்துவிட்டால்‌, அந்தச்‌ சொற்ப அவகாசத்திற்‌ 
குள்‌ வேறோர்‌ ஆலோசனை செய்துகொண்டு எப்படி 
யாவது காரியத்தைச்‌ சமாளித்துக்‌ கொள்ளலாம்‌. 


எவ்வளவு விரைவாக ஆலோசனை முடிகிறது ! 
எவ்வளவு விரைவாக ரரமனுடைய பெயரைச்‌ 
சொல்லி, அவன்‌ அனுப்பியருளிய தாதன்‌ 
அடியேன்‌!' என்று சதைமுன்‌ தொழுதுகொண்டே 
தோன்றுஇிருன்‌ ! 


[ 918 ] 


சிதை தனிமொழி 


மரக்ளெயில்‌ உறுதியாகக்‌ கட்டியிருந்த 
கொடியத்‌ தன்‌ கழுத்தில்‌ சேர்த்து, ரரமனத்‌ 
தியானித்துக்‌ கொண்டே சருக்கிட்டுக்கொளளும்‌ 
சமயத்தில்‌ திடீரென்று ராமநாமம்‌ காதல்‌ விழுந்த 
தும்‌, சீதை கொஞ்சம்‌ தயங்குகிறாள்‌ ; ஆச்சரியப்படு 
இறாள்‌. அந்த ஊரில்‌--அந்த இடத்தில்‌--அ௮ந்தப்‌ 
பெயரைச்‌ சொல்லத்‌ துணிந்தவர்‌ யார்‌? ஆனால்‌ 
மாரீசன்‌ கற்பித்த பாடத்தை எளிதில்‌ மறக்க 
முடியுமா? 4 இதுவும்‌ ராட்சஸர்‌ வஞ்சனைதான்‌ !' 
என்பதைக்‌ குறித்துச்‌ சந்தேகமில்லை. அத்த ராட்‌ 
சஸன்‌ தன்‌ பெயரையும்‌ லட்சுமணன்‌ பெயரையும்‌ 
சொன்னான்‌ ; இவன்‌ ராமன்‌ பெயரைச்‌ சொல்லு 
கிறான்‌. இந்தப்‌ புதிய வஞ்சனைக்காகச்‌ சிறிது 
நன்‌ ியறிவும்‌ கோன்றுகிறது, பயமுறுத்துவதற்‌ 
கும்‌ ஏமரற்றுவதற்கும்‌ ௦ எத்தனையோ வழிகள்‌ இருக்‌ 
கும்போது, தன்‌ உள்ளத்திற்கு .. அமுதாய்தீ தான்‌ 
கேட்க அலக்துபோயிருக்கும்‌ காதலன்‌ பெயரைச்‌ 
சொல்லும்‌ ராட்சலன்‌ ஏதோ கருணையுள்ளவனாகத்‌ 
தானே இருக்கவேண்டும்‌ ! எனினும்‌ இப்போது 
அவனால்‌ ஏமாற்ற முடியாது. ௮ர்த ராமகாமததைக்‌ 
கேட்டுக்கொண்டே சொர்க்கம்‌ போய்விடலாம்‌ ! 


சுருக்கு. இன்னும்‌ இறுகவில்லை. கொடி. 
அற்றிய கழுத்தோடு, 
வஞ்சனை அரக்கர்‌ 
செய்கை இது !* என 
மனக்கொண்‌் டேயும்‌, 
*அழ்சன வண்ணத்‌ 
தான்தன்‌ 0பெயர்உரைத்(து) 
அளியை ! என்பால்‌, 
[ 918 ] 


சுந்தர காண்டம்‌ 


துஞ்சுறு பொழுதில்‌ 
தந்தாய்‌ துறக்கம்‌ 1என்‌ (று) 
உவந்து சொன்றள்‌, 
மஞ்சென வனமென்‌ 
கொங்கை வழிகின்ற 
மழைக்க ஸணீராள்‌.ஈ 


[ஞ்சன வண்ணத்தான்‌ - அஞ்சனம்போலும்‌ 
கிறமுடைய ராமன்‌. அளியை - அருளுடையவன்‌ ர 
துஞ்சுறு - இறக்கும்‌. துறக்கம்‌ - (இங்கே) கல்ல கதி. 
மஞ்சு - மேகம்‌. வனம்‌ - அழகு. ] 


இரக்கமுள்ள ராட்சஸனே ! நான்‌ சீரகும்‌ 
போது ராமகாமத்தைச்‌ சொல்லி நல்லகதியைதீ 
தந்து விட்டாய்‌!, என்று சொல்லுகிறாள்‌. அப்‌ 
போது கண்ணீர்‌, மழையபோலப்‌ பெருகி மார்பில்‌ 
வழிகிறது. மழைக்கடையே மின்‌ வெட்டியதுபோல்‌ 
மூகத்தில்‌ மகிழ்ச்சியும்‌ தோன்‌ ௮௫றது. 


சதையின்‌ அவகம்பிக்கை, அவன்‌ எதிர்பார்தீ 
தது தான்‌. எனினும்‌ அவளுடைய தயக்கம்‌ அடுத்த 
படியாக என்ன செய்வதென்று தீர்மாணிக்கச்‌ 
சிறிது அவகர்சம்‌ கொடுத்துவிட்டது. இப்போது 
தன்னை இவள்‌ பார்க்கும்படி, எதிரே வருகிருன்‌. 
வரும்போதே, எத்தனையோ வானர வீரர்கள்‌ 
ராமன்‌" கட்டகாயைச்‌ சிரமேல்‌ தாங்கித்‌ தேடப்‌ 
போயிருக்கிறார்க ளென்றும்‌, இவளுடைய திருவடி 





* இந்தப்‌ பாட்டு, * திருவடி தொழித படலத்தில்‌ இருக்‌ 
கிறது. 


[ 914 ] 


சீதை தனிமொழி 


களைத்‌ தரிக்கும்‌ பாக்கியம்‌ சனக்கே' இடைத்‌ 
திருக்கற தென்றும்‌, ராட்சஸ வர்க்கம்‌ அழிய 
வில்லை என்பதே இராமன்‌ இரந்த இடத்தை ௮.றிய 
வில்லை என்பதற்குச்‌ தகுந்த சாட்சியமாகு மென்‌ 
அம்‌ சொல்லுகிறான்‌. கழுத்தைச்‌ சுற்றிய கொடி. 
இன்னும்‌ அப்படியே இருக்கிறது. 1: அம்மா! 
சந்தேகம்‌ வேண்டாம்‌. என்னிடம்‌ சாட்சியாக ஒரு 
பொருள்‌ இருக்கறது. அவன்‌ சொல்லியனுப்பிய 
அடையாள வார்த்தைகளும்‌ உண்டு. உள்ளங்கை 
- நெல்லிக்கனி போல்‌ கண்டுகொள்ளலாம்‌. வித்தி 
யாசமாக ஒன்றும்‌ நினைக்கவேண்டாம்‌. என்று 
மன்றாடுகறான்‌. என்ன சுத்தமான குரல்‌! இப்படிப்‌ 
பட்ட குரலை எத்தனையோ நாளாகக்‌ கேட்டதில்லை 
எதை. 

அன்‌ றிரவு நல்ல கிலா ; ஆனால்‌ அந்தச்‌ சோலை 
யல்‌ அவ்வளவு வெளிச்சமில்லை. அடர்த்த ககா 
களுக்கு ஊடே, இற்சில இடைவெளி வழியாகச்‌ 
சந்திர இரணம்‌ நுழைந்து வருகிறது. 

அப்படிப்பட்ட இரணம்‌ தன்‌ முகதீதில்‌ விழும்‌ 
படி வசதியான ஒரிடத்தில்‌ வந்து வணங்கி நிற்க 
ரூன்‌. ஆ! என்ன முகம்‌ ! அப்படிப்பட்ட முகத்தை 
இலங்கையில்‌ பார்து ததேயில்லை. 

என்றவன்‌ இறைஞ்ச 
நோக்கி, இரக்கமும்‌ 
முனிவும்‌ எப்தி, 
“ நின்றவன்‌ நிருதன்‌ 
அல்லன்‌ ; நெறிநின்று 
பொறிகள்‌ ஐந்தும்‌ 
[ 215 ] 


சுந்தர சாண்டம்‌ 


வென்றவன்‌ ? அல்ல 
ஐகில்‌ விண்ணவ 
றக வேண்டும்‌ 
நன்‌(று)உ்ணர்‌ உரையன்‌ ; 
தூயன்‌ ; நவையிலன்‌ 


எழுக - சரட்சஸன்‌, ௪வை - குற்றம்‌. ] 


குழந்தை- -மூகம்போலிருக்த அந்த முகத்தைப்‌ 
பார்த்ததும்‌ இவஞக்கு எவ்வளவு இரக்கம்‌ உணட 
இறது! அதே சமயத்தில்‌ தன்னுடைய கோசிகம்‌ 
தடைப்பட்டிருந்ததைக்‌ குறி, த்துக்‌ கோபமும்‌ உண்‌ 
டாகிறது. ஆனால்‌ அத்த முகம்‌ அகந்இரிசையில்‌ 
எவ்வளவு தேஜோமயமாகம்‌ பிரகா௫க்க் மது! 
: இதுவோ ராட்சஸ மூஞ்சி 2? நல்லொழுக்கத்திலே 
கிலைத்துப்‌ பழட “இச்‌்இரியங்களை ஜயித்திருக்கும்‌ 
அதிவீரனான கேஜஸ்வியின்‌  முகமன்றோ ? ' ஆ, 
என்ன களை! என்ன 'வதிகரம்‌ 1 களியாட்டங்களி 
லும்‌ ஈற்றின்பத்திஅம்‌ மூழ்க தடப்பவர்களுக்கும்‌, 
இக்த முகத்துக்கும்‌. எவ்வளவு தாரம்‌ ! தெய்வ ஒளி 
வீசும்‌ கண்கள்‌! இவன்‌ புலன்க்‌ா£ வென்ற /9ிரம 
சாரியாக இருக்கவேண்டும்‌!” ஏன்று நினைக்கும்‌ 
இதை, இவன்‌ ௪ற்றுமுன்‌ பேசிய பேச்சையும்‌ தனக 
குள்ளேயே பாராட்டிக்கொள்வறாள்‌. அந்தப்‌ பேச்‌ 
சம்‌ குரலும்‌ எவ்வளவு நல்லறிவைப்‌ புலப்படுத்து 
கின்றன ! 


தன்முன்‌ நிற்பவன்‌ தூயன்‌ என்ற எண்ணம்‌ 
உண்டாகிறது. குறைந்த பட்சம்‌, சூற்றமில்லா 
தவன்‌ என்று ட டட. இடமிருக்கிறது ! 


[ 916 ] 


சதை தனிமொழி 


இன்னும்‌ நிச்சயபுத்தி ஏற்படவில்லை. *இது 
என்ன? மாரீசமோ?' என்ற சந்தேகம்‌ உள்‌ 
மனத்தில்‌ இடக்கிறது. எனினும்‌, தற்கொலை 
செய்துகொள்ள வேணுமென்ற எண்ணம்‌ மன தீதை 
விட்டு மெள்ள ஈழுவி விடுகிறது. ராமன்‌ மேலுள்ள 
அன்பு இவ்வளவு காலம்‌ இவளைச்‌ சாகவிடாமல்‌ 
காத்துக்‌ கொண்டிருந்தது. இப்போது ராமதாகன்‌ 
பேரன்போடு உச்சரித்த ராமநாமம்‌, உணர்வை 
உருக்கி இவளுக்குப்‌ புதிய உயிர்‌ தக்துவிடு 
கிறது! இப்படிப்பட்ட அற்புதச்தைச்‌ செய்தவன்‌ 
யாராயிருக்தாலென்ன ? ராட்சஸனாயிருக்தால்தான்‌ 
என்ன ? 
அரக்க யாக) 
வேறூர்‌ அமரனே 
யாக; அன்றிக்‌ 
குரக்கின த்(து) ஒருவ 
னேதான்‌ ஆருக! 
கொடுமை மிர 
இரக்கமே யாக! 
வந்‌(து) இங்‌(கு) எம்பிரான்‌ 
நாமம்‌ சொல்லி, 
உருக்கினன்‌ உணர்வைத்‌ 
தந்தான்‌ உயிர்‌ ! இதின்‌ 
உதவி உண்டோ? 
[| அமரன்‌ - தேவன்‌. குரக்கெம்‌ - குரங்குக்‌ கூட்டம்‌. 
இதின்‌ - இசைச்‌ காட்டிலும்‌. | 
என்று எண்ணமிடும்‌ சதை அந்த முகத்தை 
இன்னும்‌ ஈன்றாகப்‌ பார்க்கிறாள்‌. 


[ 917] 


14 


கணையார்தி கொடுத்தல்‌ 


பார்க்கப்‌ பார்க்க, இவள்‌ உள்ளம்‌ அனுமன்‌ 
விஷயத்தில்‌ எவ்வளவு இரங்குகறது! பார்வை, 
முகத்தோடு அகத்தையும்‌ ஊடுருவுகிறது. ௮க்த 
உள்ளத்தில்‌ கொஞ்சமும்‌ கள்ளமில்லை யென்பது 
டஇுதளிவாகிறது. வஞ்சகமே அறியாத அந்தப்‌ 
பேச்சும்‌ சூரலும்‌ காதில்‌ அப்படியே ஒலித்துக்‌. 
கொண்டிருக்கன்றன. ஐயோ, இக்த அன்னியன்‌ 
தன்னைப்‌ பார்த்து ஏன்‌ இப்படிக்‌ கண்ணீர்‌ 
வடித்துப்‌ புலம்புகிறான்‌ ! தன்னுடைய துன்பம்‌ எப்‌ 
படியோ ௮க்த நெஞ்சிலே படுகிறது ! ஐயம்‌ பறந்து 
விடுறது. இணி இவனை யாரென்று விசாரிக்க. 
| 218 ] 


ண்டு கொடுத்தல்‌ 


வேண்டியதுதான்‌ ! ஆனால்‌ இப்போது ஒரு சந்தே: 
கம்‌ : அவனை எப்படி அழைப்பது?' அநத ராட்சஸ: 
ராஜதானியில்‌ எத்தனையோ கட்டுச்‌ காவல்களைத்‌ 
தாண்டிக்‌ கொஞ்சங கூட அச்சமில்லாமல்‌ அங்கு 
வந்து நிற்பவன்‌ யாராயிருந்தாலும்‌  வீரஜாதி' 
யைச்‌ சேர்ந்தவன்‌ என்பது இண்ணம்‌ எனவே, 
சிதை அனுமனை, * வீரனே! நீயார்‌?' என்று கேட்‌ 
இருள்‌. அந்தக்‌ கேள்வியிலேயே அனுமனுடைய்‌: 
ஆலோசனைக்கு வெற்றி கிடைத்து விட்டது.! 


அந்த வார்த்தையைக்‌ கெளரவிப்பதற்கு அற 
குறியாகக்‌ கைகளைத்‌ தலைமேல்‌ குவித்துக்கொண்டு 
அனுமன்‌; தான்‌ வத்த வரலாற்றைக்‌ கொஞ்சம்‌ 
விவரிக்கத்‌ தொடங்குகிறாள்‌ : * தாயே! உன்னை 
ராமன்‌ பிரிந்தபின்பு, அவனுக்கு ஒரு திகேகிதன்‌ 
நஇடைத்தான்‌. அவன்தான்‌ வானர ரரஜாவாய: 
சுக்கிரீவன்‌. அவனுக்கு வாலியென்று ஒர்‌ அண்ணன்‌ 
இருந்தான்‌. ரர£வணஊை வாலிலே கட்டிக்கொண்டு 
எங்கும்‌ பாய்ந்து சென்றான்‌ என்று உலகப்‌ பிர 
இிச்சமாயிருக்கிறதீல்லவா 2-- அந்த வாலிதான்‌. 

அன்னவன்‌ தன்னை 
உம்கோன்‌ அம்‌(பு) ஒன்றால்‌ 
ஆவி வாங்கி, 


பின்னளற்‌(கு) அரசு 
நல்கி, துணைஎனப்‌ 
பிடித்தான்‌ : நங்கள்‌ 
மன்னவன்‌ தனக்கு 
நரயேன்‌ மந்திரத்‌(து) 
உள்ளேன்‌ : வானின்‌ 
[219 7 


சுந்த. ர காண்டம்‌ 


நன்னெடுங்‌ காலின்‌ 
மைந்தன்‌ ; நாமமும்‌ 
அனுமன்‌ என்பேன்‌.” 


[அன்னவன்‌ - அப்படிப்பட்ட வாலி, உம்‌ கோன்‌ - 
உமது பதியாகிய ராமன்‌. பின்னவன்‌ - தம்பியாகிய 
சுக்ரீவன்‌, ஈல்்‌ - கொடுத்து, நங்கள்‌ - எங்கள்‌. 
மர்தரத்து - மத்திராலோசனைச்‌ சபையில்‌, வானின்‌ - 
வானத்தில்‌ உலாவுகிற, நல்‌ கெடுக கால்‌ - நல்ல பெரிய 


வாயுபகவான்‌, ] 


என்று தன்னுடைய உத்தியோகத்தையும்‌ பெய 
ரையும்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறான்‌ அனுமன்‌. 

(நீ யார்‌ ?? என்ற கேள்விக்குப்‌ பதிலாக, “அடி 
யேன்‌ சக்இரீவனுடைய மந்திராலோசனைச்‌ சபை 
டில்‌ உள்ளவன்‌; வாயு புத்திரனான அனுமன்‌ £ 
என்று சொல்வதே போதும்‌. ஆனால்‌ அனுமனோ 
வாலி பெயரையும்‌ சொல்லி, 4 அவனை ஒரே ௮ம்‌ 
பால்‌ உன்‌ புருஷன்‌ கொன்று சுக்கிரீவனைப்‌ புதிய 
மகாராஜாவாக ஆக்கிவைக்தான்‌ ' என் இருன்‌. 
இதனால்‌, * அப்பேர்ப்பட்ட ராமனுக்கு ராவணவதம்‌ 
செய்து சதையை மீட்டுக்‌ கொள்வது சுலபமாக 
இருக்கும்‌ என்பதைக்‌ குறிப்பாக உணர்தீதிச்‌ 
சிகதையைக்‌ தைரியப்படுத்துகிறுன்‌. 

பிறகு ராமனுக்குத்‌ தணையாச அமைந்திருக்‌ 
கும்‌ வானரங்களின்‌ வலிமை முதலியவற்றைச்‌ 
சுருக்கமாகச்‌ சொல்லுகிறான்‌. ரரவணன்‌ கவர்ந்து 
சென்ற காலத்தில்‌ இவள்‌ ஆபரணங்களைச சீலையில்‌ 
முடிந்து வீசியதையும்‌, அந்த மூடிப்பைத்‌ தான்‌ 
எடுத்துக்கொடுத்ததையும்‌, தன்னை விசேஷ. நம்பிக்‌ 


[ 990 | 


கணையாழி கொடுத்தல்‌ 


கையோடு ராமன்‌ தனியே அழைத்து, : நீ தற்குத்‌ 
இசையில்‌ போய்ச்‌ தேடு என்று அன்புகூர்ந்து 
கட்டளை பிட்டதையும்‌ சொல்லுகிறான்‌ : 
வென்றியான்‌ அடியன்‌ 
தன்னை வேறுகொண்‌்(டு) 
இருந்து கூறி, 
தென்திசை சேறி: 
என்றான்‌? அவன்‌ அருள்‌ 
சிதைவ தாமோ? 

[வென்றியான்‌ - வெற்றியையுடைய சாமன்‌. சேறி - 
செல்வாயாக.] 

அனுமன்‌ முதல்முதல்‌ சீதையிடம்‌ ராமனுடைய 

அருள்‌-தாதன்‌ ? என்னு வெளியிட்டுக்கொண்டதறி 
சூம்‌ காரணம்‌ இது, *அச்த அருள்‌ பழுதாகுமா? 
உன்னைக்‌ காணப்பெற்றேன்‌ !' ” என்ற குதாகலத்‌ 
துடன்‌, 
இற்றைநாள்‌ அகாவும்‌, 
அன்ஜல 1! அன்றுநீ 
இழித்து நீத்த 
மற்றைநல்‌ அணிகள்‌ 
காண்உன்‌ மங்கலம்‌ 
காத்த மன்றே ! 

[இற்றை காள்‌ - இன்றைதீ தினம்‌. அன்னா - அன்‌ 
னையே! இழித்து நீத்த - கழற்றி வீசிய, மங்கலம்‌ - திரு 
மங்கலியம்‌. ] 
என்று எவ்வளவு உருக்கமாய்ப்‌ பேசிச்‌ சதையைதீ 

[ 221] 


சுந்தர காண்டம்‌ 


ுதற்றுகிறான்‌! தான்‌ ராமனுக்கு அந்தரங்க 
மானவன்‌ என்பதைச்‌ சாதுரியமாக வெளியிட்டது 
போல்‌, இவள்‌ கழற்றி எறிந்த ஆப ரணங்களைப்‌ 
பார்த்ததனாலேயே அவன்‌ உயிர்வைத்திருக்கிறான்‌ 
என்பதையும்‌ சாதுரியமாகத்‌ தெரிவிக்கிறான்‌. 


பெண்களுக்கெல்லாம்‌ திருமங்கலியம்‌ அல்லது 
காலிதான்‌ மற்ற ஆபரணங்களைக்‌ காத்துக்கொடுக்‌ 
இறது. (அதாவது, ௮க்த ஆபரணங்களை அணிந்து 
கொள்ளும்‌ உரிமையைக்‌ காப்பாற்றுகிறது.) 
சதைக்கோ, மற்ற ஆபரணங்கள்‌ திருமங்கலியத்‌ 
தைக்‌ காத்தனவாம்‌. 


சடைசியாக, வாலி புத்திரனாகிய அங்கதனும்‌ 
ராமனுக்கும்‌ சுக்இரீவனுக்கும்‌ பணி செய்கிறான்‌ 
என்று சொல்லி, அத்த வாலி மைந்தன்‌ தன்னை 
இலங்கைக்கு அனுப்பியதாகக்‌ கி முடிக்கிறான்‌. 


அனுமன்‌ வார்த்தையைக்‌ கேட்ட சிதையுள்‌ 
ளத்தில்‌ ஆனந்தம்‌ பொங்குகிறது. உள்ளத்தைப்‌ 
போல்‌ உடம்பும்‌ பூரிக்கிறது. * எனக்கும்‌ விடுதலை 
வந்து விட்டதோ?” என்று கினைக்க நினைக்கக்‌ 
கண்கள்‌ ஆனந்தக்கண்ணீர்‌ பொழிகின்றன. 


.... சோகக்‌ கண்ணீர்‌ ஆனந்தக்‌ கண்ணீராகும்‌ 
அதிசயத்தை இதோ கவிதானுபவமாகக்‌ கண்டு, 
நாமும்‌ அந்தப்‌ பரமானந்தத்திலே பங்குகொள் 
(வோம்‌: 
எய்தவன்‌ உரைத்த 
லோடும்‌, எழுந்துபே 
௫வகை யயேற, 
[ 222] 


கணையாழி கொடுத்தல்‌ 


வெய்துறல்‌ ஒடுங்கும்‌ 
மனி வரனுற 
*உய்தல்வந்‌(து) உற்ற 
தோ?” என்‌(று) அருவிநீர்‌ 
ஒழுகு கண்ணை; 
: ஐய,சொல்‌ ! ஐயன்‌ 
மேனி எப்படிக்‌(௫) 
அறிதி ?? என்றாள்‌, 

[எய்து அவன்‌ - (தூது)வர்த அனுமன்‌. வெய்‌ 
அறல்‌ - வெப்பமான அன்பம்‌, வானுற - பறாமனாக, 
உய்தல்‌ - (துன்பத்திலிருக்‌து) பிழைத்துக்கொள்வத. 
எப்படி - எந்தவிதமாக,]: 
இச்செய்யுளில்‌, 

“உய்தல்வந்(து) உற்ற 
தோ?” என்‌(று) அருவிநீச்‌ 
ஒழுக கண்ணுள்‌ 
என்பது, ரஸிகர்‌ உலடஇல்‌ அட்சர லட்சம்‌ பெறும்‌ 
சுவிதையின்‌ மகா வாக்கியங்களில்‌ ஒன்று என்பர்‌ 
பேரறிஞர்‌ வ. வே. ௬. ஐயர்‌. 

இனி, அனுமன்‌ சதையை நோக்கச்‌ சில 
அடையாள வார்த்தைகள்‌ சொல்லப்‌ போூருன்‌. 
: அங்கே நடப்பது கஷ்டமாயிருக்குமே! காட்டுப்‌ 
பாதையல்லவா ?' என்று தொடங்கியதும்‌, ௮வன்‌ 
இன்னும்‌ என்ன சொல்லம்‌ போகிறானோ என்று 
கவனமாய்க்‌ கேட்டுக்கொண் டிருக்கிறுள்‌ சீதை. 
கொஞ்சகாலம்தானே, போய்வருகிறேன்‌ !' என்ற 


[ 828 ] 


சுந்தர காண்டம்‌ 


ராமன்‌ பதினாலு ஆண்டுகளைக்‌ குறிப்பிட்டானல்‌ 
லவா ? அதை :நாள்கள்‌ சில ' என்று குறிப்பிட்டு, 
அதுவரையில்‌ எனக்காகத்‌ தாய்மார்களுக்கு (உண்‌ 
மாமியார்களுக்கு)ப்‌ பணிவிடை செய்துகொண்டு நீ 
இங்கே இரு என்று நாயகன்‌ சொன்னதை 
யும்‌ நாயஇக்கு இப்போது ஞாபகப்படுத்துகறான்‌ 
அனுமன்‌. 

இவன்‌ பேசப்‌ பேச இவளுக்குப்‌ பழைய 
கினைவுகள்‌ பொங்குகின்றன. மாற்று வஸ்திரம்‌ 
கூட எடுத்துக்கொள்ளாமல்‌, உடுத்த உடையோரடும்‌, 
உயிரையே உதறிவிடுவது போன்ற உடம்போரடும்‌, 
கோபத்தோடும்‌ காதலன்‌ அருகில்‌ காதலி வந்து 
கின்றதாக முதலாவள்‌ அடையாளத்தைச்‌ சொல்லி 
முடிச்தபோது, அது இவளுக்கு அப்போதுதான்‌ 
தநடந்ததுபோலதக்‌ தோன்றுகிறது : 

நட்த்தல்‌அரி தரகும்நெறி? 
நாள்கள்சில்‌; தாயர்க்கு 
அடுத்தபணி செய்‌(து)இவண்‌ இ 
ருத்தின, அச்சொற்‌(கு)' 
உடுத்ததுகி லோடும்‌,உயிர்‌ 
உக்கஉட்‌ லோடும்‌, 
எடுத்தமுனி வோடும்‌,அயல்‌ 
நின்றதும்‌இ சைப்பாய்‌ ! 

(நெதி - வழி. இவண்‌ - இங்கே (அயோத்தியிலே). 
இருத்தி - இருப்பாய்‌. சொற்கு - சொல்லுக்கு. உக்க - 
இந்திய, முனிவு - கோபம்‌; இசைப்பாய்‌ - சொல்வாய்‌. | 

பின்பு இரண்டாவது அடையாளம்‌ சொல்லு 
இரான்‌ : 

[ 224 ] 


கணையாழி கொடுத்தல்‌ 


நீண்ட்முடி வேந்தன்‌ அருள்‌ 

ப ஏந்தி, நிறை செல்வம்‌ 

பூண்டதனை நீங்கி, நெறி 
போதலுறு நாளின்‌, 

ஆண்டநகர்‌ ஆரையொடு 
வாயில்‌அக லாழுன்‌, 

: பரண்டையது கான்‌ ?7*என 
இசைத்ததும்‌ இசைப்பாய்‌ 


[ண்ட மூடி வேச்தன்‌ - தசரத சக்கரவர்த்தி. நெறி- 
வழி. போதலுறு நாளின்‌ - புறப்பட்ட பொழுது, ஆரை - 
கோட்டை மதில்‌, யாண்டை * எவ்விடத்திலிருக்கற த. | 


என்னு ராமன்‌ தன்னிடம்‌ சொன்னதாக அனுமன்‌ 
விண்ணப்பித்துக்கொண்டதும்‌, கரல வெள்ளம்‌ 
உடனே பின்னேக்டி ஓடித்‌ தீன்ன அக்காலத்து 
அயோத்திக்கு அருசே கொண்டு சேர்திதுவிட்ட 
தாக எண்ணுஇுருள்‌. ஆம்‌, தாங்கள்‌ பிரிக்துகொண் 
டிருக்கும்‌ ௮ந்த அயோத்திக்கு அருகே! 

நீண்ட ஆட்சிக்குப்‌ பின்‌ சக்கரவரா்ததி தமது 
அருமைப்‌ பிள்ளைக்கு நாடு கொடுத்ததும்‌, அதல்‌ 
ஆசை இல்லாமலிருக்தும்‌ தந்‌ஜையின்‌ வாக்கிய 
பரிபாலனமாகவே ராஜ்ய பரிபாலன த்தைச்‌ சர 
சாக வடத்ததும்‌, ராமன்‌ முடி. சூடிக்கொண்டதா 
சுவே சீதையும்‌ பிறரும்‌ நம்பியதும்‌, பிறகு பூண்ட 
மூடியையும்‌ ஆண்ட நகரையும்‌ கைவிட்டதாகவே 
கருதியதும்‌, காட்டுக்குப்‌ புறப்பட்டதும்‌, கோட்டை 
வாசலைத்‌ தாண்டிப்‌ போவதற்கு முன்னமேயே, 
:காடு எங்கே இருக்கிறது?” என்று சிதை பேதைமை 
| 225 ] 


௬. கா. 15 


சுந்த. காண்டம்‌ 


யும்‌ குதாகலமும்‌ தோன்றக்‌ கேட்டதும்‌, அப்படியே 
மீண்டும்‌ பிரத்தியட்சமாசன்்‌ றன. அனுமன்‌“ அடை 
யாளம்‌ சொல்லுகிறானா 2--ஏதோ மந்திர வித்தை 
காட்டுகிரானா £ 


இதோ இன்னும்‌ ஒரு காட்சி. காட்டிலே 
விட்டுப்‌ போகும்போது சுமந்திரன்‌ தயங்கித்‌ தயங்‌ 
இப்‌ பரிதவிப்பதும்‌, தன்‌ கணவன்‌ தேறுதல்‌ 
சொல்லுவதும்‌, அந்த வசன சாதுரியம்‌ சுமச்தரன்‌ 
துயரத்தை நீக்காவிட்டாலும்‌ உலகம்‌ தெரியாத. 
சன்னுடைய உள்ளத்தில்‌ துயரமே இல்லாமல்‌ 
செய்துவிடுவதும்‌, ௮ந்த சிலையில்‌ தான்‌ சுமந்திரனை 
நோக்கி, நான்‌ அரண்மனையில்‌ அருமையாக 
வளர்த்துவந்த இளிக்கும்‌ மைனாவுக்கும்‌ யாராவது 
தொடர்ர்து பேச்சுக்‌ கற்றுக்‌ கொடுக்கவேணும்‌ ” 
என்று கவலையோடு” செய்தி சொல்லி அனுப்புவ 
தும்‌ ஆய காட்சிகள்‌ அனுமன்‌ வரய்மொழி 
மூலமாக இப்போது மனக்கண்‌ முன்வந்து, 
அவள்‌ உள்ளத்திலே எத்தனையோ சிக்தனைகளையும்‌ 
உணர்ச்சிகளையும்‌ தாண்டிவிடுகின்‌ றன ! 


வேறு அடையாளங்களையும்‌ ராமன்‌ சொல்லி 
அனுப்பியிருந்தான்‌. அவளும்‌ அனுமன்‌ வார்த்‌ 
தையை அமிர்தமாகப்‌ பருகிக்கொண்டிருக்தாள்‌. 
ஆனால்‌ இந்தச்‌ சொல்லின்‌ செல்வன்‌ இணிமேல்‌ 
சொற்கள்‌ அவசியமில்லை என்றே தீர்மானித்து விடு 
இரான்‌ : 

மீட்டும்உரை வேண்டுவன 
இல்லையென, * மெய்ப்பர்‌ 
| 226 ] 


கணையாழி கொடுத்தல்‌ 


தீட்டியது, தீட்டரிய 

3... செய்கையது, செவ்வெ 

நீட்டிது ” என நேர்ந்தனன்‌ 
எனுநெடிய கையால்‌ 

காட்டினன்‌ ஒர்‌ஆழி; அது 
வாள்நுதலி கண்டாள்‌. 

[மீட்டும்‌ - மேலும்‌ மேலும்‌. இட்டரிய - சித்தரித்‌ 
க்‌ காட்டவும்‌, சொல்லி யறிவிக்கவும்‌ இயலாத. 
செய்கை - வேலைப்பாடு. செவ்வே - தேரே. நீட்டி 
தென - நீட்டு--இது-- என. கேர்ர்தனன்‌ - (ராமன்‌) 
கொடுத்தான்‌. எனா - என்று சொல்லி. ஆழி - வட்ட 
மாண மோதிரம்‌. வாள்‌ - ஒளி, தலி - நெற்றியை 


யுடையவள்‌. | 


காலத்‌ இரை விலக, ஒன்றின்‌ பின்‌ ஒன்றாக 
மூன்று ஜாலக்‌ காட்சிக்காக கண்ட சீதை இப்‌ 
போது ஓர்‌ இர்திர ஜாலத்தைக்‌ காண்டுருூள்‌. 
எந்தப்‌ பேர்‌ கொஷ்ச நேரத்திற்கு முன்‌ காதில்‌ 
விழுந்ததோ, அது இப்போது சண்‌ முன்னும்‌ வரு 
இறது ! எந்தப்‌ பேரைக்‌ கேட்டதும்‌ இவளுடைய 
உணர்வு நீராய்‌ உருப்‌ போயிற்ரோ, அதே ராம 
நாமம்‌ இத்தரிச்கப்‌ பெற்றிருக்கிறது உண்மை 
யாகவே கண்முன்னே இத்தரித்துக்‌ காட்டப்‌ 
படுகிறது. 

அந்த வேலைப்பாடுதான்‌ எவ்வளவு வி௫த்திர 
மானது1 அதைப்போல்‌ யாரே செய்யமுடியும்‌ ? 
அந்த வேலைத்திறத்தை வருணிக்கத்தான்‌ யாரால்‌ 
மூடியும்‌ ? அப்படிப்பட்ட கணையாழியை, * உன்னி 
டம்‌ கொடுக்கும்படி உன்‌ காதலன்‌ தந்திருக்கிறான்‌” 


[ 997 ] 


சுந்தர காண்டம்‌ 


என்று கொல்லி, “ஒரு தெய்வத்தின்‌ முன்‌ நிவேதன 
மாக அபூர்வமான! ஒரு பொருளைச்‌ சமர்ப்‌ரிப்பது 
போல்‌ மன்‌. 'தன்னுடைய இரு கைகளாலும்‌ 
மோதிரத்தை .. ஏந்திக்கொண்டு காண்பிக்கிறான்‌. 
அதைக்‌ கண்டதும்‌ சதை முகத்தில்‌ ஒரு புதிய ஒளி 
பரவுகிறது, ஒரு புதிய அழகு வருகிறது. 

ராமனது மோதிரத்தைக்‌ கண்ட சீதையின்‌ 
ம௫கழ்ச்சியை--சிகையின்‌ தன்மையை என்னென்‌ 
பது! 

இறந்தவர்‌ பிறந்தபயன்‌ 
எய்தினர்‌ கொல்‌என்கோ ? 7 
மறந்நவர்‌ அறிந்‌(து)உணர்வு 
வந்தனர்‌ கொல்‌என்‌கோ ? 
துறந்தஉயிர்‌ வந்‌(து) இடை 
தொடர்ந்தது கொல்‌என்கோ ? 
திறம்தெரிவ(து) என்னைகொல்‌இ(்‌) 
நன்னுதலி செய்கை ? 

[எய்தினர்கொல்‌ என்கோ - அடைக்‌ அவிட்டார்கள்‌ 
என்பேனோ. இடை - உடம்பினிடையே உடம்பி 
னிடத்தே. தொடர்ந்தது - தொடர்புற்றன. திறம்‌ - 
தன்மை; (இங்கே) ம௫ழ்ச்சியின்‌ தன்மை. தெரிவது - 
தெரிந்து சொல்வது, என்னைகொல்‌ - எவவரரோ. கல்‌ 
தலி - ௮ழ௫ய நெற்றியுடைய சீதை.] 

இம்மையின்‌ பத்தையும்‌ மறுமையின்‌ பத்தை 
யும்‌ அடைய முயல்வது பிறந்ததனால்‌ ஆய பயன்‌. 
இப்பயனை அடைய முயலாமல்‌ வரணாளை வீணா 
ளாக்கு இறந்து போடுறவர்களும்‌ உண்டல்லவா ?' 

| 228 ] 


கணையாழி கொடுத்தல்‌ 


அப்படி இறந்து போனவர்கள்‌. பிறந்த பயன: 
தங்களுக்கு மறுமையில்‌ இட்டுமெரு நு இர்பாரா 
மல்தானே யிருப்பார்கள்‌ ? அத்தி நிலேநில்‌ அவர்‌, 
கள்‌ பிறவிப்‌ பயனை தீ த.ற்செயலரிஷனுடையம்‌ பெரு, 
ரார்கள்‌ என்னு வைகத்துக்கொளிவேரீக்‌.?! இதத 
கைய மஒழ்ச்சியைச்‌ 4: சதையில்‌ மகிழ்சசியோடு 
ஒப்பிடலாம்‌ என்பேனொ?' என்று கவிஞன்‌ தலா 
ன த்‌ கானே கேட்டுக்கொள்கிறான்‌. 


ப இகச்தகைய  உவமையோடு திருப்தியடைய 
வில்லை கவியுள்ளம்‌. அறிதற்கு அரிய ஒரு பொரு 
அறிர்துவிட்டார்‌ ஒருவர்‌ ; பின்பு மறந்தும்‌ விட்‌ 
டார்‌. அவர்‌ எவ்வளவு கஷ்ட நிலையில்‌ இருந்திருப்‌ 
பார்‌? அவரே இரும்ப அந்த அரும்‌ பொருளைப்‌ 
பற்றி அரிவுவரப்‌ ,பெற்றாராயின்‌ எத்தகைய 
அன ந்தத்தை அடைந்திருப்பரா 2 *அதுதகைய 
ஆன ந்தததைச்‌ சிஜையும்‌ அடைக்தாள்‌ எலாபே 
னோ?” என்கிறான்‌ கவிஞா்‌, 


இன் னும்‌ திருப்தி பெறவில்லை சவிஞனுளளம்‌. 
உடலைத்‌ தறந்துவிட்டது உயிர்‌ ; அழுதால்‌ மீளுமா, 
தொழுதால்‌ மீளுமா? * அந்த உயா்‌ மீண்டு வந்து 
அத்த உடம்புடன்‌ தொடர்புற்றது என்றால்‌, அந்த 
உவகையை என்னென்பது? (அசுதகைய உவ 
கையைச்‌ சதையும்‌ அடைந்தாள்‌ என்பேனோ ்‌்‌ 
என்‌ இரான்‌ கவிஞன்‌. 


டிதை அடைந்த ஆனந்த நிலையைக்‌ தெரிந்து 
சொல்வது எவ்வாறோ?” என்று தவித்துககொண் 
ருக்கும்‌ கவியுள்ளத்திலே நாலு கனவுகள்‌--பகற்‌ 
கனவுகள்‌--தோன்றுஇன்‌ றன. 
[ 229 ] 


சுந்தர காண்டம்‌ 


நாகரத்தினத்தைப்‌ பறிகொடுத்த நாகம்‌ 
ஒன்று, அதைத்‌ தேடித்‌ தவித்துக்‌ கொண்டி 
ருக்கிறதாம்‌. கண்டுபிடிக்க முடியவில்லையே ]? 
என்று ஏங்கிப்‌ புற்றுக்குதீ திரும்பிவிட்டது. ஆனால்‌ 
என்ன அதிசயம்‌ !--புற்‌.நிலிருக்கும்போது அந்த 
நாகம்‌ தான்‌ இழந்த இரத்தினத்தை எதிரே கண்டு 
விடுகிறதாம்‌. 


வேறொரு காட்சி. நீண்ட சாலமாகத்‌ தாம்‌ 
அனுபவித்துவந்த பெருஞ்செல்வங்களை இழந்து 
விட்டார்‌. ஒருவர்‌. போனது போனதுதான்‌ ) 
ஜயோ ! இணி தாம்‌ அந்த ஐச வரியத்தைக்‌ கன 
விலும்‌ பார்க்க முடியுமா ?' என்னு ஏங்கிக்‌ கஷ்ட 
ஜீவனம்‌ செய்து கொண்டிருக்கிறார்‌ ௮ந்த மாஜி 
கோடீச்வரர்‌. அப்படி யிருக்கும்போது திடீரென்று 
ஒரு காள்‌), அதிர்ஷ்ட தேவதை காட்டும்‌ செப்படி 
வித்தையால்‌, அவர்‌ அக்தச்‌ செல்வங்களைத்‌ திரும்‌ 
பப்‌ பெற்று மறுபடியும்‌ கோடீச்வரராஇருர்‌-.- 
என்ன ஆச்சரியம்‌, என்ன மகழ்ச்சி 


இன்னொரு காட்சி. ஒருத்திக்கு வெகு கால 
மாகக்‌ குழந்தையில்லை. வயது ஏற ஏறக்‌ கசூழக்தை- 
ஆசை அதிகரிக்கிறது ; நம்பிக்கையோ குறைக்து 
வருகிறது. ஊரார்‌ அந்த அம்மாளை--*அம்மா” 
என்று கூப்பிட ஒரு சூழந்தையில்லையே என்று 
தவித்தக்கொண்டிருக்கும்‌ ௮௫௪ அம்மா மலடி. 
என்மே பிர௫த்தமாய்க்‌ குறிப்பிட்டுப்‌ பேசுவது 
வழக்கமாடுவிட்டது. அதே ஊரில்‌ ஒருகாளுமில்லாத 
திருகாள்‌ வந்துவிட்டதுபோல்‌ தூள்படுகிறது, “மலடி. 
குழந்தை பெற்று விட்டாள்‌ ? என்று, *மலடி.' என்‌ 
ரூல்தான்‌ தெரியும்‌: பெயாகூட மறைந்துவிட்டது ! 


[ 980 ] 


௦ 


கணையாழி கொடுத்தல்‌ 


அந்த *மலடி.' அடையும்‌ ம௫ழ்ச் சிக்கு எல்லையும்‌ 
உண்டோ? 

நாலாவது காட்டு. இரண்டு கண்களையும்‌ 
இழக்து விட்டான்‌ ஒருவன்‌. சூரிய வெளிச்சமும்‌, 
இயற்கையின்‌ அழகுகளும்‌, வர்ண ஜாலங்களும்‌ 
பழைய ஞாபகங்களாகஇிவிட்டன. “ ஐயோ ! பிறவிக்‌ 
குருடனாயிருந்தாலும்‌ இவ்வளவு கஷ்டம்‌ தெரி 
யாதே! நம்முடைய வாழ்க்கை இனி ஒமே இராதீதிரீ 
தான்‌ ; இக்த இருளுலகத்திலிருக்து இக்தப்‌ பிறவி 
யில்‌ எனக்கு விடுதலை இடையாது !' என்று புலம்‌ 
பிச்‌ கொண்டிருந்தான்‌. அப்படிப்பட்டவன்‌ ஒரு 
நாள்‌, ஒஹோ, இரண்டு கண்களும்‌ மீண்டும்‌ 
துலாம்பரமாய்த்‌ தெரிடன்ற்ன வே ! மீண்டும்‌ இகத 
அழ்கய உலகைக்‌ காணக்‌ இடைத்ததே !' என்று 
குதாகலப்படுகிறான்‌. புதிய பிறப்பை அடைந்து 
விட்டதாகவே பூரிக்கிறான்‌. - 


இப்படிப்பட்ட அபரிமிதமான ஆனந்து 
களின்‌ சேர்த்தியை இப்போது சீதையிடம்‌ காண்‌ 
இரோம்‌ : 


இழந்தமணி புற்றர(91)௭- 
திர்ந்த(து)என லாஜள்‌; 
பழந்தனம்‌ இழந்தன 
படைத்தவரை ஒத்தாள்‌ ; 
குழந்தையை உயிர்த்தமல- 
டிக்‌(கு) உவமை கொண்டாள்‌ ; 
உழந்துவிழி பெற்றதொர்‌ 
உயிர்ப்‌ பொறையும்‌ ஒத்தாள்‌ ! 
| 281] 


சுந்தா காண்டம்‌ 


[மணி' - (இங்கே) நாகரத்தினம்‌. புற்றாவு - புற்றில்‌ 
உள்ள பாம்பு, எதிர்க்தது - சந்தித்தது. உயிர்த்த பெற்‌ 
நெடுத்த. உழந்த - வருக்தி. உயிர்ப்பொறை - உடம்பு. ] 


மோதிரத்தைக்‌ கண்ட நிலை இது. இதற்கு 
மூந்திய பாட்டிலும்‌ கணையாழி கண்ட சீதை 
அடைந்த ஆனந்தத்தை ஏழு உவமானங்களால்‌ 
நமக்குப்‌ பிரத்தியட்சப்படுத்துகிறான்‌ கவிஞன்‌. 


இதோ பாருங்கள்‌ : மோதிரத்தை அனுமன்‌ 
கையிலிருந்து வாங்கக்‌ கொள்கிறாள்‌. எவ்வளவு 
ஆசையோடு வாங்கித்‌ கன்‌ இருதயத்திற்கு அருகே 
சேர்த்துச்‌ கொள்கிறாள்‌ பாருங்கள்‌ : 


வாங்கினள்‌ ? முலைக்குவையில்‌, 
வைத்தனள்‌ ; சிரத்தால்‌ 
தாங்கினள்‌ $? மலர்க்கண்‌ மிசை 
ஒத்தினள்‌ ; தடந்தோள்‌ 
வீங்கினள்‌ ; மெலித்தனள்‌ ; 
குவிர்ந்தனள்‌ ; வெதுப்போ(ட) 
ஏங்கினள்‌ ; உயிர்த்தனள்‌ : இ(து) 
இன்னதென லாம ? 


[மூலைக்‌ குவையில்‌-ஸ்தனங்களின்‌ முகட்டில்‌. மலர்க்‌ 
கண்மிசை - பூக்களை ஒத்த சண்களில்‌. தடந்‌ தோள்‌ - 
விசாலமான தோள்‌- வீங்கனெள்‌ - பூரிக்கப்‌ பெற்றாள்‌. 
வெதப்பு - வெப்பம்‌, உயிர்ச்சனள்‌ - பெருமூச்சு விட்‌ 
டாள்‌. ஆமே - (இங்கே) ஆகுமோ. இ௫ -ஸ்தம்பித்துச்‌ 
செயலற்றிருக்கும்‌ இர்த ஆனந்த நிலை, | 

[282 ] 


கணையாழி கொடுத்தல்‌ 


கணையாழியை வாங்கியதும்‌ ஆசையோரடு 
அணைத்துக்‌ கொண்டவள்‌, பிறகு தலைமேல்‌ ஏந்திக்‌ 
கொள்ூருள்‌ : இழக்க இரீடமென்றே எண்ணிவிட்‌ 
டாளா? அந்தக்‌ கணையாழியை ? நீலமலர்‌ போன்ற 
தீன்‌ அழ௫யயே--குற்றமற்ற--கண்களிலே ஒத்திக்‌ 
கொள்கிறுள்‌ : காயகனுடைய அனுக்கரகத்தோடு 
வந்த வரப்பிரசாதம்‌ அல்லவா £ 


எப்படிப்பட்ட மந்திர சக்திதான்‌ இருக்குமே 
அந்த மோதிரத்திலே ! ராமனைக்‌ கண்முன்‌ காட்‌ 
டக்‌ காட்டி. மறைக்கிறது ! தோள்கள்‌ பூரிக்கின்‌ றன : 
பூரிப்புக்குப்‌ பின்‌ மறுபடியும்‌ மெலிர்துபோகிறாள்‌. 
ஒரு நிமிஷம்‌ உள்ளம்‌ குளிர்ந்து உடம்பும்‌ கேரா 
திறது ; அடுத்த நிமிஷத்திலே உடல்‌ வெதும்பி 
ஏங்இப்‌ போகிருள்‌ !. 


ஆ, இப்படி. என்‌ பெருமூச்ன விடுகிறாள்‌ ? இப்‌ 
போது, அலையடித்து ஓய்ந்த சமூதீதிரம்போல்‌ 
செயலற்றுச்‌ சும்மா இருக்கிறாளே ! இந்த ஆனந்த 
நிலையையும்‌ நமக்குக்‌ காட்டி, : இது இன்னதென்று 
சொல்வது எப்படி?” என்று நம்மிடத்திலேயே. 
கவிஞன்‌ ஆலோசனை கேட்பதுபோலத்‌ தோன்று 
இறது. 


( இது இன்னதெனலாமோ?” என்னு நாமும்‌ 
இகைத்துக்‌ கொண்டிருக்கும்போதே, கம்மை மீண்‌ 
டம்‌ சவனிக்சச்‌ சொல்லுகிறான்‌ கவிஞன்‌. அது 
என்ன? சதா பிராட்டி கணையாழியை மோந்து 
பார்ககிறாள்‌. அது இப்போது ஒரு பூச்செண்டாகி 
விட்டதா, என்ன ? மறுபடியும்‌ மார்போடு அணைத்‌ 
துத்‌ தழுவிக்‌ கொள்கிறாள்‌. 


[ 988 ] 


சுந்தர காண்டம்‌ 


கணையாழியை இன்னும்‌ நன்றாகப்‌ பார்க்க 
வேண்டுமென்னும்‌ ஆசையுண்டாடிறது. கஷ்‌ குளி 
ரப்‌ பார்க்கலா மென்றால்‌ கண்ணீர்‌ வந்து தடுக்கி 
றது. அந்த ஆனந்தக்‌ கண்ணீரும்‌ அக்கண்க 
ளுக்கு ஒரு புதிய ஒளியையும்‌ பொலிவையும்‌ தரு 
றது. கண்ணத்‌ துடைத்துக்கொண்டு மீண்டும்‌ 
பார்க்கிறாள்‌. மீண்டும்‌ கண்ணீர்‌ நிறைந்து ததும்பு 
இறது. இப்படி அவள்‌ எவ்வளவு கேரம்தான்‌ 
பார்த்தக்கொண்டிருக்கப்‌ போடுறுளோ ! 


ஆ; அந்தப்‌ பார்வைதான்‌ எவ்வளவு நெடுகீள 
மான பார்வை! எத்தனை நீண்ட கினைவுகள்‌ அப்‌ 
பார்வையில்‌ கண்ணீரோடு கலந்து மிதக்கன்றன ! 
அதிசயத்தின்மேல்‌ அதிசயம்‌ : இப்போது கணை 
யாழியுடன்‌ ஏதேதோ கொஞ்சிப்பேச விரும்புகி 
றாள்‌. ஆனால்‌ ஒரு பேச்சும்‌ வரவில்லை; தொண்டை 
அடைத்துக்கொள்கிற்கு ; மேலும்‌ மேலும்‌ விம்ம 
லோடு அழுகைதான்‌ வருகிறது. அதை அடக்க 
மீண்டும்‌ மீண்டும்‌ விழுங்கத்‌ தொடங்குகிருள்‌. 

அமிதமான ம௫ழ்ச்சிக்கும்‌ அழுகைக்கும்‌ எவ்‌ 
வளவு இனேகம்‌ பாருங்கள்‌ ! இப்படிப்பட்ட ௮ழு 
கைக்கு மேலான ஒரு பேச்சாவது பாஷையாவது 
உண்டா? 

ூமாக்கு(ம்‌); முலை வைத்துற 
முயங்கும்‌;ஒளிர்‌ நன்னீர்‌ 
தீக்கிநிறை கண்‌ இணை 
ததும்ப, நெடுநீளம்‌ 
நோக்கும்‌ ;நுவ லக்கருதும்‌ ; 
ஒன்றும்நுவல்‌ கில்லாள்‌ ; 
[ 284 ] 


கணையாழி கொடுத்தல்‌ 


மேக்குநிமிர்‌ விம்மலள்‌ $வி- 
முங்கலுறு கின்றாள்‌. 

[மோக்கும்‌ - மோந்து பார்ப்பாள்‌., அகம்‌ - மார்பு, 
உற - நன்றாக. முயங்கும்‌ - தழுவுவாள்‌. ஈன்னீர்‌ - 
(ஈல்‌-1-நீர்‌) (இங்கே, ஆனந்தக்‌ கண்ணீர்‌, இணை ... 
இரட்டை, வல - பேச. மேக்கு - மேல்‌. விம்மல்‌ - 
அழுகை; (இங்கே) உள்ளப்‌ பூரிப்பினால்‌ தோன்றும்‌ 
அமுகை. உறுதின்றாள்‌ - தொடகங்குகிறாள்‌, | 


அப்படி ௮வள்‌ கணையாழியை உற்று கோக்‌ 
இக்‌ கொண்டிருக்கும்போது, மின்னம்‌ கொடிபோ 
லிருக்கும்‌ ௮ந்த மேனி முழுவதும்‌ மாற்றுயர்ந்த 
தற்கம்போலப்‌ பிரகா௫க்டறது ; இன்னும்‌ விசேஷ. 
நிறங்களும்‌ ௮ந்த மின்னொளியோடும்‌ பொன்னொளி 
யோடும்‌ கலந்து ஜொலிக்கன் றன ! ரத்தினக௫த 
மான அக்தத்‌ தங்கமோதிரம்‌ வட்டமான-- வேலைப்‌: 
பாடமைந்த--ஒரு மோதிரம்தானா என்ற சந்தேகம்‌ 
கூட நமக்கு உண்டாஇறது. ஒருவேளை அது: 
தொட்டதையெல்லாம்‌ ஆயிரத்தெட்டு மாற்றுப்‌ 
பொன்னை மாற்றும்‌ தெய்வமணியாக இருக்‌. 
குமோ? 
எவ்வளவு ஒருமையுள்ளத்தோடு அதே தயான 
மாக அந்த மணியாழியோடு லயித்துப்போம்‌: 
விட்டாள்‌ ! 
இருந்துபசி யால்‌இடர்‌ 
உழந்தவர்கள்‌ எய்தும்‌ 
அருந்தும்‌ அழு தாகிய(து) : 
அறத்தவரை அண்டமும்‌ 
[285 ] 


சுந்தர காண்டம்‌ 


விருந்திம்‌என்‌, லிகியது ) ச 
ஸீயும்கீமுி மீளும்‌ 

மருந்தும்ஸணலாகியது : ்‌ 
வாழிமணி ஆழி! 


[இடர்‌ உழக்தவர்கள்‌ - துன்பம்‌ அனுபவித்துக்‌ 
கொண்டிருக்தவர்கள்‌. எய்தூம்‌ - அடையப்‌ பெற்ற, 
அருந்தும்‌ - உண்ணுவதற்கு ஏற்ற, அமுது - அமிர்தம்‌ 
போன்ற பால்‌. ௮றச்சவர்‌ - சருமவான்கள்‌. ௮ண்மும்‌ - 
அடுத்துவரும்‌. விருந்து - விருந்தாளி. வீயும்‌ - செச்றுப்‌ 
போகும்‌. மருந்து - சஞ்சீவி. மணி அழி - அழகிய 
கணையாழி. | 


உணவு கேடிப பேரகவும்‌ சசக்‌இயில்லரமல்‌ 
இருந்த இடத்திலேயே இருச்து ப௫த்தியால்‌ கக்‌ 
கப்பெற்றவர்களுக்ளுப்‌, பாலுணவு கஇடைத்அவிட்‌ 
டால்‌ எப்படியிருக்கும்‌ ? அந்தப்‌ பாலமுதம்‌ தேவா 
மிர்தமாகத்‌ தோன்றுமல்லவா ? அப்படிப்‌ பருகும்‌ 
௮மிர்கமாக இருக்கிறதாம்‌ சிதைக்கு மணியாழி. 


மேலும்‌, தர்மவான்சளை வந்தடைந்த விருந்‌ 
தாரளியைப்‌ போலவும்‌ அது இருக்கிறதாம்‌. விரும்‌ 
தாளி முகம்‌ சண்டதும்‌ அச்ச இல்றைக்கார்களின்‌ 
மூகம்தான்‌ எப்படி. மலர்கிறது! எவ்வளவு அக 
மகழ்ச்சியையும்‌ அன்பையும்‌ அந்த முகமலர்ச்சி 
பிரதிபலிக்கிறது ! 


எல்லாவற்றுக்கும்‌ மேலாக அந்தச்‌ கணையாழி, 
செத்துக்கொண்டிருக்கும்‌ உயிரை மீட்டித்தரும்‌ 
அற்புதமான ஒரு ௪ஞ்சீவி மருந்தாகவும்‌ இருக்கற 
காம்‌. ஆம்‌, * அமுது? 4 விருந்து? மருந்து ? ஆகிய 
[ 996 ] 


கணையாழி கொடுத்தல்‌ 


முப்பொருளாகவும்‌ தோன்றி ட்‌ மோதிரம்‌ 


சிதைக்குப்‌ பிராணாபாயம்‌ தவி! த்து வி ப்ுவகை 
விள க்டிற.து. 
இப்படிப்பட்ட இந்திரஜால “மகேக்திர 


ஜாலங்களையெல்லாம்‌ சீதைக்குக்‌ காட்டி, இவளை 
வாழ்வித்து உலகத்தை வாம்விக்கப்‌ போகும்‌ கலா 
யாழியை (வாழ்வதாக! கால தத்துவம்‌ உள்ள அளவு 
வாழ்வதாக:!' என்று வாழ்த்துகிறான்‌ கவிஞன்‌. 
முத்துக்கள்‌ போல்‌ உதிரும்‌ அனத்த பாஷ்பதி்‌ 
திற்கு இடையே, உள்ளத்தில்‌ கொதந்தளித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ பெரும௫ிழ்ச்சியின்‌ சிற்றலை 
யொன்று வெளிப்படுகிறது பன்கிரிப்பாக. இப்‌ 
போது அவள்‌ அனுமனுடன்‌ பேச விரும்புடிருள்‌, 
முன்பிருந்த பேச்சுத்தடை எப்படியோ ஒருவாறு 
நீங்குகிறது. கசூழந்தைகளின்‌ இனிய மழலைமொழி 
கள்போல்‌ மிருதுவான இளஞ்‌ சொற்கள்‌ குழறி 
வருகஇன் றன. 


ர ர | புருஷோத்தமனே !' 
என்று அனுமனை அருமையாக வாய்குஸிர 
அழைக்க ஆசைப்படுறைது உள்ளம்‌. (உயிர்‌ தந்‌ 
தாய்‌, உத்தமனே !' என்ற சொற்கள்‌ எப்படியோ 
தட்டிச்‌ தடுமாறி வக்து ஈம்‌ காதிலும்‌ விழுசின்‌ றன. 
சத்தம்‌ செய்யாமல்‌ கவனமாய்க்‌ கேளுங்கள்‌, பாருங 
கள்‌ : 

இத்தகையள்‌ ஆகி, உயிர்‌ 
ஏமுற விளங்கும்‌ 
முத்தநகை யாள்விழியின்‌ 
ஆலிமுலை முன்றில்‌ 
| 251 ] 


சுதா காண்டம்‌ 


தத்திஉக, மென்குதலை 
தள்ள, * உயிர்‌ தந்தாய்‌, 

உத்தம 1௭ ஒஇனைய 
வாசகம்‌உ ரைத்தாள்‌. 

[இ.ச்தகையள்‌ - இப்படிப்பட்ட தன்மையுடையவள்‌. 
ஏமுற - (அளவற்ற) இன்பம்‌ ௮டைய, மூத்த நகையாள்‌ - 
முத்துப்போல்‌ பற்கள்‌ சிறிது வெளிப்படப்‌ புன்னகை 
பூத்த எத. விழியின்‌ அலி - (ஆனந்தக்‌) கண்ணீர்த 
துளிகள்‌. மூலை முன்றில்‌ - ஸ்தனங்களின்‌ மேல்‌ முகடு, 
தத்தி உக - பாய்க்து உதிர, மென்‌ குதலை - மென்மை 
யான மழலைச்‌ சொற்கள்‌. ,தள்ள - தடுமாறி வர; கசூழறி 
வச. எனா - என்று, இனைய - இப்படிப்பட்ட. | 


(உயிர்‌ தந்தாய்‌, உத்தம!” என்னு வழியும்‌ 
கண்ணீரோடும்‌ சிலிது புன்னகையுடனும்‌ சீதை 
குழறிப்‌ பேசியது அற்புதகமான--என்னறும்‌ அழியாத 
_.கவிச்சித்திரம்‌ பெற்றுவிட்டதல்லவா? நீ மோது 
ரத்தையா கொடுத்தாய்‌ ? என்‌ உயிரையே கொடுத்‌ 
இருக்கிறாய்‌! என்ற வாசகம்‌ தங்க ஏட்டிலே இரத்‌ 
தின எழுத்துக்களில்‌ பொறிக்கப்‌ பெற்றதுபோல்‌ 
பொரிக்கப்‌ பெற்றிருக்கிறது இப்பாட்டினிடையே. 

இணி இவள்‌ அனுமனுக்கு ஈன்‌? சொல்லப்‌ 
போூருள்‌. இப்போது பேச்சுத்தடை கீங்கி வாக்‌ 
குப்‌ பிரவாகமே வந்துவிட்டது. 

 மும்மையாம்‌ உலகம்‌ தந்த 
முதல்வதற்கும்‌ முதல்வன்‌ தூதாய்ச்‌ 
செம்மையால்‌ உயிர்தந்‌ தாய்க்குச்‌ 
செயல்‌என்ஜல்‌ எவிய(து) உண்டே ? 
[ 288 ] 


கணையாழி கொடுத்தல்‌ 


அம்மையாய்‌ அப்ப யை 

அத்தனே ! அருளின்‌ வாழ்வே ! 
இம்மையே மறுமை தானும்‌ 

நல்கினை, இசையோ(டூ)!' என்றாள்‌. 


| மூம்மை - மூன்று, முதல்வதற்கும்‌ முதல்வன்‌ - 
ரம தேவனுக்கும்‌ முதல்வனான சாமன்‌, செம்மை - 
ஈன்மை; நற்குணம்‌, தந் தாய்க்கு - தந்த உனக்கு. 
செயல்‌ . பிரதியுபசாரம்‌, உண்டே - உண்டோ. அத்தன்‌ - 
குரு; கடவுள்‌. இம்மையே மறுமைதானும்‌ - இரந்த 
லோசு வாழ்வும்‌ மறு லோக வாழ்வும்‌. ஈல்தனை - 
கொடுத்தாய்‌, இசையோடு - புகழுடன்‌. ] 

- தக்க சமயத்தில்‌ வந்து என்னக்‌ காப்பாற்‌ 
றிய அந்த உபகாரத்திற்கு அரக்கர்‌ சிறையிலி 
ருக்கும்‌ எளியவளாயெ நான்‌செய்யக்‌ கூடிய பிரதி 
யுபகாரமும்‌ உண்டோ?' என்னு கேட்கிறாள்‌. அந்த 
மகோபகாரியின்‌ தூய அன்பை கினத்ததும்‌ 
: அம்மையே !' என்று அழைக்கத்‌ கோன்றுகிறது. 
அந்த ஆற்றலை நினைத்து : அப்பனே !' என்கிறாள்‌. 
- அவனுடைய தாய அறிவை கினைத்து, * குருவே! 
என்றருள்‌. தெய்வமே அந்த ரூபத்தில்‌ தனக்கு 
உதவிசெய்ய வர்துவிட்டது என்று கூடக கருது 
இருள்‌. ச 


இப்படியெல்லாம்‌ அழைத்தும்‌ திருப்தியடையா 
மல்‌ மேலும்‌ மேலும்‌ அன்பும்‌ நன்‌ ரிய வும்‌ பெருக, 
: அருளின்‌ வாழ்வே!' என்று வாய்‌ குளிர நெஞ்சு 
குளிர அழைக்கிறாள்‌. அந்தப்‌ பிராணோபகாரி 
தனக்குப்‌ பிராணனைக்‌ கொடுத்துப்‌ பிராண நாயக 
னையும்‌ கொடுத்திருக்கிறான்‌ ;) இகலோக வாழ்வைக்‌ 


[ 999] 


சுந்தர காண்டம்‌ 


கொடுத்து மறுலோக வாழ்வையும்‌ கொடுததிருக 
நரன்‌. 
அம்மையூய்‌ அப்ப யை 
அத்தனே 1 அருளின்‌ வாழ்வே! 
என்று அழைத்து நன்றி தெரிவிப்பது எவ்வளவு 
பொருத்தமாக இருக்கறது ! 

இவ்விதமாக கன்‌ ரிய.றிவிக்கும்‌ சிதை இனி 
அ னுமனை எப்படி, வாழ்த்தப்‌ போலிராள்‌ 2-- 
கேளுங்கள்‌ : 

 பரழிய பணைத்தோள்‌ வீர! 
துணையிலேன்‌ “பரிவு தீர்த்த 
வாழிய வள்ள லே!யான்‌ 
மறுவிலா மனத்தேன்‌ என்னில்‌, 
ஊழிஓர்‌ பகலரய்‌ ஓதும்‌ 
யாண்டெலாம்‌, உலகம்‌ ஏழும்‌ 
ஏழும்ளீ வுற்ற ஞான்றும்‌, 
இன்றென இருத்தி!” என்றாள்‌. 

[பாழி - வலிமை. பணைத்‌ தோள்‌ - பருத்த தோள்‌ 
கள்‌. பரிவு - துன்பம்‌, வாழிய - வாழ்வாயாக, மறு - 
குற்றம்‌. என்னில்‌ - என்முல்‌, ஊழி -யுகம்‌. யாண்டு - 
ஆண்டு. உலகம்‌ ஏழும்‌ ஏழும்‌ - பதினான்கு லோகங்களும்‌. 
வீவுற்ற - அழிவடைந்த, ஞான்றும்‌ - நாளினும்‌. இன்‌ 
றென - இன்றுபோல்‌. இருத்தி - இருப்பாயாக, | 

ராக்ஷஸ ராஜதானியிலே அசிறையிருக்கும்‌ 
தன்னைக்‌ கண்டு பேசத்‌ துணிக்த மனோபலத்தையும்‌ 
தேச பலத்தையும்‌ பாராட்டிச்‌ சீதை, *பரழிய 

[ 240 ] 


கணையாழி கொடுத்தல்‌ 


பணைத்தோள்‌ வீர! (வலிமை வாய்ந்த பருத்த 
தோள்களையுடைய வீர சிகாமணியே!) என்னு 
அனுமனை அழைக்கிறாள்‌, வாழ்த்தத்‌, தொடங்குவ 
தற்கு முன்‌, 

திருப்தி யடையாதவளாக, : சதியற்றுத்‌ 
துன்பத்திலே அழுந்திக்‌ இடந்த என்னக்‌ காப்‌ 
பாற்றிய வள்ளலே!' என்னும்‌ உருக்கமாக அழைக்‌ 
கிறாள்‌. 

துணையிலேன்‌ பரிவு தீர்த்த 
வரழிய வள்ள 6ல்‌ ! 


என்ற சொற்றொடர்‌ சீதையின்‌ மாச மாறுவில்லாத 
மனத்தைப்‌ பளிங்கல்‌ வைத்துக்‌ காட்டுவதுபோலக்‌ 
காட்டுகிறது. 


( வள்ளலே!' என்று அழைப்பதற்கு முன்பே 
வாய்‌ வாழ்த்துகிறது, “நீ வாழ்வாயாக' என்று. 
வாழ்த்தின்‌ விவரத்தை வெளியிடுவதற்கு முன்‌, 
: நான்‌ மாசு விறுவில்லாத மனமுடையவளானால்‌.--.." 
என்னு ஆரம்பிக்கிறாள்‌. இப்படி. ஆரம்பமாகும்‌ 
அந்த வாழ்த்தின்‌ விவரத்தை அறிந்துகொள்ள 
நமது நெஞ்சிலும்‌ எவ்வளவு ஆவல்‌ ! 

( இரஞ்சவியாக வாழ்ந்திருப்பாய்‌' என்று 
தான்‌ வாழ்தீதப்‌ போகிறாள்‌. ஆனால்‌ எப்படிப்பட்ட 
சிரஞ்சீவி! 

பெரியார்‌. ஒருவரை ஓரறிஞர்‌ ஒரு சமயம்‌, 
: தாங்கள்‌ நாறு வயது வாழ்ந்திருக்கவேண்டும்‌ £ 
என்று வாழ்த்தினர்‌. உடனே அப்பெரியார்‌ 
சொன்னார்‌: : எதற்காக ஒரு மனிதன்‌ அவ்வளவு 
ப [ 941 ] 


௪. கர. 10 


சுந்தா காண்டம்‌ 


ஆயுள்‌ வாழவேண்டும்‌? அத்தனை காலம்‌ இருந்தரல்‌ 
பிறருக்குச்‌ சுமையாகவே வாழ நேரிடும்‌ அல்லவா? 
பிறருக்கு கான்‌ எவ்வளவு காலம்‌ உபயோகமாக 
இருக்க முடியுமோ, அதுவரை கான்‌ உயிரோடிருக்‌ 
தால்‌ போகும்‌!” 

கை கால்‌ தளர்ந்து பல்‌ விழுந்து கண்‌ 
குழிந்து சதும்‌ அறிவும்‌ மக்தமாடக்‌ கூனிக்‌ குறுக, 

இது என்‌ அப்பர்‌ மூத்தவாறு ! 

[த்தவாறு - கிழப்‌ பருவம்‌ அடைந்த விதம்‌.] 
என்னு பிறர்‌ நகைக்க, ஒரு நாக ஒரு புகமாய்க்‌ 
கழிக்கும்‌ இழப்‌ பருவத்தோடு ஒருவன்‌ நீடூழி காலம்‌ 
வாழ்ந்திருக்க நேர்ந்தால்‌, அதுவும்‌ ஒரு வாழ்வா ? 
அதுவும்‌ ஒரு வாழ்த்தாகுமா ? அப்பேோ்ப்பட்ட 
சிரஞ்சீவிக்கு அந்தப்‌ பட்டமும்‌ பதவியுமே ஒரு 
கொடிய தண்டனை அல்லது சாபம்‌ அல்லவா 

எனவே, சதை அனுமனை நோக்கு, 

இன்றென இருத்தி! 

என்னு வாழ்த்துகிறாள்‌. * கடல்‌ தாண்டி, அகழ்‌ 
காண்டி, மதில்‌ தாண்டி, அரக்கர்‌ காவல்களையெல்‌ 
லாம்‌ தாண்டி. வந்‌இருக்கும்‌ இன்றைத்‌ இனத்தில்‌ 
இருப்பதுபோல்‌. இந்தத்‌ தைரிய ௪ரக௪ - வீர - 
யெளவன--செளந்தரியதீதோடும்‌, பரோபகார 
இந்தையோடும்‌, மகத்தான தியாக புதீதியோடும்‌ 8 
என்னும்‌ வாழ்ந்திருப்பாயாக !' என்பது சீதாதேவி 
யின்‌ அனுக்கிரக பூர்வமான வாழ்த்து. 

இந்த வாழ்த்தை, 

ஊழிஓர்‌ பகலாய்‌ ஓதும்‌ 
யாண்டெலாம்‌, உலகம்‌ ஏழும்‌ 

[ 242 ] 


கணையாழி கொடுத்தல்‌ 


ஏழும்வீ வுற்ற ஞான்றும்‌ 
*.. இன்றென இருத்தி!” என்றாள்‌. 


என்று இரண்டடியாக நீட்டி வளர்ததுக்‌ கூறுவது 
கவனிக்கச்‌ தக்கது. சதையின்‌ வாழ்தது அ௮னுமா 
னின்‌ ஆயுளை நீளச்‌ செய்வதுபோல்‌, வாழ்த்தைக்‌ 
கூறும்‌ வாசகத்தையும்‌ நீளச்‌ செய்இருக்கிறது கவி 
யுள்ளம்‌. இந்த கீண்ட வாழ்தீதிலே, : இன்றென 
இருத்தி!' என்ற சிறு பகுதியில்கான்‌ எவ்வளவு 
"புதை-பொருள்‌ ! (இந்த இன்றிறன ”? என்பது, 
சொல்லால்‌ வாமனனையும்‌ பொருளால்‌ தஇரிவிக்கிர 
மனையும்‌ போலும்‌ எனலாம்‌ ' என்பர்‌ இர௫கர்‌ 


திரு. வெ. ப. சுப்பிரமணிய முதலியர்‌. 


இக்கவிதைச்‌ சித்திரம்‌, : தையின்‌ ஈன்‌ றியி 
வும்‌ உள்ளன்பும்‌ அப்படியே சொல்லுருக்கொண்டு 
வந்து விட்டன !' என்று அதிசயிக்கும்படி அமைக்‌ 
திருக்கிறது. வேறு எந்த வீரன்‌, எந்தப்‌ பதிவிர 
தையால்‌, (எந்தப்‌ பாஷையில்தகான்‌-- என்றுகூடச்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளலாம்‌ என்கிறார்‌ ஒரு ர௫ுகர்‌) 
இக்த விதமாக வாழ்த்தப்‌ பெற்றிருக்கறான்‌ ! இந்த 
நன்றிபோல்‌ நன்றியும்‌, இந்த வாழ்த்துப்போல்‌ 
வாழ்த்தும்‌ மகா காவிய உல௫லே அருமையினும்‌ 
அருமையென் பர்‌. 


[ 948 ] 


15 


இன்னும்‌ அவதம்சிக்கையா ்‌்‌ 


துன்பம்‌ இரக்கத்தைச்‌ தாண்டுகிறது, ௮.அவும்‌ 
ஓர்‌ அபலை அனுபவிக்கும்‌ துன்பமென்ரால்‌, 
இரக்கம்‌ எவ்வளவு அதிகப்படுகறது! அநத அபலை 
யும்‌ ஒரு கட்டாழகி என்ரால்‌, இரக்கம்‌ இன்னும்‌ 
எவ்வளவோ அதிகப்படுகிறது ! சில சமயங்களில்‌ 
மிதமிஞ்செய இரக்கம்‌ ஏற்பட்டு எதார்த்த நிலையைத்‌ 
தெளிவாகப்‌ பார்க்கவிடாமலும்‌ அறிவுக்‌ கண்ணை 
மூடிவிடுகிறது. 

கணயாமி கொடுத்துச்‌ சிதைக்கு ஆறுதல்‌ 
அளித்து விசுவரூபமும்‌ காட்டிய அனுமன்‌, “ இணி 
என்ன செய்யலாம்‌?! என்று ஆலோ௫க்ூருன்‌. 

[ 244 ] 


இன்னும்‌ ௮வகஈம்பிக்கையா ்‌ 


சதையிடம்‌ செய்தி பெற்று விடை பெற்றுக்‌ 
கொள்ள வேண்டுமல்லவா ? 


அவக இப்போது பார்த்ததும்‌, : உண்டா 
ஒப்பு உலகத்திலே? ஆச்சரியம்‌, ஆச்சரியம்‌ ! 
அழகிற்கும்‌ ஒப்பில்லை ; துன்பத்திற்கும்‌ ஒப்பில்லை. 
அழகு எவ்வளவோ அவ்வளவு துன்பம்‌! அவனு 
டைய உ௰ரஈொல்லவா இங்கே இந்தக்‌ கோலத்தில்‌ 
இருக்கவறெது ! ஐயோ, என்ன விபரிதம்‌ ! அங்கே 
உடம்பு, இங்கே உயிர்‌ !' என்றெல்லாம்‌ உருகுகிறது 
அ௮னுமனுளளம்‌. 


இதற்கிடையே பலிச்சென்று தெரி௫றது ஒரு 
குறுக்கு வழி; குமிழியிடுறெது ஓர்‌ ஆலோசனை. 
விஞ்ஞானப்‌ புதுமை யொன்றைக்‌ கண்டுபிடித்த 
அறிஞன்‌ போல்‌, ஒரு புதிய கண்டத்திற்கு வழி 
கண்ட யாத்திரிகன்போல்‌, ௨ * கண்டேன்‌; கண்‌ 
டேன்‌ !' என்னு உள்ளம்‌ துள்ளுகிறது. 


இந்த உயிரை அங்கே சேர்த்துவிட வேண்‌ 
டும்‌? என்பதுதான்‌ ஆலோசனை, ஆனால்‌, இதை 
எப்படி. வெளியிடுவது ? ஐயத்திற்கே இரையாக 
இருந்த உள்ளத்தில்‌ இப்போதுதானே கம்பிக்கை 
உதயமா யிருக்கிறது; மறுபடியும்‌ சந்தேகம்‌ 
வக்துவிட்டால்‌ மோசம்‌ வந்துவிடுமே! இப்படிப்‌ 
பட்ட நெருக்கடியிலும்‌ தன்‌ காவீறு முன்போல்‌ 
உதவி செய்யும்‌ எண்று நம்புகிறான்‌ சொல்லின்‌ 
'செல்வன்‌ : 


 உண்டுதுணை என்ன௭ளி 
தோஉலகில்‌ ? அம்மா! 
[ 245 | 


சுந்தர காண்டம்‌ 


பூண்ட்ரிகை போலும்‌இவள்‌ 
இன்னல்புரி கின்றாள்‌ ! 

அண்டமுதல்‌ நரயகன(து) 
ஆவிஅனை யாளைக்‌ 

கொண்டடு)அகல்வ தேகருமம்‌ ” 
என்‌(று)உண்ர்வு கொண்டான்‌. 


[அணை - ஒப்பு. அம்மா - ஆச்சரியம்‌, புண்ட 
ரிகை - மகாலட்சுமி, இன்னல்‌ - அன்பம்‌, அண்டம்‌ 
முதல்‌ நாயகன்‌ - ராமன்‌, அனையாள்‌ - போன்றவள்‌. 
கருமம்‌ - செயல்‌; இப்போ செய்யவேண்டிய செயல்‌.] 


இந்த உணர்வை ஒரே சுவியில்‌ சொல்லும்‌ 
கவிஞன்‌ அனுமனுடைய உரையை ஒன்பது அவி 
களில்‌ வெளியிடுறான்‌. உணர்வு பளிச்சென்று 
தோன்றிவிடும்‌. ஆனால்‌ அதை உரைத்துக்‌ காட்டுவ 
கற்க, அதைப்‌ பாஷையில்‌ உருவாக்கி வைப்ப 
தற்கு, அவகாசம்‌ வேண்டுமல்லா ? 

: கேட்டருள வேண்டும்‌, கோபிக்க வேண்டாம்‌!” 
என்று பீடிகையோடு தொடங்கும்‌ விண்ணப்பம்‌ 
வெகு விநயமாகவும்‌ சாதுரியமாகவும்‌ வெளிப்‌ 
படுகிறது. *கரரியம்‌ பெரிதா, வீரியம்‌ பெரிதா £? 
என்னு சாதாரணமாய்ச்‌ சொல்லுகிறோ மல்லவா ை 
இதை மன௫ில்‌ வைத்துக்கொண்டு, : ரராவணனை 
வெல்வது காரரியமன்று, ராமன்‌ எதிரே உன்னைக்‌ 
காட்டுவது தான்‌ இப்போது செய்ய வேண்டிய 
காரியம்‌? என்று மூதல்‌ முதல்‌ ௬ுருக்கமாய்த 
தெரிவிக்கிறான்‌ : 


[ 96] 


இன்னும்‌ அவரம்பிக்கையா :' 


நீட்டிஇனி என்பல ? 
இராமன்‌எதிர்‌ நின்னைக்‌ 

காட்டி, அடி தாழ்வேன்‌, இது 
காண்டி, இது காலம்‌! 


[நீட்டி - நீளப்‌ பேசி, என்‌ - என்ன (பயன்‌), பல - 
பல சொற்களை. தாழ்வென்‌ - தாழ்க் து வணங்குவேன்‌. 
இது - இந்த என்‌ செய்கையை, காண்டி. - காண்பா 
யாக. சாலம்‌ - (இங்கே) தக்க தருணம்‌. ] 


டஇதோ பார்‌, இப்பொழுதே உன்னை ராம 
னிடம்‌ கொண்டுபோய்க்‌ காட்டி விடுகிறேன்‌. இதுவே 
தக்க தருணம்‌ ? என்று முதல்‌ முதல்‌ சிறிது விரை 
வாகவே பேசுகிறான்‌.” அனுமன்‌ தானும்‌ துரிதப்‌ 
பட்டுசி சதையையும்‌ துரிதப்படுத்துவதுபோல 
அமைகந்‌இருக்கறது சேய்யுளின்‌ போக்கு. *இரா 
மன்‌ எதிர்‌ நின்னைக்‌ காட்டி, அடி தாழ்வென்‌ ” 
என்னு சொல்வதில்‌, சீதையை ராமனுக்குக்‌ 
காணிக்கையாகக்‌ காட்டி, என்னையும்‌ பாத கரணிக்‌ 
கையாக ஒப்புவித்துவிடுவேன்‌ !” என்ற குதூகலம்‌ 
தொனிக்கிறது. 


பிறகு, உபாயமோ மிகவும்‌ சுலபம்‌ என்‌ கிறான்‌. 
அவன்‌ தோள்மேல்‌ ஏறிக்கொள்ள வேண்டியது 
தான்‌ ; அப்பால்‌ அவளுக்குக்‌ கவலையே வேண்டாம்‌ 
என்கிறான்‌. மெத்தைமேல்‌ உறங்குகிறவர்களைப்‌ 
போல்‌ இனிமையாக உறங்கிக்‌ கொள்ளலாம்‌ 
என்னு கூடச்‌ சொல்லத்‌ துணிகருன்‌. ஆனால்‌ 
அந்த உறக்கத்திற்கு ஒரே ஒரு இடையூறு. 
நொடிப்‌ பொழுதில்‌, ராமன்‌ இருக்கும்‌ மலையில்‌ 
குதித்துவிடுவேன்‌; ஆகவே நீ உறங்க முடியா 


[ 947 ] 


சுந்தர காண்டம்‌ 


தம்மா !', என்று சொல்லும்போது, களங்கமற்ற 
ந்த ஹாஸ்யம்கூட அவள்‌ கவலைகளை ஊத்‌ 
தள்ளி விடுமென்பது எண்ணம்‌ : 


பொன்திணி பொலங்கொடி 1! என்‌ 
மென்மயிர்‌ பொருந்தித்‌ 
துன்றிய புயத்‌(து) இனி(து) 
இருக்க, துயர்‌ விட்டாய்‌, 
இன்துயில்‌ விளைக்க! ஓர்‌ 
இமைப்பின்‌, இறை வைரும்‌ 
குன்றிடை உனைக்கொடு 
குதிப்பென்‌, இடை கொள்ளேன்‌. 


[பொன்‌ திணி - பொன்‌ மயமான. பொலங்கொடி - 
அழகிய பூங்கொடி போன்றவளே, அன்திய - நெருங்‌ 
இய, புயத்து - தோள்களின்‌ மேல்‌, இனிது இருக்க - 
இனிமையாக ஏறியிருந்த. அயர்விட்டாய்‌ - துயரத்தை 
விட்டவளாய்‌. இன்‌ அயிர்‌ விளைச்சு - இனிமையான 
தூக்கத்தையும்‌ விளைத்துக்‌ கொள்வாயாக. ஓர்‌ இமைப்‌ 
பின்‌ - இமை கொட்டும்‌ ஒரு நொடிப்‌ பொழுதில்‌. 
இறை - தலைவனாகிய சாமன்‌. வைகும்‌ - தங்கியிருக்கும்‌. 
குன்றிடை - குன்றிலே, இடை கொள்ளேன்‌ - நடு வழி 
யில்‌ எக்கும்‌ தங்கமாட்டேன்‌.] 


அரக்கர்களால்‌ இடைபயூ௮ை ஏற்படாதோ என்‌ 
ரூல்‌, அந்தப்‌ படுவேகத்தை அ௮றிர்துகொள்ள 
முடியுமா? அறிச்துகொண்ட போதிலும்‌ பின்‌ 
தொடர்ந்து வர அவ்வளவு பைத்தியமா ? அப்படி 
வரக்கூடிய ஆண்‌ பிள்காகள்‌ இங்கே உண்டென்‌ 


[ 848 ] 


இன்னும்‌ அவரம்பிக்கையா ர்‌ 


ரூல்‌, சரி, வரட்டும்‌; சனம்‌ தீர முறித்துக்கடலிலே 
உதிர்த்அவிடுவேன்‌ !' என்று பல்லைக்கடிக்கிறான்‌ : 


ஓ 
அறிந்‌(து), இடை அரக்கர்தொடர்‌ 
வார்கள்உள ராமேல்‌, 
முறிந்(து) உதிர நூறி, எதிர்‌ 
என்சினம்‌ முடிப்பேன்‌ ! 
(இடை. - நடு வழியில்‌, உளராமேல்‌ - உண்டு என்‌ 
ரல்‌. நாறி - அழித்து, | 
தாயே! கான்‌ மட்டும்‌ ராமபிராணிடம்‌ திரும்‌ 
பிப்‌ போனால்‌ என்ன தான்‌ சொல்லுவது? உண்‌ 
தேவி கொடிய வஞ்சதார்களுடைய சிறைச்சாலையில்‌ 
பெருந்‌ துயரத்தோடு வ்டுகலைககு வழி பெருமலே 
இருக்கிறாள்‌ !” என்று கானே சொல்ல வேண்டும்‌ ? 
இந்த மானக்கேட்டை மற்றவர்‌ கேளாதபடி 
ஜாக்கிரதையாக அவன்‌ காதிற்கு ௮ருகே போய்த்‌ 
தான்‌ சொல்ல வேண்டியிருக்கும்‌ !' என்‌ இரான்‌ ; 
அருந்ததி, உலரத்தி ! அழ 
கற்‌(கு) அருகு சென்‌(று), “உன்‌ 
மருந்து) அனைய தேவி, நெடு 
வஞ்சர்சிறை வைப்பில்‌, 
பெருந்துயரி ஜேடும்‌, ஒரு 
வீடுபெறல்‌ இல்லா(து) 
இருந்தனள்‌ 1” எனப்பகரின்‌ 
என்‌அடிமை என்றும்‌ ? 
[ அருர்ததி-௮ருர்ததி போன்ற ௪தையே. உரைத்தி - 
நீயே சொல்வாயாக, அழகற்கு - அழகனாகய ராம 
[ 949 ] 


சுந்தர காண்டம்‌ 


னுக்கு. மருக்து - (இங்கே) அமிர்தம்‌. நெடு வஞ்சர்‌ - 
மிக்க வஞ்சனையுடைய அரக்கர்கள்‌, இறை வைப்பு - 
இழைச்சாலை. வீடு - விடுதலை. பெறல்‌ - பெஅத்ல்‌, பச 
ரின்‌ - சொல்வேனாயின்‌. அடிமை - கைங்கரியமாகச்‌ 
செய்யும்‌ அடிமைத்‌ தொழில்‌. என்‌.ஆம்‌ - என்ன பயனைத்‌ 
கீரும்‌.] 

இக்கேள்வியில்‌ தன்‌ புதிய ஆலோசனைக்கு 
வெற்றி சமிபித்து விட்டதாசவே ஈம்புகிறான்‌ 
அனுமன்‌. 

பதிலை எதிர்பாராமலே மேலும்‌ பேசுஇருன்‌ : 


புண்தொடர்‌(வு) அகற்றிய 
புயத்திஜெடு 'புக்கேன்‌. 
விண்டவர்‌ வலத்தையும்‌ , 
விரித்‌(து) உரை செய்கேஜே ? 
 கொண்டுவரு கிற்றிலென்‌ : 
உ௱£ர்க்‌(கு) உறுதி கொண்டேன்‌ ; 
கண்டுவரு கிற்றிலென்‌ !* 
எனக்கழறு கேஜே ? 

[புண்‌ தொடர்வு - புண்படுவத, புயத்தினொடு - 
தோள்களுடலும்‌. புக்கேன்‌ - சென்றவனாய்‌. விண்ட 
வர்‌ - பகைவர்கள்‌. வலம்‌ - பலம்‌, வருகிற்றிலென்‌ - 
வந்தேனில்லை. கழறுகேனோே - சொல்வேனோ, ]| 

வெறும்‌ கையை வீசிக்கொண்டு போனால்‌ 
தோள்கள்‌ புண்படாமல்‌ இருக்கும்‌ ! ஆனால்‌ அப்படி. 
அங்கேபோய்‌ இந்தப்‌ பகைவர்களஞுடைய வீர பராக்‌ 
கரமங்களைத்தானே பிரசங்கஇத்து விரிவுரை செய்ய 


[ 950 ] 


ஓ 


இன்னும்‌ ௮வகம்பிக்கையா ? 


வேண்டும்‌? : அவளைக்‌ கொண்டுவர முடியவில்லை ; 
இதோ என்‌ உயிரைக காப்பாற்ரக்கொண்டு, 
வடுப்பரீடராத முழு உடம்போடு ஓடி வந்துவிட்டேன்‌. 
பார்‌! என்று என்னுடைய சாமர்த்தியத்தை 
விளம்பரப்படுத்தப்‌ போடுறேனா? அல்லது, கொண் 
டுவர முடியவில்லை என்று ஒரே அடியாய்ச 
சாதித்து விடுவேனா? என்று சொல்லும்‌ தர்க்௪ 
வாதத்திற்கு வெற்றி கிடைத்து விட்டதாகவே 
கினைக்கிறான்‌ அனுமன்‌. 


கடைசியாக ஒரு முக்கிய காரணம்‌ சொல்லு 
இரான்‌ : உன்னைக்‌ கண்டதும்‌ ராமனுக்குத்‌ துயரம்‌ 
இர்ந்தவிடும்‌, மனத்தெளிவு உண்டாகும்‌. பின்பு 
துள்ளிக்குதித்து வந்து துஷ்ட நிக்கரகம்‌ செய்‌ 
வான்‌, அதுதான்‌ நல்லது ட்‌ 

இதற்குமேல்‌ ஒன்றும்‌ சொல்லவேண்டிய 
தில்லை யென்று நினைக்கிறான்‌” அவளும்‌ ஆட்சேபிக்‌ 
கப்‌ போவதில்லை என்றும்‌ கினைக்‌கறான்‌. அவக 
கொண்டு சேர்க்கும்‌ பெருமை அதிர்ஷ்ட வசத்தால்‌ 
சனக்குக்‌ இடைன்து விட்டதென்றே குதாகலப்படு 
இரான்‌. 

அனுமனுடைய இந்தக்‌ *காரிய/ப்‌ பேச்சு 
சிதைக்குப்‌ பிடிக்கவில்லை. ஆனால்‌ இவ்வளவு பக்தி- 
விசுவாசம்‌ உள்ள மகோபகாரிமை” எவ்விதமாய்க்‌ 
கண்டித்துப்‌ பேசுவது 2 

அடிய(து) அன்று;நின்‌ 
ஆற்றலுக்‌(கு) ஏற்றதே ; 
கெரிய எண்ணினை ; 
செய்வதும்‌ செய்தியே ! 
[251] 


சுந்தர காண்டம்‌ 


உரிய(து) அன்‌(று)என 

ஓர்கின்ற(து) உண்‌(டு);அ(து),என்‌ 
பெரிய பேதைமைச்‌ 

சின்மதிப்‌ பெண்மையால்‌ ! 


| செய்தியே - செய்தே முடிப்பாய்‌, ஐர்கின்றன - 
ஆலோசிக்கின்றஅ. சின்டீதி - இற்றறிவு.] 


என்று சொல்லும்‌ ௪ கை விநய சம்பதீதில்‌ அனுமா 
னேடு எவ்வளவு காகரிகமாகப்‌ போட்டி போடு. 


இருள்‌ ! 


 மூடியாத காரியம்‌ அன்று ; உன்‌ ஆற்றலுக்‌ 
கும்‌ ஏற்றதுதான்‌. கன்றாக ஆலோ௫ூத்துத்தான்‌ 
சொன்னாய்‌ ; செரன்னபடிச்‌ செய்தும்‌ முடிப்பீரய்‌ ; 
என்றா லும்‌ அது எனக்கு உரியதன்று; பெரும்‌ 
பேதைமையும்‌ எற்ற ிவுமுள்ள என்‌ பெண்புத்திக்‌ 
குச்‌ சரியாகத்‌ கோன்‌ றவில்லையே!' என்ற முகவரை 
யோடு ஆரம்பமாகும்‌ வார்த்தைகள்‌ மென்மையா 
கத்தான்‌ வருகின்றன; சின்னஞ்சிறு மழைத்துளி 
கள்‌ விழுவதுபோலே. எனினும்‌, அந்தப்‌ பேச்சு 
விரைவிலே மின்னலும்‌ இடியும்‌ புயனுமாய்‌ 
விதியின்‌ மகத்தான ஸலங்கல்பத்தை வெளியிடப்‌ 
போடுறது. 


இடை வழியில்‌--சமுதீதிர மத்தியிலே-- அரக்‌ 
கர்கள்‌ வளைதீதுக்கொண்டு அபாயம்‌ விகாவிக்கக்‌ 
கூடும்‌ என்பதை வற்புறுத்திய பின்‌, பிறருக்குத்‌ 
தெரியாமல்‌ கொண்டு பேரவது ரரவணனுடைய 
திருட்டுத்‌ தொழிலைப்‌ பின்பற்றுவதே யாகும்‌ என்‌ 
கிறாள்‌. கன்னை வஞ்சித்தவர்களை நினைக்கும்‌ 


[ 252 ] 


இன்னும்‌ ௮லகம்பிச்சையா ? 


போதே, கோபம்‌ கரையைப்‌ பீறிக்கொண்டு புறப்‌: 
படுகிறது. ராம லட்சுமணர்கள்‌ வில்லில்‌ காண்‌ 
இழுக்கும்போது, ராட்சஸிகளுடைய மங்கலசாண்‌ 
அறுபட்டுப்‌ போகும்‌ என்னும்‌, பொன்்‌மலையரயெ 
இலங்கை எலும்பு மலையாடவிடும்‌ என்றும்‌, அப்‌ 
போதுதான்‌ கற்புக்கு வெற்ற? ஏற்படும்‌ என்றும்‌ 
சொல்லும்போது, ரெளத்திரம்‌ உள்ளபடியே இடிக்‌. 
கூராலில்‌ பேசுகிறதல்லவா ! 


அல்லல்‌ மாக்கள்‌ 
இலங்கையொ(டு) ஆகுமோ ? 
எல்லை நீத்த 
உலகங்கள்‌ பாவும்‌,என்‌ 
செல்லி ஐல்்‌௬டு 
வேன்‌!அது தூயவன்‌ 
வில்லின்‌ ஆற்றற்கு 
மா(க)என்‌(று) வீசினேன்‌ !' 
[அல்லல்‌ - தன்பம்‌ (செய்யும்‌). மாக்கள்‌ - பகுத்‌ 
தறிலில்லாமல்‌ விலங்குபோல்‌ வரழ்கறவர்கள்‌, எல்லை 
நீத்த - கணக்கில்லாத-]| 


சுடுியோன இவ்வீர பத்தினியை ராவணன்‌ 
தீண்டியிருக்க முடியுமா? சாபத்திற்குப்‌ பயந்து: 
தன்னை நிலத்தோடு பேர்த்தெடுத்து வம்தான்‌ 
என்னு சதை சொல்லுகிறாள்‌. அனுமன்‌ உள்‌ 
மனத்தில்‌ ஒரு சந்தேகம்‌ இருந்தது ; ஒரு துன்ப 
மும்‌ அந்த உள்ளத்தை அரித்துக்கொண்‌ டிருந்தது. 
இப்போது இரண்டும்‌ நீங்கிவிடுசன்றன. *நீ நினைத்‌ 

[ 255 ] 


சுந்தர காண்டம்‌ 


தது கா௱யமன்று ; இரும்புவதுதான்‌ காரியம்‌ ” 
என்று கண்டிப்பாக முடிக்கிறாள்‌ சீதை: 
“ஆத லான்‌,அது 


காரியம்‌ அன்‌(று),ஐய ! 


வேத நாயகன்‌ 
பால்‌இனி மீண்ட்னை 
பேரதல்‌ காரியம்‌ 
"... என்றனள்‌ பூவைக்‌ 
கோதி லானும்‌ 
இனையன கூறினன்‌. 
| ஆதலான்‌ - ஆதலால்‌. ஐய - ஐயனே. (வேத 
ராயகன்பால்‌ - ராமனிடத்தில்‌. . மீண்டனை போதல்‌ - 
மீண்டும்‌ போவது, பூவை - இளிபோன்ற சதை. கோது 
இலானும்‌ - குற்றமில்லாத அ னுமானும்‌. இனையன 
கூறினான்‌ - இவற்றைச்‌ சொல்வான்‌ ஆனான்‌.] 
தன்னை அனுமன்‌ தோலனின்மீது எடுத்துப்‌ 
போவதாகக்‌ கூறிய அந்தக்‌ காரியப்‌ பேச்சுக்கு 
விடைகூறி முடிக்கும்போது சிதை, அது காரியம்‌ 
அன்று” என்று தன்‌ கருத்தை முடிவாக வற்பு 
றுத்‌இவிடுகிறாள்‌. “இணி நீ திரும்பிப்‌ போவது 
தான்‌ காரியம்‌!” என்னும்‌ தன்‌ கண்டன த்தையும்‌ 
குறிப்பாக அறிவித்‌ அவிடுகறாள்‌. 
இத்தகைய கண்டனப்‌ பேச்சையும்‌ விதியின்‌ 
இடிக்‌ குரலையும்கூடச்‌ சதை சன்‌ இணிய குரலில்‌ 
இனிய சொற்களால்‌ தெரிவிக்கிறாள்‌ என்பதற்கு 
ஒரு குிப்பாக அமைந்திருக்கிறது : பூவை' என்ற 


சொல்‌. 


[ 954 ] 


இன்னும்‌ அவகம்பிக்சையா ்‌ 


0பாதல்‌ காரியம்‌ !' 
என்றனன்‌ பூவை 


என்னு சொற்கள்‌ வந்துவிழும்‌ (சொற்கலை'யைப்‌ 
பாருங்கள்‌. :பூவை'யின்‌ கண்டனத்திற்கு இப்‌ 
போது உரியவனாஇவிட்ட போதிலும்‌, அனுமனைக்‌ 
: கோதிலான்‌ ' என்னு கவிஞன்‌ உடனேயே குறிப்‌ 
பிடுவதுகான்‌ எவ்வளவு அருமையாக இருக்கிறது ! 


அனுமனுடைய ஆலோ சனைக்குத்‌ தோல்வி 
தான்‌ ; எனினும்‌ குதூகலம்‌ குறைவதற்கு மாறாக 
அஇகப்படுகறது! * அவனுக்கு ஏற்ற தேவிதான்‌ ; 
இவள்‌ தவத்தின்‌ வவிமை கன்றாபிருக்கிறது, மிக 
வும்‌ ஈன்றாயிருக்கிறது ' என்று கெரண்டாடுகிருன்‌ 
தனக்குள்‌ தானே. ௩: ஆம்‌, நான்‌ போய்‌ ராமனை 
அழைத்து வரும்‌ வரையில்‌ இவள்‌ தைரியத்தைக்‌ 
கசைவிடமாட்டாள்‌ என்ற கம்பிக்கையும்‌ உண்டா 
இறது : 
“ நன்று நன்‌(று),இல்‌ 
உலகுடை நாயகன்‌ 
தன்து ணைப்பெருந்‌ 
தேவி தவத்தொழில்‌ 1” 
என்று சிந்தை 
களித்‌(து)உவந்(து) ஏத்திறன்‌, 
நின்ற சங்கை 
இடரொடு நீங்கின்‌. 


[உலகுடை நாயகன்‌ -  இவ்வுலகமெல்லாம்‌ இவ 
னுக்கே உடைமை”: என்று சொல்லும்படி உயர்ந்து விளங்‌ 
கும்‌ ராமபிரான்‌, துணை - இல்லறம்‌ ஈடத்துவதற்கு 

[ 255 ] 


சநத. காண்டம்‌ 


ஏற்ற தஅணையாக.மைத்த. பெருக்‌ தேசி - பட்டம$வி. 


ஏத்தினான்‌ - புகழ்க்‌ அ போற்றினான்‌. நின்ற - உள்ளத்தில்‌, 
இருச்‌ த. சங்தை சந்தேகம்‌. இடர்‌ - அன்பம்‌.] 


டரார்சண -தொட்டெடுத்துக்‌ கொண்டு வக்‌ 
திருக்க, இவள்‌ இப்போது நமது நன்னோக்கம்‌ 
ஈடேற வொட்டாமல்‌ இடையூராக ஙிற்பதற்குக்‌ 
காரணம்‌ என்னவோ? என்பது அனுமனால்‌ 
வெளியிட முடியாதபடி ன கம ஒரு முள்ளைப்‌ 
போல்‌ உறுத்திக்கொண்டிருக்த சந்தேகம்‌. இந்த 
ஐயத்தா.லும்‌, தான்‌ போய்‌ ரரமனை அழைத்து 
வரும்வரை அவள்‌ தைரியமாக உயிரை வைத்துக 
கொண்டிருப்பாளோ என்ற. அச்சத்தாலும்‌, அணு 
மனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை இங்கே * இடர்‌ £' 
என்னு குறிப்பிடுகிறான்‌ கவிஞன்‌. 


சங்கையும்‌ இடரும்‌ சதை வாக்கினால்‌ நீங்கப்‌ 
பெற்றவனாய்‌ அனுமன்‌ சிதையைப்‌ புகழ்ந்து 
போற்றுஇரான்‌ : முதல்‌ முதல்‌ தனக்குள்ளே, பிறகு. 
வெளிப்படையாகவும்‌--என்னு கருதலாம்‌. 
இணி விடை பெற்றுக்கொள்ள வேண்டு 
மென்று கருதிச்‌ தைக்கு ஆறுதல்‌ சொல்லி, 
ராமனுக்கு ஆறுதலாக அவள்‌ சொல்லி அனுப்பக்‌ 
கூடிய வரர்த்தையை அறிந்துகொள்ளவும்‌ விரும்பு 
திருன்‌ : 
இருளும்‌ ஞாலம்‌ 
இராவண ஓல்‌; இது 
தெருளும்‌; நீஇனிச்‌ 
சில்பகல்‌ தங்குறின்‌; 
[ 256 ] 


இன்னும்‌ அ.வசம்பிக்சையந2”” 


மருளும்‌ மன்னவற்(கு) 
யான்சொலும்‌ வாசகம்‌ 
அருளு வாய்‌!என்(று) 
இடியின்‌ இறைஞ்சிஐடை 


| ஞாலம்‌ - உலகம்‌. தெருளும்‌ - தெளிந்து விளக்கும்‌. 
இல்‌ பகல்‌ - ல இனங்கள்‌. தங்குறின்‌ - தங்கியிருப்பா 
யெனில்‌. மருளும்‌ - மயங்கிக்‌ கொண்டிருக்கிற. | 


இருண்டு கொண்டிருக்கிறது உலகம்‌ ; இருள்‌ 
வரவர அதிகரித்துக்கொண்டே யிருக்வறெது. கார 
ணம்‌ ராவணன்‌ ஆட்சிதான்‌. ஆனால்‌ எவ்வளவு 
இருள்‌ அடர்ந்திருக்கிறகோ, அவ்வளவு நம்‌.9க்‌ 
கையும்‌ இருக்கறெது. 2 &ழ்வானம்‌ தெளிவு பெறும்‌ 
விரைவில்‌” என்று உலகப்‌ போக்கை உய்த்து 
ணர்க்து கூறும்‌ அனுமன்‌, “இயாகம்‌ இல்லாமல்‌ 
உலக இருள்‌ கீங்கிவிடுமென்று நம்பவில்லை. ₹ ஒரு 
குற்றமும்‌ ௮றியாத நீ இந்தச்‌ றையில்‌ இன்னும்‌ 
சில தினங்கள்‌ இரும்து துன்பம்‌ அனுபவிக்க 
வேண்டும்‌. அப்போது தான்‌ உலாகத்தை மூடி. 
யிருக்கும்‌ ர£ாவண இருள்‌ நீங்கி ஒளி பிறக்கும்‌ ' 


என்று சீதையிடம்‌ சொல்வதைக்‌ கேளுங்கள்‌. 


இந்தக்‌ கொள்கை அவளுக்கு ஆறுதல்‌ அளிக்‌ 
கும்‌ என்று நம்பி, இணி ராமனுக்கு ஆறுதல்‌ 
அளிக்க வேண்டியதுதான்‌ பாக்கி என்று கினைக்‌ 
இரான்‌. *உன்னைப்‌ பிரிந்து மயங்கிக்கொண்டிருக்‌ 
கும்‌ மன்னவனுக்கு கான்‌ என்ன சொல்லவேண்டும்‌ 
என்பதை நீ தயவு செய்து தெரிவிக்கவேண்டும்‌ £ 
என்னு சதையை வணங்கிக கேட்டிறான்‌. 

| 251] 


சு.கடை-17 


சுந்தர காண்டம்‌ 


ஆனந்தத்தின்‌ உச்சியிலிருக்து அவள்‌ அவகம்‌ 
பிக்கை என்ற பாதாளத்திற்கே வந்துவிட்டாள்‌ 
என்பதை அவன்‌ அறிக்துகொள்ளவில்லை. தியா 
கத்தின்‌ தத்துவத்தைக்‌ குறித்துப்‌ பே௫ியதிலிருக 
தும்‌, ராமனுடைய .துன்பத்தையே பெரிதாகக்‌ 
கருதியதிலிருந்தும்‌, அனுமன்‌ அவளுடைய அபரய 
கரமான கிலையை உள்ளபடி அறிந்துகொள்ளத்‌ 
தவறிவிட்டான்‌ ஏன்றே கினைக்கிறாள்‌ சீதை : 


"இன்னும்‌ ஈண்‌(டு)ஒரு 

திங்கள்‌ இருப்பல்யான்‌ ; 
நின்னை நோக்கிப்‌ 

பகர்ந்தது, நீதியோய்‌ ! 
பின்னை ஆவி 

பிடிக்கின்றி லேன்‌ ! அந்த 
மன்னன்‌ ஆணை ! 

இதனை மனக்கொள்‌ நீ. 

| திங்கள்‌ - மாதம்‌, பிடிக்கின்றிலேன்‌ - பிடித்து 
வைக்கமாட்டேன்‌. | 
என்று தான்‌ எதிர்பார்த்ததற்கு மாறாக அவள்‌ 
பதில்‌ சொல்லத்‌ தொடங்குவது, அனுமத்‌ திகைக்‌ 
கச்‌ செய்திருகீகவேண்டும்‌. 

( என்‌ உயிர்‌ பறந்து போகத்தான்‌ பார்க்கி 
றது; எவ்வளவோ இரமப்பட்டு ௮தை இந்தக்‌ 
கூட்டில்‌ எப்படியோ பிடிதீது வைதீதிருக்கின்றேன்‌! 
இக்த அற்புதத்தை இன்னும்‌ ஒருமாத காலம்தான்‌ 
செய்து கொண்டிருக்க முடியும்‌' என்று சொல்‌ 
அம்‌ சீதை தன்‌ கருத்தை இன்னும்‌ உறுதியாக 

[ 288 ] 


இன்னும்‌ ௮வசம்பிக்கையா ரி 


வற்புறுத்தும்‌ பொருட்டு, கி சொன்ன' அந்த 
மன்னன்‌ ஆணை: என்று ஆணையிடுஇறாள்‌. 
நாயகனை 4 அர்த மன்னன்‌ ' என்று குறிப்பிடுவது, 
உள்ளத்திலே குமுறிக்‌ குமைந்து கொண்டிருக்கும்‌ 
வெறுப்பு, சோர்வு, கோபம்‌ முதலியவற்றை வெகு 
லேசாகக்‌ காட்டிவிடுகிறது. 


வெறுத்துப்‌ பேசும்போதே, ராமனுடைய 
திவ்யமான ரூப எித்தரம்‌ மனக்கண்‌ முன்‌ வரு 
இறது. மாலை அணிகர்து சந்தோஷமா யிருப்பது 
போன்ற தோற்றம்‌--ஆ, என்ன கொடுமை ! 


ஆரம்‌ தாழ்திரு 
மரர்பற்(கு) அமைந்ததோர்‌ 
தாரம்‌ தான்‌அல்‌ 
டளனும்‌, தயாஎனும்‌ 
ஈரம்‌ தான்‌அகத்(து) 
இல்லைஏன்‌ மலும்‌, தன்‌ 
வீரம்‌ கரத்தலை , 
வேண்டென்று வேண்டுவாய்‌ ! 
என்னு எவ்வளவு கிஷ்டூரமாக அனுமனை கோகடுப்‌ 
பேசுஇிருள்‌ ! 

: தை அவனுக்கு ஏற்ற தாரம்‌ அல்லள்‌ : 
என்று குழக்தை போல்‌ பேசும்போது, அவ 
ளுடைய கோபமும்‌ குழக்தையின்‌ கோபத்தைப்‌ 
போலக்‌ தோன்றுகிறது. 4: அந்த அழகான மார்‌ 
புக்குள்‌ ஈரம்தான்‌ இல்லை' என்னும்‌, நெஞ்சில்‌ 
ஈரம்‌ இல்லை என்றாலும்‌, வீரமாவது இருக்க 
வேண்டுமல்லவா? வீரம்‌ இருந்தால்‌ ௮து ௬சுப்பட 


[ 959 ] 


சுந்த. சாண்டம்‌ 


வேண்டுமே! என்றும்‌, வார்த்தைகள்‌ எவ்வளவு 
காரமாக வந்து விழுகின்றன ! 


.இடீரென்று இளையவன்‌ கினைவு வருகிறது. 
அந்த நாளில்‌, தான்‌ அவனை கிச்தித்துப்‌ பே௫யது 
உள்ளத்தில்‌ இன்னும்‌ உறுத்திக்‌ கொண்டிருக்‌ 
இறது. ஐயோ, அந்த வார்த்தை அவனுள்ளத்தை 
ரம்பம்போல்‌ அறுத்துக்‌ கொண்டிருக்குமே! 
எனவே, ராமனுக்கு ஆறுதல்‌ சொல்ல மறுக்கும்‌ 
சதை, * தம்பிக்கு ஆறுதலாக ஏதாவது சொல்லி 
அனுப்பவேண்டுமென்னறு கினைகூறாள்‌. ்‌ 


: அவன்‌ பஞ்சவடியில்‌ கரவல்‌ செய்து கொண் 
டிருக்கும்‌ போதல்லலா ராவணன்‌ என்னை எடுஜ்‌ 
துக்கொண்டு வந்தான்‌? ஆகையால்‌ இந்தச்‌ சிறையி 
லிருந்து விடுவிப்பது அந்தக்‌ காவலாளியின்‌ உடமை 
தான்‌, என்று செய்தி சொல்லியனுப்புவது, 
அவனிடம்‌ இவள்‌ கொண்டிருக்கும்‌ நம்பிக்கையை 
யும்‌ நன்மதிப்பையும்‌ காட்டுவதோடு, 'அ௮ந்தப்‌ 
பழைய சமாசாரத்தை நீ தயவுடுசய்து மறச்துவிட 
வேணும்‌, அப்பா!' என்றும்‌ சொல்லாமல்‌ சொல்‌ 
லஇறதல்லவா? அந்த இளையவனை 4 ஏத்தும்‌ 
வென்றி இளையவன்‌ ' என்கிறாள்‌. (வென்‌ ஜி-- 
வெற்றி. 

நாயகன்‌ மீதுள்ள கிஷ்டூர நினைவு மறுபடியும்‌. 
மேலே வருகிறது. :குூறித்த ஒரு மாதத்திற்குள்‌ 
வராமற்‌ போனால்‌ பிறகு இங்கு வரவேண்டிய 
வேலையே இல்லை!' என்கிறாள்‌, அந்த தாளில்‌ 
தான்‌ அவனோடு கவலையில்லாமல்‌ விளையாடிக்‌ 
கொண்டிருந்த கங்கை ஆற்றங்கரை கினைவிற்கு 
வருகிறது, அப்போது புதுவெள்ளம்‌ வந்துகொண் 

[ 260 ] 


இன்னும்‌ ௮வகம்பிக்கையா? 


டிருக்த காட்சியும்‌, இருபுறங்களிலும்‌ அமைந்த 
இயற்கை யழ௫ன்‌ மாட்சியும்‌ உள்ளத்தை வசிகரித 
திருந்கன. அந்த அமன்‌ சனிபோலத்‌ தோன்‌ 
ரிய ராமனுடன்‌ தான்‌ கொஞ்சிக்‌ குலாவி 
வனவாச நினைவையே மறந்து பொழுதுபோக்குய 
அந்த கினைவின்‌ வெள்ளம்‌ இப்போது இவளை 
மூழ்கடிக்க, அனுமனை நோக்கு, : அதே ஆற்றங்‌ 
கரையில்‌ அடியேனுக்கு இறுதிக்‌ கிரியை செய்து 
விடச்‌ சொல்லு; அர்த அழகிய கையினாலே அந்தக்‌ 
'கடனயாவது செய்யவேண்டும்‌. இதுதான்‌ என்‌ 
னுடைய ஆசை !' என்று எவ்வளவு பரிதாபமாய 
வேண்டிக்‌ கொள்கிறாள்‌ 
* திங்கள்‌ ஒன்றின்‌,என்‌ 
செய்தவம்‌ தீர்ந்ததால்‌, 
இங்கு வந்தில 
னேஎ௭னின்‌, யாணர்நீர்க்‌ 
கங்கை ஆற்றங்‌ 
கரை,அடி”யேற்கும்தன்‌ 
செங்கை யால்கடன்‌ 
செய்கெ'ன்று செப்புவாய்‌! 


[திங்கள்‌ ஒன்றின்‌ - ஒரு மாத காலித்தோடு. என்‌ 
செய்‌ தவம்‌ - நான்‌ சொண்டுள்ள ச௪பதமாகய தவம்‌. 
தீர்த்ததால்‌ - தீர்ந்அவிடும்‌ கலால்‌. இங்கு வர்திலனே 
எனின்‌ - ராமன்‌ என்னை மீட்க இலங்கைக்கு வராவிட்‌ 
டால்‌. யாணர்‌ நீர்‌ - புது வெள்ளம்‌. ஆற்றங்கசை - ஆற்‌ 
றின்‌ ௮ழூய சரையிலே, செங்கை - இவகர்த ௮ழயெ கை 
செப்புவாய்‌ - சொல்லுவாய்‌.] 


[ 861] 


சுந்தா சாண்டம்‌ 


பிற்கு மாமியருக்கு ஒரு செய்தி; மூன்று 
பேருக்கும்தான்‌. கைகேயியையும்‌ விலகப்‌ பேச 
வில்லை இச்சந்தர்ப்பத்திலே. இந்தச்‌ செய்திசாண்‌ 
என்ன ? 

* சிறக்கும்‌ மாமியர்‌ 

மூவர்க்கும்‌, *சீதை ஆண்‌(டு) 
இறக்கின்‌ ருள்‌, தொழு 

தரள்‌?எனும்‌ இன்னசொல்‌, 
அறத்தின்‌ நாயகன்‌ 

பரல்‌அருள்‌ இன்மையால்‌, 
மறக்கும்‌ ஆயினும்‌, , 

நீமற வேல்‌, ஐயா !' 

[சிறக்கும்‌ - சிறந்த. ஆண்டு - அங்கே; அதிதூரத்தி 
லுள்ள இலங்கையில்‌, இன்ன - இப்படிப்பட்ட. மறவேல்‌ - 
மறக்காதே. | 
என்னு சொல்வதைக்‌ கேளுங்கள்‌. 

அதிதாரத்திவுள்ள அன்னிய தேசத்திலே, 
இரக்கமில்லாக பகைவர்களுக்கடையே சீதை 
செத்துக்கொண்டிருப்பதாகவும்‌, சாகும்போது ஒரு 
வர்‌ மேலும்‌ வருத்தப்படாமல்‌, கைகேயி உள்ளிட்ட 
மாமியருக்கு வணக்தீம்‌ தெரிவிப்பதாகவும்‌ ௮ .றிவிக்‌ 
கச்‌ சொல்லுகிறாள்‌, இந்தச்‌ செய்தியை அனுமன்‌ 
மாமியரிடம்‌ நேரில்‌ சொல்ல வேண்டுமாம்‌. ராமணி 
டம்‌ சொல்லிவைத்தால்‌ ௮வனுக்கு மறஇ ஏற்படக்‌ 
கூடுமாம்‌. தன்னிடம்‌ அருள்‌ இல்லாததால்‌ அப்படி 
யிருப்பான்‌ என்றாள்‌. *(அ௮றத்தின்‌ காயகன்‌ 
தான்‌; ஆனால்‌ அருள்‌ மாத்திரமில்லை!' என்று 

[ 262 ] 


இன்னும்‌ ௮வகம்பிக்கையா 2 


சொல்லும்போது, * திவ்யமான பூஞ்செடி :” ஆனால்‌ 
வேர்தாள்‌ இல்லை! என்று சொல்வது போலிருக்‌ 
இறதல்லவா ? 


இப்போது இவ்வளவு உபேட்சையோடு இருப்‌ 
பவன்‌, ஒரு காலத்தில்‌, தான்‌ இருக்குமிடம்‌ தேடி. 
வந்து தன்னைக்‌ கைப்பிடித்தான்‌ என்பதையும்‌ 
அனுமனிடம்‌ கர்வத்தோடு செரல்லுஇரறுள்‌. * அப்‌ 
போது, : இந்தப்‌ பிறப்பில்‌ உன்னையன்்‌ மி வேறு 
ஒரு பெண்ணச்‌ இிந்தையாலும்‌ தொடுவதில்லை ”? 
என்று வாக்குக்‌ கொடுத்திருச்தார்‌. மறதிக்கார 
ருக்கு அதுதான்‌ கினைவா ? எனவே, அனுமனே! 
அந்த வார்த்தையை அவர்‌, செவியில்‌ போட்டு) 
ஞாபகப்‌ பிசசூ. ஏற்படாதபடி. நீ செய்துவிட 
வேண்டும்‌. ௮ப்போ௫ மனச்சாட்சியாவது அந்தக்‌ 
கள்ள மனத்தைத்‌ தண்டித்துத்‌ கொண்டிருக்கும்‌ [்‌ 
என்னு கொடூரமாய்ப்‌ பேசுகிறாள்‌ : 

வந்‌(து) ஏ னைக்கரம்‌ 

பற்றிய வீவகல்வாய்‌, 
இந்த இப்பிற - 

விக்‌(க) இரு மாதரை. 
சிந்தையாலும்தொ - 

டேன்‌ 1 என்ற செவ்வரி 
தந்த வார்த்தை 

திருச்செவி சாற்றுவாய்‌ ! 

[சரம்‌ பற்றிய - பாணிக்ெகணம்‌ செய்த; கல்யா 
ணம்‌ செய்துகொண்ட, வைகல்வாய்‌ - நாளில்‌. இந்த 
இப்பிறவிக்கு - இப்பிறவியில்‌. செவ்வரம்‌ - சிறந்த வரம்‌. ] 

[ 268 | 


சுந்த. 2 காண்டம்‌ 


என்றுசொல்லி அந்தப்‌ பழைய வரத்தைப்‌ புதுப்‌ 
பித்துக்‌ கொள்வதோடு, வேறொரு புதிய, வரமும்‌ 
கேட்கப்‌ போடருள்‌. 


பழைய வரத்திலுங்கூட இப்போதுள்ள ௪ 
தேக புத்தி ஒரு கூற்றம்‌ கண்டுபிடித்து விடுகிறது. 
இந்த இப்பிறவிக்கு *? என்று ராமன்‌ அழுத்தமாகச்‌ 
சொல்லியிருந்தும்‌, அதில்‌ என்ன குறை காணக்‌ 
கூடும்‌ என்று தானே எண்ணுகடுறீர்கள்‌? அவ்‌ 
வளவு அழுத்தமாகச்‌ சொன்னதால்தான்‌, இவ 
வளவு சந்தேகம்‌ ! : ஆம்‌, இந்தப்‌ பிறவிக்குக்கானே 
இந்த வாக்கு; வேறு பிறவிக்கோ....... ்‌ என்ற 
ஐயம்தான்‌ இப்போது சிறைக்கு. 


ஆனால்‌, தன்னுடைய காதல்‌ எவ்வளவு உண்‌ 
மையானது ! இந்த ஒரு பிறப்போடு கின்றுவிடப்‌ 
போடுறதா? இகவே; ஒரு புது வரம்‌ வேண்டு 
இருள்‌ : 


ஈண்டு நான்‌ இருந்(த) 
இன்‌ ஸுயிர்‌ மாயினும்‌, 
மீண்டு வந்து 
பிறந்துதன்‌ மேனியைத்‌ 
தீண்டி ல்ரவதொர்‌ 
தீவினை தீர்வரம்‌ 
வேண்டி ஓள்‌ தொழு(து) 
என்று விளம்புவாய்‌ ! 
| ஈண்டு - இக்த இலங்கையிலேயே. இருக்கது - மீட்‌ 
கப்படாமல்‌ இருந்து. இன்‌ உயிர்‌ - இனிமையான 


[ 264 ] 


இன்னும்‌ ௮வகம்பிக்கையா ழ்‌ 


உயிர்‌, மாயினும்‌ - இறந்தாலும்‌. மீண்டு வந்து 
பிறர்அ,- இன்னொரு பிறவி எடுத்தா. இண்டல்‌ ஆவது - 
தன்னை ராமன்‌ தழுவும்படியான. ஒர்‌ - (இங்கே) ஒப்பற்ற. 
'இவினை இர்‌ வரம்‌ - பழுதற்ற சிறர்‌ தவரமி. வேண்டினாள்‌ 
தொழுது - கும்பிட்டு வேண்டிக்கொண்டாள்‌. | 


என்று அனுமனிடம்‌ சொல்லும்போது, துன்பம்‌, 
அவ நம்பிக்கை என்த இரு சரைகளுக்கு இடையே 
அலை யெறியும்‌ பரிசுத்தமான காதலைக்‌ காண்‌ 
்‌. இரோம்‌. 


இப்படிச்‌ சதையின்‌ மனோபாவம்‌ உயர உயரப்‌ 
பறந்து கொண்டிருந்த போதிலும்‌, இந்த இப்‌ 
பிறவியிலேயே ராமனுடன்‌ பட்ட மடஷியாய்‌ வீற்‌ 
இருக்கும்‌ பேறு பெறவில்லையே என்ற ஆசா 
பங்க நினைவும்‌ வரத்தான்‌ செய்கிறது : 


அரசு வீற்றிருந்(து) 
ஆளவும்‌, ஆய்மணிப்‌ 
புரசை யானையின்‌ 
வீதியில்‌ 6பாதவும்‌ 
விரசு கோலங்கள்‌ 
காண விதியிலேன்‌ ! 
உரை செய்‌(து) என்பல்‌ 7 
ஊழ்வினை உன்னுவேன்‌ !' 

[ஆய்‌ மணி - தெரிந்தெடுத்த மணி ; யாளை முகின்‌ 
இருபக்கத்தம்‌ தொங்கவிடும்‌ மணி. புரசை - யானைக்‌ 
கழுத்துக்‌ கயிறு. விரசு பொருந்துகிற உரை 

[ 205 | 


சுந்தர காண்டம்‌ 


செய்தி என்‌ பல - பலபடச்‌ சொல்லிப்‌ பயன்‌ என்ன, 
ஊழ்வினை - பழவினை ; முன்‌ செய்துள்ள விதி. | 


( கொலுமண்டபத்திலே, வீரசிங்காசன சீதிலே, 
சந்திர வட்டக்‌ குடை, சாமரம்‌ முதலிய ராஜ ன்‌ 
னங்களுடன்‌, ராமபிரான்‌ செங்கோலேக்தி, தலை 
யிலே பொன்முடியும்‌, கெஞ்சிலே அட ட 
கொலு வீற்றிருப்பதையும்‌, யானைமீது கம்பீரமாக 
ராஜ வீதியிலே பவணி போவதையும்‌, அத்த அந்தச்‌ 
சமயங்களுக்குப்‌ பொருக்தும்‌ கோலங்களால்‌ அக்கு 
அழகன்‌ தன்னை அழகு செய்து கொள்வதையும்‌, 
கண்டு களிக்கப்‌ பாக்யம்‌ செய்யவில்லையே ! அதற்‌ 
கெல்லாம்‌ புண்ணியம்‌ செய்யாத பாவியாகிய நான்‌ 
இப்போது பலபடப்‌ பேப்‌ பயன்‌ என்ன ? என்‌ 
விதியைத்தான்‌ நொந்து கொள்ள வேண்டியிருக்‌ 
இறது! பிறர்மீது சூற்றங்‌ கூறுவதில்‌ பயணில்லை ! 
கணவன்‌ மீது குற்றங்கூறுவதிலும்‌ பயனில்லை !' 
என்றாள்‌ இதை அனுமனை நோக்கு, : சீதாபிராட்டி, 
யானாலும்‌, பெண்‌ பெண்தான்‌! என்ற ரீதியில்‌ 
சதையின்‌ பெண்மையுள்ளத்தைப்‌ படம்‌ பிடித்துக்‌ 
காட்டுகிறது இச்செய்யுள்‌. 


ன இப்போது இருக்கும்‌ மன நிலையில்‌ எப்படி. 
ஆலோசுத்துப்‌, பார்தீதாலும்‌, ராமன்‌ வருவான்‌ 
என்று எண்ண இடமில்லை. அவரைச்‌ சொல்லத்‌ 
கான்‌ என்ன குற்றம்‌? என்று திளைக்இருூள்‌. 
அவளைப்‌ பிரிந்திருக்கும்‌ ராஜ்யம்‌, அவன்‌ இரும்பி 
வரும்‌ வழிமேல்‌ விழிவைத்துக்‌ கதறிக்‌ கொண்‌ 
டிருக்குமே! வயச௬ காலத்தில்‌ தாய்‌, *மகனே! 
மகனே !' என்று துடிக்துக்‌ கொண்டிருப்பாளே! 
எல்லாவற்றுக்கும்‌ மேலாக தநந்திக்இுராமத்தில்‌ 

[ 266 ] 


இன்னும்‌ ௮வசம்பிக்கையா ? 


பரதன்‌ அண்ணனை எண்ணி எண்ணித்‌ தவித்துக்‌ 
கொண்டிருப்பானே ! இவ்விதமாக எண்ணமிட௫ும்‌ 
சீதை, 
தன்னை நோக்கி 
உலகம்‌ தளர்தற்கும்‌, 
அன்னை நோய்க்கும்‌, 
பரதன்‌ அங்‌(கு) ஆற்றுறும்‌ 
இன்னல்‌ நோய்க்கும்‌, அங்‌(கு) 
ஏகுவ(து) அன்றியே, 
என்னை நோக்கிஇங்‌(க)' 
எங்ஙனம்‌ எய்துமோ$ஏ 


[தன்னை கோக்கி. தான்‌ அயோத்தி விட்டுக்‌ காடு 
சென்றதைக்‌ குறித்தும்‌, காட்டிலிருந்து எப்போது காட்‌ 
டுக்கு வருவான்‌ என்று தன்னை எதிர்பார்த்தும்‌. 
உலகம்‌ - (இங்சே) ராமராஜ்யம்‌ ; ராஜ்யத்துக்‌ குடிகள்‌. 
தளர்தற்கும்‌ - தளர்ரந்து வருந்துவதற்கும்‌. கோய்‌ - 
(இங்கே) அன்பம்‌, தூன்புறுதல்‌. ஆற்றுறும்‌ - பொறுத்‌ 
அக்‌ கொண்டிருக்கும்‌. இன்னல்‌ கோய்‌ - (ராமனைப்‌ 
பிரிந்த) மனவருத்தம்‌. ஏகுவதன்றி - போவதேயல்லா 
மல்‌. எங்கனம்‌ - எவ்வாறு, | 
என்று ஏங்குகிறாள்‌. 

( நாட்டார்‌, தாயார்‌, தம்பி இவர்கள்‌ துயரம்‌ 
தீர்க்க ௮வர்‌ வடக்கு நோக்கிச்‌ செல்வாரே யொழிய, 
நான்‌ ஒருத்தி துன்புறுவசை எண்ணிப்பார்ததுத்‌ 
தெற்கே இலங்கை நோக்ூ எப்படி. வரப்போகிறார்‌? 
அவர்‌ இங்கே வருவார்‌ என்று எண்ணுவது வீணான 

| 201 ] 


சுந்தர காண்டம்‌ 


எண்ணம்தான்‌, கனவுதான்‌ !' என்று தனக்குத்‌ 
கானே ஏங்இப்‌ பேசுவது போல்‌ பேசுகிறாஷ்‌ சீதை, 
அனுமனிடம்‌ பேசுகிறாள்‌ என்பதைக்கூட ஒரு 
வாது மறந்து. 


கடை௫ூயாகத்‌ தன்‌ நெஞ்சில்‌ ஒரே ஒரு குறை 
தான்‌ இருப்பதாக அனுமனிடம்‌ சொல்லி முடிக்‌ 
இறாள்‌. அது ராம பட்டாபிஷேகம்‌ பாராமல்‌ செத்‌ 
துப்போகும்‌ குறைதான்‌ ! : அவர்‌ கொலுவீற்றிருப்‌ 
பதையும்‌ பவனி வருவதையும்‌ காணக்‌ கொடுத்து 
வைக்கவில்லையே !*. என்று விதியை தொரந்து 
கொண்ட சிதை, கான்‌ இறந்த பிறகாவது, தடைப்‌ 
பட்ட பட்டாபிஷேகம்‌'இனி*௯ நிறைவேற வேண்டும்‌ 
என்று ஆசைப்படுகிறாள்‌. அப்போது தான்‌ 
தனக்கு ஆத்ம சந்நிதி ஏற்படும்‌ என்று சொல்லி 
முடி.க்கிறாள்‌, *”' ம 

% "எச 4 3 

ஆஹா, அழகைப்போல்‌ துன்பம்‌ ; துன்பத 
தைப்போல்‌ அவகம்பிக்கை ! இவ்வளவு அவகசம்பிக்‌ 
கைக்கு முன்‌ * சொல்லின்‌ செல்வ'னுடைய வாக்கு 
வன்மையும்‌ தோற்றுப்போகிறது. ஆனால்‌, இத 
தோல்வி தாற்காலிகமானதுதான்‌. 


[ 868] 


1௦ 


சூடாமணி கொடுத்தல்‌ 


ராமன்‌ தன்னைச்‌ சிறை மீட்கவில்லையே என்று 
வெறுத்து விசனமாய்ப்‌ பேசும்போதும்‌, சீதைக்கு 
அவன்‌ மீதிருந்த ஆழ்சக்த அன்பும்‌ இவள்‌ 
பேச்சிலே குமிழிமிடத்தான்‌ செய்தது. இந்தப்‌ பேச்‌ 
சன்‌ சககெரமாக, : நானோ சாகப்‌ போடுறேன்‌ ; அவ 
ராவது முடி. சூட்டிக்கொண்டு கேஷூமமாக வாழ 
வேண்டும்‌ என்று சீதை சொல்லி முடித்தாள்‌. 
இதை ஒட்டிப்‌ பேசுவது போல்‌ அனுமான்‌ பேசத்‌ 
தொடங்‌, அவள்‌ சொல்வது அசம்பாவிதம்‌ என்‌ 
பதைச்‌ சாதுரியமாய்‌, மரியாதையாய்க்‌ காட்டப்‌: 


போரான்‌. 
| 809] 


சுந்தர காண்டம்‌ 


ஓ, நீ உயிர்விடுவாய்‌! சரி, இங்கு வராமலே 
ஒப்ந்திருக்கும்‌ ராமன்‌ பிழைத்திருப்பான்‌ ! ,ஊருக்‌ 
கும்‌ போவான்‌ ! போனால்தானே ட சொன்னபடி. 
முடிசூடி, வாழலாம்‌ ? நாங்களும்‌ உயிரைச்‌ சுமந்து 
கொண்டு அங்கே போவோம்‌ ; அவனும்‌ வில்லைச்‌ 
சுமந்துகொண்டு போகவேண்டாமோ?' என்று 
இவ்விதமாகத்‌ தொடங்கும்‌ பேச்சு, மீண்டும்‌ 
கொஞ்சங்‌ கொஞ்சமாய்க்‌ கவனத்தை வசீகரித்து 
இவளுக்கு மடழ்ச்சியை ஊட்டுகிறது. 


: நல்லது, உன்னைச்‌ சிறை வைத்த ராவண 
னும்‌ உ௰ர்‌ வாழ்வானாம்‌; ராம லட்‌ சமணர்களும்‌ 
ஊரிலே உன்னை மறத்து வாழ்க்கை நடத்துவார்‌ 
களாம்‌!” என்னு சொல்லும்‌ போதே, சீதையின்‌ 
வார்த்தை மிகவும்‌ அசம்பாவிதம்‌ என்பதை மிகவும்‌ 
காகரிகமாய்க்‌ குறிப்பிடுகிறான்‌ : 


கைத்தோடும்‌ சிறை 
கற்பரயை 

வைத்தோன்‌ இன்னுயிர்‌ 
வரழ்வரலும்‌ ! 

பொய்த்தோர்‌ வில்லிகள்‌ 
போவாராம்‌ ! 


இத்தோ(டு) ஒப்பது 
யா(து) உண்டே ?' 


[கைத்து - வெறுத்து, ஒடும்‌ - ஒடிப்போகும்படி 
கினைக்கும்‌ (மிசக்‌ கொடிய), சிறை - சிறையிலே. கற்‌ 


போயை - கற்புடையவளாகிய உன்னை, பொய்த்‌ 


[ 970 ] 


சூடாமணி கொடுத்தல்‌ 


ச்‌ 
தோர்‌ போவாராம்‌ - பொய்த்துப்‌ போவார்களாம்‌. 
வில்லிகள்‌ - வில்‌ வீரர்களான ராம லட்சுமணர்‌. ]| 


எதை பெரிதும்‌ வருந்திப்‌ , பேசியதோடு 
பொருந்தப்‌ பேசுவது போலத்‌ தொடங்கும்‌ பாடல்‌ 
கள்‌ சிதைக்கு ஒரு புதிய தேறுதல்‌ அளிக்கும்‌ 
முறையில்‌ சந்தர்ப்பத்திற்குத்‌ தகுந்த சந்தத்துடன்‌ 
அமைந்திருக்கன் றன : 
“நல்லோய்‌ 1! நின்னை 
நலிந்தோரைக்‌ 
கொல்லோம்‌, எம்‌உயிர்‌ 
கொண்‌்(டு) அங்கே 
எல்லோ மும்செல, 
எம்கோனும்‌ 
வில்லோ டும்செல்‌ 
வேண்டாவோ ?: 


[ ஈல்லோய்‌ - ஈழ்குண ஈற்செய்கை உடையவளே. 
ஈலிந்தோரை - வருந்தச்‌ செய்தவர்களை. சொல்லோம்‌ - 
கொல்லாதவர்களாய்‌. எல்லோமும்‌ - நாங்கள்‌ எல்லா 
ரும்‌. செல - செல்ல, எம்‌ கோனும்‌ - எங்கள்‌ தலைவனாகிய 
சாமனும்‌.] 
என்ற செய்யுளின்‌ போக்கையும்‌ சந்தத்தையும்‌ 
கவனித்தாலும்‌, மேலே சொன்ன உண்மை இனிது 
புலனாகும்‌. 

உன்னைத்‌ துன்புறுத்தி ராவணாதி ராட்சஸர்‌ 
களைக்‌ கொல்லாத வில்லும்‌ வில்லாகுமா? வெறுஞ்‌ 
சமைதானே !' என்ற தொனிப்பொருளும்‌, : அந்த 

[211] 


சுந்தா காண்டம்‌ 


நிலையில்‌ எங்களுக்கு உயிரும்‌ சுமைதானே !' என்‌.ற: 
தொனிப்பொருளும்‌ எவ்வளவு பொருத்தமாகவும்‌ 
லளிதமாசவும்‌ வெளியிடப்‌ பெறுகின்‌ றன ! 
டராமன்‌ அப்படித்‌ இரும்பிப்போனால்‌, வீரம்‌ 
தான்‌ எப்படி விளங்கும்‌? ஆயிரம்‌ தீவட்டி. (தீவாத்தி) 
பிடித்ததுபோல்‌ விளங்கிவிடாதா:' என்ற ஆழ்த்த 
மனோபாவத்தை, 
மீண்டால்‌ வீரம்‌ 
விளங்கரதோ £ 
என்னு வெளியிட்டு அனுமன்‌ பரிக௫ிக்கிறான்‌. 
பேச்னிடையே, சாட்சா வதம்‌ செய்வதாகதீ 
தண்டகாரணிய வாசிகளான முனிவர்களுக்குச்‌ 
சீதை கண்முன்னே ராமன்‌ செய்த வாக்குத்‌ தத்தத்தை 
ஞாபகப்படுத்துகிறான்‌, அனுமன்‌. பின்பு அவளைப்‌ 
பிரிந்த நிலையில்‌, “ஜடாயு கண்‌ முன்னே மூன்று 
உலகங்களையும்‌--துஷ்டார்‌ சிஷ்டர்‌ என்ற வேற்‌ 
அமை யில்லாமல்‌--வதைத்து விடுவதாகப்‌ பொரு 
திய கோபாவேசத்தையும்‌ அப்படியே சீதை கண்‌ 
முன்‌ காட்டுகிறான்‌. 
முன்னே மூவுல 
கும்கொல்வான்‌ 
பொன்னே ! பொங்கிய 
போர்வில்லான்‌, 
என்னே 1 நின்நிலை 
ஈ(து)என்ரால்‌, 
பின்னே செம்மை 
பிடிப்பாறே ? 
[ 212 | 


சூடாமணி கொடுத்தல்‌ 


| பொன்னே - சீதாலட்சுமியே. பொங்கிய - கோபத்‌ 
தால்‌ டொங்கிய. என்னே - என்ன ஆச்சரியம்‌. செம்மை- 
செவ்வை ; நேர்மை. ]| 
என்று கேட்கும்‌ அனுமன்‌, ராமனது வாழ்ச்கை 
மன்‌ உயிர்நிலை சதையின்‌ காதல்கான்‌ என்பதைத்‌ 
தெளிவாகத்‌ தெரிந்து, சாமர்த்தியமாக ஞாபகப்‌ 
படுதீதுஇிறுன்‌. 
சதையை ராவணன்‌ கொண்டு போன 
காகக்‌ கேள்விப்பட்டதும்‌, உலகத்தையே கொன்‌ 
ரொழித்து விடுவதாகப்‌ பொங்கு யெழுந்தான்‌ என்‌ 
ரூல்‌, இவள்‌ செத்துப்‌ போவதாகச்‌ சொல்லும்‌ இரத 
நிலையை அடித்து கொண்டால்‌, பின்பு தர்மத்தைதீ 
தான்‌ பிடித்துக்‌ கொண்டிருப்பானா ? 2 ஆகையால்‌ 
காசலனுடைய அற” வாழ்க்கையை உருவாக்கும்‌ 
சக்தி காதலி கையிலேதான்‌ இருக்கிறது ! 
* படுத்தான்‌ வானவர்‌ 
பற்றுரை, 
தடுத்தான்‌ தீவினை, 
தக்கோரை 
எடுத்தான்‌, நல்வினை 
எந்நாளும்‌ 
கொடுத்தான்‌ £ என்‌(று)இசை 
கொள்ளாயேர ? 
(படுத்தான்‌ - அழித்தான்‌. பற்மார்‌ - பசைவர்‌. 
தக்கோர்‌ - தகுதி வாய்ந்தவர்‌.] 


என்னு உருக்கமாக மன்ராடுகறான்‌. ₹தேவசத்‌ 
துருக்களை அழித்துத்‌ தீவினையைக்‌ தடுத்தான்‌ என்‌ 
| 278 ] 


௬. கா...18 


சுந்தர காண்டம்‌ 


ம்‌, தகுதி வாய்ந்தவர்களைக்‌ கைஷூக்கி விட்டான்‌ 
என்றும்‌, நல்வினையை நிலைபெறச்‌ செய்தான்‌ 
என்றும்‌ ராமன்‌ புகழ்பெற வேண்டும்‌. உண்மை 
யில்‌ அந்தங்‌ புகழ்‌ வாழ்க்கைத்‌ துணையான 
உனக்கே உரியது, இம்மா! 4 தர்மமூர்தீதி தாமத 
தைக்‌ கைதுடைத்துவிட்டான்‌ !”” என்ற அபகர்த 
தியை ரீ கொள்ளலாமா?” என்று, லோக சோேஷமதீ 
தையும்‌, ராமனுடைய ஷேஷமத்தையும்‌, அபலையான 
காதலியின்‌ அபார சக்தியோடு உ௫தமாகப்‌ 
பிணைத்துப்‌ பேசுகிறான்‌. 


ராமனுடைய வீர தர்மத்திற்கும்‌, அதனால்‌ ஏற்‌ 
படப்போகும்‌ உலக நன்மைக்கும்‌ €தையின்‌ காதல்‌ 
உயிரா யிருப்பது போல்‌, அவளுடைய தியாகமும்‌ 
இன்றியமையாதது என்பது அனுமன்‌ கருத்து. 
காதலுக்குதீதானா வாழ்க்கை 2? உயர்ந்த லட்சியம்‌ 
இயாகம்‌ அல்லவரீ2? காதலின்‌ முடிந்த முடிவும்‌ 
அதுதானே! ஆனால்‌, உயிரை விடவேண்டியதன்‌ 
இவள்‌ இப்போது செய்ய வேண்டிய தியாகம்‌: 
உ௰ுரோை வைத்துக்கொண்டு சல காள்‌ துன்பத்தை 
அனுபவிச்ச வேண்டியதுதான்‌ ! 
 சின்னள்‌ நீஇட்ர்‌ 
தீராதே, 
இன்று வைகலின்‌, 
எல்லோரும்‌ 
நன்னுள்‌ காணுதல்‌ 
நன்றன்றோ ? 
உன்றுல்‌ நல்‌அறம்‌ 
உண்டாமால்‌ ?' 
[ 24 ] 


சூடாமணி கொடுத்தல்‌ 


[இன்னு - அன்பம்‌. வைகல்‌ - தங்கிருத்தல்‌.].. 
என்னு “முன்னிலும்‌ தெளிவாகச்‌ ்‌ தன்‌ கொள்‌ 
கையை அனுமன்‌ விளக்குவதைக்‌ / 
கிரபராதியான சீதை சிறைபுஞ்க்து 
துன்பத்தால்‌, எல்லாரும்‌ நல்ல 
ளாம்‌ ! எவ்வளவு சத்தியமான ௦ 
தர்மத்திற்கே புதிய அழகும்‌ புதிய : 
கூடடியதல்லவா 2? 

பிறகு தாம வீரனும்‌ சத்திய வீரனுமாகிய ராம 
னுடைய பராக்இரமத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய 
சக்தி ஒன்றுமில்லை என்பதை, 






தாழித்‌ தண்கடல்‌ 
தம்மோடும்‌ 
ஏழுக்‌(கு) ஏழுல்கு 
என்றாலும்‌, 
ஆமிக்‌ கையவன்‌ 
அம்பம்மாடி 
ஊழித்‌ தீயென 
உண்ணவோ? 
| தாழி - வாயகன்ற பானை. ஆழி - சக்ராயுதம்‌. 
ஊழி - யுகாக்த காலம்‌.] 
என்னு ஊமிக்கூதீதின்‌ வெறியோடு வற்புறுத்து 
இரான்‌. 
கடலுக்கு நடுவே சிநையிருக்கும்‌ சீதைக்கு 
அ.க்தக்‌ கடல்‌ எவ்வளவு அதைரியத்தையும்‌ அவகம்‌ 
பிக்கையையும்‌ உண்டாகக்‌ கொண்டிருக்கிறது! 
எவ்விதமாக ராமன்‌ அக்தக்‌ கடலைக்‌ கடந்து வரப்‌ 


[ 215 ] 


சுந்தர சாண்டம்‌ 


போரான்‌ என்ற ஏக்கம்‌ உள்ளத்தில்‌ ஊரிஉதிரதீ 
இலே கலந்துவிட்டது. அவளைப்‌ பார்தது அனுமன்‌ 
£ இந்தக்‌ கடலெல்லாம்‌ அகத மகர வீரனுக்குப்‌ பிர 
மாதமா ? தண்ணீர்‌ வைத்திருக்கும்‌ தாழிப்பானைப்‌ 
போல்‌ தானே தோன்றும்‌ ! கடலோடு உலகமெல் 
லாம்‌--ஏன்‌, பஇனாுனு லோகங்கள்‌ என் ருலும்‌-- 
மூன்‌ நிற்க முடியுமா ? சக்ராயுதம்‌ சுழற்றிய 
சையல்லவா அம்புகளை வீசப்போகிறது ? கடலோடு 
நிலத்தையும்‌, ஊழித்‌ 2 உண்ணுவதுபோல்‌, அகத 
அம்புகள்‌ உண்டு விடுமல்லவா 9: என்று சொல்லிக்‌ 
கொண்டே, எூஇர்காலத்தை மூடியிருக்கும்‌ திரை 
யைச்‌ இறிது விலகக்‌ காட்டுகிறான்‌. 


இப்போது அவன்‌ வாக்கே பாணங்களைப்‌ 
போல்‌ நெருப்பைக்‌ குக்குகிற து | ல்ல்ட்க்‌ இடீரென்று 
யுகாந்த காலமே வந்துவிட்டதா ? ராமபாணங 
களின்‌ இடி மூழக்கம்‌ கேட்கிறது ; ராட்சஸ வர்க்‌ 
கம்‌ ஒரே இரத்த வெள்ளமாடறது! அர்த வெள்‌ 
ளத்திலே பேய்களின்‌ ஜலக்கரடை !--என்ன பயங்‌ 
௧.ர மகழ்ச்சி வெறி-- அவை முங்கு மூழுட விளையாடு 
இன்றன. இருக்குமிடம்‌ தெரியாமல்‌ தலைமறை 
வாயிருந்த தேவர்கள்‌ அது கண்டு--ஆம்‌; அந்த 
விளையாட்டைப்‌ பார்க்க வேண்டுமென்று--தங 
கள்‌. மறைவிடங்களிலிருக்து குதாகலமாய்தி தலை 
நிமிர்ந்து வெளிப்படுகிறார்கள்‌ : 


புளிக்கும்‌ கண்ட்கர்‌ 
புண்ணீருள்‌ 
குளிக்கும்‌ பேய்குடை - 
யுந்தோறும்‌, 
[316 ] 


சூடாமணி கொடுத்தல்‌ 


ஒளிக்கும்‌ தேவர்உ - 
9 வந்‌(து) உள்ளம்‌ 
களிக்கும்‌ நல்வினை 
காணுயோ ? 

[ புளிக்கும்‌ - வெறுக்கத்‌ தக்க. சண்டகர்‌ - முூள்ளுப்‌ 
போலக்‌ கொடிய அரக்கர்கள்‌. புண்நீர்‌ - இரத்தவெள்‌ 
ளம்‌. குடையும்‌ தோறும்‌ - முங்கி விளையாடும்‌ 
போதெல்லாம்‌. | 


வேறொரு காட்சி, கணவர்களை இழந்த ராட்ச 
ஸச்‌ சூலிகள்‌ (கர்ப்ப ஸ்திரீகள்‌) கருவுற்றப்‌ பெரு 
வயிற்றில்‌ அடி.க் துக்கொண்டு தாலிககா அறுத்துப்‌ 
போடுகிருர்கள்‌, கண்ணீரைப்‌ பெருக்கிக்‌ 
கொண்டே. இரத்தக்‌ கடலில்‌ நீந்தி விகசாயாடிக்‌ 
கொண்டிருந்த பேய்களிற்‌ எல, கழுகு முதலிய 
பட்சககளோடு, அந்தக்‌ சண்ணீர்‌* ஆற்றில்‌ குளிக்‌ 
இன்றன !--புண்ணிய காலத்திலே கடலாடுபவர்‌ 
உவர்‌ நீங்க ஈன்னீரில்‌ குளித்தல்‌ போல. யமனுக்‌ 
குத்தான்‌ என்ன விருந்து, என்ன அஜீரணம்‌ ! 
இகச்சகைய காட்சிகளைச்‌ தை ஏதோ ஒரு சொப்‌ 
பனம்‌ காண்பதுபோலக்‌ காண்கருள்‌. 

அதோ ஒரு காட்சி, இலங்கைக்‌ கற்பகச்‌ 
சோலைகளில்‌ உள்ள குளங்களில்‌ ராட்சஸ வீரர்கள்‌ , 
தங்கள்‌ காதலிகளுடன்‌ ஆனந்தமாக கீராடுவது 
வழக்கம்‌. ௮ந்த அழகான நீராடு துறைகளில்‌,-- 
என்ன விபரீதம்‌ !--இப்போது கசூரங்குகள்‌ நீராடு 
கின்றன : 


அணங்்‌(கு) இள மகளிரொ(டு) 
அரக்கர்‌ ஆடுறு 
[977] 


சுந்தரகாண்டம்‌ 


மணம்‌ கிளர்‌ கற்பகத்‌” 
சோலை வாவிவாய்‌, 

பிணங்குறு-வால்முறை 
மிழித்த மாலைய 


'தணம்கொடு, ௫ ரக்கினம்‌ 
குளிப்பக்‌ காண்டியால்‌ ! 


[அணங்கு இள மகளிர்‌ - தெய்வப்‌ பெண்போல்‌ 
அழூயே ராட்சஸ இளம்‌ பெண்கள்‌. ஆடுது - நீராடு 
வதற்கு இடமான. மணம்‌ கிளர்‌ - மணம்‌ மிகுந்த. 
வாவிவாய்‌ - இதக்‌ ௮ பிணங்குறு- -இிறிது வளைந்த. 
வால்‌ முறை பிடித்து '- ஒன்றன்‌ வாலை மற்றொன்று 
பிடித்‌ துக்கொண்டு. மாலைய - ஒழுங்காகய. கணம்‌ 
கொடு - கூட்டமாக, குரக்கினம்‌ - குரங்கு--இனம்‌,, 


* *. ட * ௬ ௩ ஆ. ந. ௫ 
குரங்குக்‌ கூட்டங்கள்‌, காண்டி - காண்பாய.] 


நீரில்‌ இறங்குவதிலே குரங்குகளுக்கு உத்ஸாக 
மேது ?--பயம்தானே உண்டு !: எனினும்‌, குரங்குக்‌ 
கூட்டம்‌, ஒன்றையொன்று வாலைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு ஒரு சங்கிலித்‌ தொடர்போலதக்‌ தொங்கு. 
பாலம்‌ அமைத்து, மலையருவிகள்‌, நீரோடைகளைக்‌ 
கடந்து போவதுண்டு. அத்தகைய காட்சியை 
எங்கேயோ மலைக்காட்டில்‌ கம்பன்‌ பார்தீதிருக்க 
லாம்‌; அதுகுடித்துக்‌ கேள்விப்பட்டும்‌ இருக்கவேண்‌ 
டும்‌. ஆகவே, குரங்குக்‌ காதலரும்‌ காதலிகளும்‌ 
வால்‌ பிடித்து மாலையாகப்‌ போய்‌ நீராடும்‌ காட்சி 
யைச்‌ இருஷ்டிக்கிறுன்‌, ராட்சஸக்‌ காதலர்கள்‌ 
கைகோத்து ஜலக்ரீடை செய்யும்‌ வசதியான ௫ . 
காரப்‌ பூர்தடாகங்களிலே ! 


| 2/8] 


சூடாமணி கொடுத்தல்‌ 


அதோ அதோ, வேறு சில குரங்குகள்‌ எங்கே 
போன்றன; அவசர அவசரமாக? ஓஹோ, 
நாடக சாலைக்கா. போடறீர்கள்‌ 2? கடனம்‌ 
பார்க்கவா? இல்லை, இல்லை. இம்போதுதான்‌ 
அங்கே ரம்பை முதலிய தெய்வப்‌ பெண்கள்‌ நடன 
மாட வில்லையே ! அந்த நாடகமேடை - நட்சதீதிரங்‌ 
களுடைய ஸ்தானத்திலே குரங்குகள் சாம்‌ பரத 
நாட்டியம்‌ பிடிக்கின்‌ றன ! 

கரம் பயில்‌ முரசினம்‌ 
கறங்க, கைதொடர்‌ 
நரம்பியல்‌ இமிழ்‌ இசை 
நவில நாடகம்‌ 
அரம்பையார்‌ ஆடிய 
அரங்கின்‌, ஆண்தொழில்‌ _ 
கூரங்குகள்‌ முறைமுறை ட 
குனிப்பக்‌ காண்டியால்‌ !” 

[கரம்‌ பயில்‌ -”_ கைகளால்‌ அுடிக்கப்படுகிற. முர 
சனம்‌ - (இங்கே) மத்தளங்களின்‌ வகை. கறங்க - 
ஒலிக்க, கைகொடா - கையினால்‌ தடவி வாசிக்கிற, ஈரம்பு 
இயல்‌ இமிழ்‌ இசை ஈவில -யாழ்‌ ஈரம்பின்‌ இசையோடு 
இனிமையாக ஒலிக்கும்‌ பாட்டுக்களின்‌ இசை பொருந்த. 
சாடகம்‌ - (இங்கே) பாத நாட்டியம்‌. அரங்கு - காட 
மேடை, அண்தொழில்‌ - பராக்கிரமச்‌ செயல்‌. மூறை 
முறை - வரிசை வரிசையாக, குனிப்ப - கூத்தாட. 
காண்டி - காண்பாய்‌. | 


வால்வீசி வீர வானரங்கள்‌ காடகமேடையில்‌ 
ஞர்‌ கூர்‌! என்று சங்கதம்‌ பாடிக்‌ கூத்தாடும்‌ 
[ 209] 


சுந்தா காண்டம 


காட்ச இப்போது சிதைக்குத்‌ தெய்வ நடனங்களைக்‌ 
காட்டிலும்‌ இனிமையாக இருக்கக்‌ கூடும்‌!, லங்கர 
பட்டணத்தின்‌ போகமும்‌ பொருளும்‌ காகரிகத 
தோடும்‌ சகலைச்செல்வத்தோடும்‌ நாசமடையும்‌ பரி 
தாபக்‌ காட்டு போர்க்‌ கொடுமைகளில்‌ ஒன்று. 
இலங்கையின்‌ வீழ்ச்சியையும்‌ ராமனுடைய பரிபூரண 
வெற்றியையும்‌ அனுமனுடைய வசன வகர சக்த 
யால்‌ சாடகத்தில்‌ பார்ப்பதுபோல்‌ பார்தது விடு 


இருள்‌ தை. 


அத்த விஜயம்‌ ராரமனைக்‌ கரட்டிலும்‌ 
இவளுக்கே உரியது என்பதைத்தான்‌ அனுமன்‌ 
எவ்வளவு தெளிவாக வற்புறுத்துகிறான்‌ ! உண்மை 
யில்‌ ராட்சஸர்களைச்‌ சுட்டெரிக்கும்‌ நெருப்பு, கற்புக்‌ 
கனலாக சீகைதான்‌ ! அந்த நெருப்பை ஊஇ 
ஜொலிக்கச்‌ செய்யும்‌ கா.ற்றாகவே வரப்போடிறது 
ராமபாணம்‌ : 


வினையுடை அரக்கராம்‌ 
இருந்தை வெந்‌(து)உகச்‌ 

சனகிஎன்‌(று) ஒருதழல்‌ 
நடுவண்‌ தங்கலால்‌, 

அனகன்கை அம்பெனும்‌ 
அளவில்‌ ஊதையால்‌, 


கனகநீ(டு) இலங்கைநின்‌(று) 
உருகக்‌ காண்டியால்‌ ! 


[ வினையுடை. - தீவினையுடைய, இருந்தை - கரி. 
உ௧ - கெட்டுப்போக. நடுவண்‌ - நடுவில்‌. ௮னகன்‌ - 


[ 980 ] 


சூடாமணி கொடுத்தல்‌ 


குற்றமற்றவன்‌. (இங்கே) ராமன்‌. அளவில்‌ “ஊதை - 
அளவில்லாத காற்று. கனகம்‌ - பொன்‌, நீடு - பெரிய.] 


தீவினையுடைய அரக்கர்‌ கூட்டம்‌, கரிக்குவியல்‌ 
போல்‌ இருக்கிறதாம்‌. (தேகக்‌ கறுப்பில்‌ கூற்றம்‌ 
ஏது? தஇீவினைக்‌ சகருமையல்லவா குற்றமுடையது!) 
இலங்கையோ பொன்மயமானது. பொன்‌ உருக 
வேண்டாம்‌; கரி வெந்து நீராக வேண்டாம்‌ !' என்னு 
நினைப்பவர்‌ தழலைக்‌ கரிகளுக்கு நடுவில்‌ கொண்டு 
வைக்கலாமா ? எனினும்‌ இந்தப்‌ பைத்தியச்‌ செய்‌ 
கையைத்தான்‌. ராவணன்‌ செய்திருக்கிறான்‌ என்‌ 
பது அனுமன்‌ குறிப்பு, ராமபாணமா௫ூய காற்று 
வீசவேண்டியதுதான்‌ * பாக்டு; கரிகள்‌ வெந்து 
சாம்பலாடுப்‌ போய்விடுமென்னும்‌, லங்காபுரியே 
உருகிப்‌ போய்விடு மென்றும்‌ அனுமன்‌ கசூதூகல 
மாய்ச்‌ சொல்லுகிறான்‌. 


பிறகு, இவள்‌ குறித்த ஒரு மாதத்‌ தவண கூட 
வேண்டாம்‌; தான்‌ ராமனைக்‌ காணவேண்டியது 
தான்‌ தாமதம்‌ என்கிறான்‌. அவனுடைய துன்பதீ 
தைச்‌ துன்பமென்றுகட அனுமன்‌ சொல்ல 
வில்லை. ஞாபகத்தோடு அ௮னுபவிப்பதுதானே 
துன்பம்‌? இடி இடித்தாலும்‌ உணர்வு உண்டாவ 
இல்லை. பித்துப்‌ பிடித்தவளைப்‌ போல்‌ சதையையே 
நினைத்துக்‌ கொண்டிருக்கிறான்‌. அப்படிப்பட்டவன்‌ 
தாமதிப்பானா 2 


கடலைத்‌ தூர்த்து லங்கா பட்டணத்தை 
மூற்றுகை செய்யும்‌ வானரங்களின்‌ ஆரவாரம்‌ 
விரைவில்‌ உன்‌ காதில்‌ விழப்‌ போகிறது. அந்தச்‌ 
்‌. சேனை மத்தியிலே, கருடாரூடனனை மகாவிஷ்ணு 


[ 981 ] 


சுந்தா காண்டம்‌ 


வைப்போல்‌ என்‌ தோள்மேல்‌ வீற்றிருக்கும்‌ ராம 
னையும்‌, உதயடரிமீது தோன்றும்‌ இளஞ்‌ சூரியன்‌ 
போல்‌ அங்கதன்‌ தோள்மேல்‌ விளங்கும்‌ லட்சு 
மணனையும்‌ ரீ கண்‌ குளிரக்‌ காண்பாய்‌, இறையி 
ருக்கும்‌ துன்பமும்‌, * எனக்கும்‌ மீட்சி உண்டோ?” 
என்ற ஐயமும்‌, நாயகனைப்‌ பிரிந்த தனிமையும்‌ 
நீங்குவாய்‌!” என்றெல்லாம்‌ கூறும்‌, அனுமன்‌, 
கடைசியாகச்‌ சதையின்‌ அவநம்பிக்கையை அடி 
யோடு போக்கக்‌ கூடிய ஒரு வார்த்தையும்‌ சொல்‌ 
௮.கிருண்‌. 


அது என்ன, வரர்த்தையா, மந்திரமா? அப்‌ 
படி. அனுமன்‌ பேசுவுூன்‌ என்று நாம்‌ கனவிலும்‌ 
நினைத்திருக்க்‌ பப, 2 சதைதான்‌ எதிர்பார்த்‌ 
திருக்க முடியுமா : 


£ குரரவரும்‌ குழலி'!நீ 
குறித்த நாளினில்‌. 
விராவரும்‌ நெடுஞ்சிறை 
மீட்க லான்‌ எனில்‌, 
பராவரும்‌ பழியொடு 
பாவம்‌ பற்றுதற்(கு) 
இராவணன்‌ அவன்‌ ! இவன்‌ 
இராமன்‌ !;, என்றனன்‌. 


[கூரா - ஒருவகை மலர்‌. குழலி - கூந்தலையுடைய 
யவளே. இக்குறித்த நாளினில்‌ - நீ குறிப்பிட்ட இர்த ஒரு 
மாத காலத்திற்குள்ளே. விராவரும்‌ - விராவி வரும்‌; 
பொருந்தியுள்ள. மீட்சகலான்‌ எனின்‌ - மீட்சாமல்‌ 
போவானே யானால்‌. பராவரும்‌ - சொல்லுதற்கு அ௮ரிய.] 

[ 282) 


சூடாமணி கொடுத்தல்‌ 


: அம்மா! நீ குறிப்பிட்ட தவணைக்குள்‌ அவன்‌ 
உன்‌ ஷைச்‌ சறையிலிருந்து விடுதலை செய்யவில்லை 
யென்றால்‌... என்று தொடங்கும்‌ அனுமன்‌ வாக்கே, 
எப்படி. முடியப்‌ போடுறதோ என்று பரபரக்இ 
ரோம்‌. “அப்போது அவனை எவ்வளவு பழியும்‌ 
பாவமும்‌ பற்றிக்கொள்ளும்‌, தெரியுமா 2 என்ற 
கேள்வியைச்‌ கானே பேரட்டுக்கொண்டு, அதற்குப்‌ 
பதில்‌ சொல்வது போல்‌, £ அந்த ராமனே ராவண 
னாகி விடுவான்‌ !' என்று எவ்வளவு தணிக்சலாகச்‌ 
சொல்லுகிறான்‌ | இந்த ஆச்சரியத்திலிரும்‌து கம்மை. 
நாம்‌ விடுவித்துக்‌ கொள்வதற்கு முன்‌, அப்‌ 
போது இந்த ராவணனே ராமனாக விடுவான்‌!” 
என்றும்‌ வாய்‌ கூசாமல்‌ அனுமன்‌ சொல்லிமுடித்து 
விடுவதும்‌ காதல்‌ விழுகிறது. 


மாமன்‌ எவ்வளவு உயர்ந்த தர்ம மூர்த்தியாக 
இருக்தாலும்‌, சதையைச்‌ இல்றமீட்காத பாவம்‌ 
ஒன்றே அவனை அம்தச்‌ சகரத்திலிருந்து கீழே. 
அதல பாதாளத்தில்‌ தள்ளி ராவணனாக் விடுமாம்‌. 
அதே சமயத்தில்‌, அது ராவணனளையும்‌ ராமனாக்இ 
விடுமாம்‌. அப்படி. ராமனாவதற்கு அந்தப்‌ பாபாத்மா 
ஒரு புண்ணியமும்‌ செய்யவேண்டியதில்லை; வழக்கம்‌ 
போல்‌ இருக்கலாம்‌! உண்மையில்‌, ராம ராவணர்‌ 
கள்‌ லட்சிய புருஷர்கள்‌ தாமே? அவன்‌ புகழுக்கும்‌ 
புண்ணியத்துக்கும்‌ லட்சியம்‌); இவன்‌ பழியோடு 
பாரவதுதுக்கு லட்௫யம்‌ | 

 சதாதேவியே! உன்னை ராமன்‌ விடுவிக்க 
வில்லை யென்றால்‌ அவனைப்‌ பழிபாவங்கள்‌ பற்றிக்‌ * 
கொளும்‌ ; அவன்‌ மிகக்‌ கொடியவன்‌ ஆவான்‌ ; 
மாவணனே நல்லவன்‌ என்று சொல்லும்படி அவ்‌. 


[ 288 ] 


சுந்தர காண்டம்‌ 


வளவு மிகக்‌ கொடியவன்‌ ஆவான்‌ !' என்று 
சொன்னதோடு அனுமன்‌ தஇருப்தி அடையவில்லை. 
(நீ குறித்த நாட்களுக்குள்‌ ராமன்‌ இங்கு வந்து 
உன்னைச்‌ இறை மீட்கானாயின்‌, அவன்‌ இணி 
எனக்கு. ராமன்‌ அல்லன்‌ ) ராவணன்‌ தான்‌ !' 
என்று சொன்னதோடும்‌ இருப்தி அடையவில்லை. 
.ராவணனே நான்‌ வணங்கத்‌ தக்க ராமனா௫ிவிடு 
வான்‌! கான்‌ ராவண தாஸன்‌ ஆக வேண்டியது 
தான்‌ !' என்ற வார்த்தையும்‌ தர்மநேச - ராமதாஸ்‌ 
னாகிய அனுமன்‌ வாயிலிருந்து வருகிறது; சீதை 
யின்‌ செவியில்‌ விழுகிறது. ஆம்‌, வாய்‌ குளிர 
வந்து, செவி குளிர விழுகிறது ! ௮%த4 கணத்தி 
லேயே சதையின்‌ அவகம்பிக்கை விசேஷ நம்பிக்‌ 
கையாகப்‌ பரிணமித்துவிடுகிறது. ்‌ 


அவ்விதமாக, ராம பக்த சிரேஷ்டனான அனு 
மன்‌ சொன்ன து பக்திக்குத்‌ தகுமா? அது குற்ற 
மற்ற வார்த்தை என்றே ராம பக்தனான சுவிஞன்‌ 
மெச்சுகறான்‌ ; சதையும்‌ அப்படியே நின கஇருள்‌. 
அச்ததி துணிவான வார்த்தைதான்‌ -குணமென் 
னும்‌ குன்று ஏறிநின்று அனுமன்‌ பேய அந்த 
மந்திர வார்த்தைதான்‌ சீதைக்கு மன தகோயைப்‌ 
போக்க அறிவுத்‌ தெளிவை உண்டாக்குகிறது : 
ஆக இம்மொழி ஆசில்‌ 
கேட்‌(டு) அறி வுற்றாள்‌, 
ஓகை கொண்டுக எிக்கும்‌ 
மனத்தள்‌,உ பர்ந்தாள்‌, 
£ பாகை நன்‌(று)இவன்‌ ? என்பது 
புந்தியின்‌ வைத்தாள்‌. 
| 264 | 


சூடாமணி கொம்த்சல்‌ 


தோகை யும்சில்‌ வாசகம்‌ 
இன்னன சொன்னன்‌. 

| ஆக - இவவாரமுக) இவ்வாறு அனுமன்‌ சொல்லி: 
முடி.த்சானாக. ஆசுஇல - குற்றமில்லா தன. அதிற்‌ 
ருள்‌ - அறிவு தெனிந்தவளாய்‌, ஒகை - உவகை, உயாக்‌ 
தாள்‌ - (இங்கே) கிமிரந்து உட்கார்ந்து கொண்டாள்‌. 
இவன்‌ போகை சன்று - இதந்த அனுமன்‌ ட 
ராமனிடம்‌ திரும்பிப்‌ போவதே ஈல்லதூ. புந்தி . புத்தி. 
வைத்தாள்‌ . வைத்துச்‌ கொண்டவளாய்‌. தோகை - 
மயில்போலும்‌ சாயலுடைய சீதை. வாசகம்‌ வார்த்தை. 
கள்‌. இன்னன ._ இப்பழ.ப்பட்ட, | 


* அனுமனுடைய வரர்த்தைக௯ா, முக்கியமாக 
அவன்‌ கடைசியாகச்‌ சொன்ன வாரத்தையைக. 
கேட்டதும்‌, சீதை அறிவுற்ணு உவகை கொண்‌ 
டாள்‌. அந்த மகிழ்ச்சி வெறியிலே உயர்த்துவிட்‌ 
டாள்‌ ; நிமிர்ந்து உட்கார்ந்தகொண்டாள்‌. : இணி 
இவனை அனுப்பிவிடவேண்டும்‌? என்று தீர்மா 
னிதீத, விடை கொடுக்கும்‌ நோக்கத்துடன்‌, தானும்‌ 
சில அடையாள மொழிகளை ராமணிடம்‌ விண்ணம்‌: 


பிக்கும்படி சொல்லுகிறாள்‌. 


இக்த அடையாளங்களில்‌ ஒன்னு, சிதாராமா்‌ 
களின்‌ பழைய ஆனந்தமான வாம்க்கைக்‌ காட்டி 
களில்‌ ஒன்றாகும்‌. சீதையின்‌ இளியைப்பற்றி நாம்‌ 
ஏற்கெனலே கேகள்விப்பட்டிருக்கிறோம்‌. இவள்‌ 
காட்டுக்குப்‌ புறப்பட்டபோது, £* நாட்டிலே விட்டு 
வந்த அக்தக்‌ கிளிக்கு வேளையில்‌ ஆகாரம்‌ கொடுக்க ' 
வேணுமே ; பேச்சுக்‌ கற்றுக்கொடுக்க வேணுமே !”' 
என்ற ஒரு சவலைதான்‌. அதைக்குறிதீதுச்‌ சுமந்‌. 


[ 285 ] 


சுந்தர காண்டம்‌ 


இரனிடம்‌, கான்‌ காட்டில்‌ அடியெடுத்து வைக்கப்‌ 
போகும்‌ தருணத்தில்‌, சொல்லி அனுப்பியிருந்த 
செய்தியைத்தான்‌ ராமன்‌ ஓர்‌ அடையாளமாகச்‌ 
சொல்லி அனுப்பியிருக்கான்‌. அந்தக்‌ இளியைக்‌ 
குறிக்கும்‌ வேறொரு விஷயத்தைச்‌ சீதையும்‌ இப்‌ 
போது அடையாளமாகச்‌ சொல்லி அனுப்புகிறாள்‌. 


அந்தக்‌ இளிப்பிள்ளாயை அவள்‌ தன்‌ உயிராக 
மதித்துப்‌ பாலூட்டிச்‌ சீராட்டி வளர்த்து வந்தாள்‌. 
(அதனால்தானே காட்டுக்குப்‌ போகும்‌ போதும்‌ : 
அதைப்பற்றியே கவலை !) சரி, அசன்‌ பெயர்‌ தெரி 
யுமா உங்களுக்கு? அந்தக்‌ இஸளிக்குக்‌ கைகேயி 
என்று பெயர்‌. இகைத்துப்‌ போடறீர்கள்‌,-- 
இல்லையா? வஞ்சித்துக்‌ காட்டுக்கு அனுப்பிய 
'.கொடியவளின்‌ பெயரல்லவர? அந்தப்‌ பெயர்‌ 
சிதையின்‌ ஆசைக்‌ இனிக்கு எப்படி. வந்தது? இந்த 
அதிசயத்தைச்‌ சீதையின்‌ வாய்மொழியாகவே 
கேட்போம்‌: 
 ஏன்‌ஒர்‌ இன்னுயிர்‌ மென்கிளிக்‌(கு) 
யார்பெயர்‌ ஈகேன்‌; 
மன்ன ?” என்றலும்‌, “ மாசறு 
கேகயன்‌ மா(து) என்‌ 
அன்னை தன்பெயர்‌ ஆகென 
அன்பிஜெ(டு) அந்நாள்‌ 
சொன்ன மெய்ம்மொழி சொல்லுதி, 
மெய்ம்மை தொடர்ந்தோய்‌ !' 
[ஓர்‌ - ஒப்பற்ற, ஈகேன்‌ .. ஈவேன்‌ ; கொடுப்பேன்‌ ; 
இடுவேன்‌. மன்ன - ௮ரசனே, நாயகனே, மாசறு 2 


[ 886 ] 


சூடாமணி கொடுத்தல்‌ 


குற்றமற்ற, சகேசுயன்‌ மாது - கைகேயி. ஆக என - 
ஆக என்று. மெய்ம்மொழி - மெய்ம்மையான வார்த்தை; 
மனப்பூர்வமான லார்‌.த்தை. சொல்லுதி - சொல்வாய்‌, 
மெய்ம்மை தொடர்ந்தோய்‌ - உண்மை நெறியை அனுஷ 
க்கும்‌ அனுமனே. | 

துன்பம்‌ இன்னதென்பதையே ௮ ஜியாமல்‌ 
நாட்டிலிருந்த காலத்தில்‌ ஒரு சமயம்‌ சிதையும்‌ ராம 
னும்‌ உல்லாசமாக உரையாடிக்‌ கொண்டிருக்தார்‌ 
.கள்‌. அப்போது அவள்‌, * அன்பரே! என்‌ அன்‌ 
புக்‌ இளிக்கு, யார்‌ பெயரை இட்டழைப்பது உமக்‌ 
குச்‌ சந்தோஷமா யிருக்கும்‌ 2? என்று கெஞ்சிக்‌ 
கேட்டாள்‌. அவன்‌ பளிச்சென்று, என்‌ தாயான 
கையி பெயரால்‌ அழைப்பது தான்‌ எனக்குத்‌ 
திருப்தி! ஆ, என்ன்‌ அன்பு நிறைந்த, மாசற்ற 
உள்ளம்‌!” என்னு பதில்‌ சொன்னான்‌. அப்போது 
அவன்‌ எவ்வளவு கம்பிக்கையோடு எவ்வளவு 
உண்மையாசுப்‌. பேசனஞன்‌ என்பது அப்படியே 
பிரத்தியட்சமாகிறது. 


அந்த நிகழ்ச்சியே எறகத அடையாளமா 
யிருக்கும்‌ என்று சதை நினைக்கிறாள்‌, இவளுடைய 
குழக்தை யுள்ளத்தை வெளியிடுவது இது. ராமன்‌ 
சொன்ன அடையாளமோ அவனுடைய மாசற்ற 
குணாதிசயத்தை வெளியிடுவது. 


இனி, அடையாளங்களுக்‌ கெல்லாம்‌ மேலான 
அடையாளம்‌ ஒன்றுதான்‌, ஆடையில்‌ முடித்து 
வைத்திருந்த ஏதோ ஒன்றைத்‌ தன்‌ மலர்க்‌ கையில்‌ 
எடுக்கிறாள்‌. :௮து என்னவோ?' என்று அனுமனே 
ஒரு கணம்‌ ஏங்கிப்‌ போகிறான்‌. அவனுக்குத்தான்‌ 


[ 281] 


சுந்தர காண்டம்‌ 


இப்போது என்ன திகைப்பு, என்ன ஆக்சரியம்‌ ! 
அத்த நிசியில்‌, அத்தச சேலையில்‌, எப்படியோ 
சூரியோதயம்‌ ஆன துபோல்‌ ஒரு மயக்கம்‌. சுற்றிலு 
மூள்ள இருட்டு அப்படி. நிலைகுலைச்து ஓடுகிறது ! 


அனுமனுடைய அத்தப்‌ பூரிப்பையும்‌ இிகைப்‌ 
பையும்‌ தாமும்‌ பங்கு கொள்வோம்‌ : 
“வரங்கி எள்தன்‌ மலர்க்கையின்‌ 
அன்னது; முன்ன 
ஏங்கி எுன்‌அலவ்‌ அனுமனும்‌, 
 ஏன்கொல்‌(இது)!' என்று, 
வீங்கி ஐன்‌,வியந்‌ “தான்‌;உல(கு) 
ஏமும்‌ விழுங்கித்‌ ்‌ 
தூங்கு காரிருள்‌ முற்றும்‌ 
இரிந்தது சுற்றும்‌ ! 


[ வாங்கினாள்‌ - எடுத்தாள்‌. அன்னது - அந்தன்‌ 
சூடாமணியை. மூன்னா - மூன்னி, காண்ணி. ஏங்கினான்‌ ல்‌ 
ஏங்கித்‌ இயங்கப்‌ போனவனாய்‌. என்கொல்‌ - சன்ன, 
என்னா - என்று எண்ணி. வீங்கினான்‌ - உடல்‌ பூரி ததவ 
னாய்‌. தூங்கு - தங்குகற. கார்‌ இருள்‌ - கரிய இருள்‌. 
முற்றும்‌ - முழுவதும்‌. இரிந்தது - நிலைகுலைந்து ஓடிப்‌ 


போய்‌ விட்டது. சுற்றும்‌ - சுற்றிலும்‌. | 

அந்த மேனிக்கும்‌ ௮த்த இரத்தின த்திற்கும்‌ 
தான்‌ எவ்வளவு பொருத்தம்‌! அதை அவள்‌ சூடா 
மணியாகவா மதிக்கறாள்‌ 2? தன்‌ கண்மணியாகவே 
கருதுகறாள்‌. கோசல மகாராஜ்யத்தின்‌ * கோஹி 
நுரா'யிருப்பதோடு ௮ச்த இரத்தினம்‌ எத்தனையோ 
[ 288 ] 


சூடாமணி கொடு த்தல்‌ 


பழைய நினைவுகளுக்கும்‌ கனவுகளுக்கும்‌ ஓர்‌ ௮ மி 
குறியாக இருக்கிற.து. 

அப்படிப்பட்டச்‌ சூடாமணியை இவள்‌ இப்‌ 
போது அனுமனிடம்‌ கொடுப்பதைப்‌ பாருங்கள்‌ : 


நடை யின்மணி கண்மணி 
ஒப்பது 1! தொன்றுள்‌ 
ஆடை யின்கண்‌ இருந்தது; 
பேரடை யாளம்‌; 
நாடி வந்‌(து)என(து) இன்னுயிர்‌ 
நல்கினை நல்லோய்‌ 1 
கோடி 1' என்றுகொ டுத்தனள்‌ 
மெய்ப்புகழ்‌ கொண்டாள்‌. 
[தொன்னாள - ராவணன்‌ தன்னை எடுத்து வந்த 
காலம்‌ தொட்டு. ஈல்லோய்‌ - ஈல்லவனே. கோடி. - சொள்‌ 


வாயாக. | 


ராவணன்‌ இவளை ஏடுத்து வந்த நாளில்‌ தேடி. : 
வருவோர்க்கு அடையாளமாக நகைகளைக்‌ கழற்றி 
எறிந்தாள்‌ அல்லவா £ சூடாமணி மட்டும்‌ கீழே 
விழுந்து விடாமல்‌ ஆடையில்‌ தங்கியிருந்ததாம்‌. 
வேறொரு சமயத்தில்‌ பயன்‌ படுமென்று முடிந்து 
வைத்‌இருகந்தாள்‌. 

இதைக்‌ கொடுக்கும்போதுதான்‌ அனுமனை 
எவ்வளவு அருமையாக அழைக்கிறாள்‌ ! 

நாடி வந்துஎன(து) இன்னுயிர்‌ 
நல்கிய நல்லோய்‌ !' 
[299] 


௬. கர... 109 


சுந்தர காண்டம்‌ 


நான்‌ இருக்கும்‌ இடத்தை எப்படியோ தேடிக்‌ 
சண்டுபிடித்து எனக்குப்‌ பிமாணதானம்‌ ,செய்த 
நல்லவனே!” என்று வாய்குளிர உளங்குளிர 
அழைப்பதற்கு மேலாக அனுமனுக்கு அளிக்கக்‌ 
கூடிய சம்மானமும்‌ உண்டோ? ஏற்கெனவே 
அளித்த சிரஞ்சீவிப்‌ பட்டம்தான்‌ இப்படிப்பட்ட 
உபகார ஸ்மிருதிக்கு ஈடாகுமா 2 

சூடாமணியை அனுமன்‌ உடனே வாங்கிக்‌ 
கொள்ளவில்லை: வாங்கிக்கொண்டபின்‌ சிறிது 
கேரம்‌ அவளைக்‌ கவனிக்கவே இல்லை! ஏன்‌? 
எப்படி? 

தொழுது வாங்கினன்‌, சுற்றிய 
தூசினன்‌ ; சுற்றிப்‌ 

பழுது ரவகை பந்தனை 
செய்தனன்‌? பந்தித்‌(து), 

அழுது மும்மை வலங்கொ(டு) 
இறைஞ்சினன்‌ ; அன்போ(டு) 

எழுது பாவையும்‌ ஏத்தினள்‌; 
ஏகினள்‌ இப்பால்‌. 

[ தாசு - ஆடை. உறா வகை - உண்டாகாதபடி. 
பந்‌. தனை - கட்டுதல்‌. ஏத்தினள்‌ - துதித்தாள்‌ ; தொழு 
தாள்‌. ] 

சதை கொடுத்த சூடாமணியை ஒரு கும்பிடு 
போட்டு வாங்கக்‌ கொள்கிறான்‌. பிறகு வாங்கிய 
சூடாமணியைப்‌ பத்திரப்படுத்துவதிலேயே கண்‌ 
ணும்‌ கருத்துமா யிருக்கறான்‌. இரும்பத்‌ திரும்ப 
முடிச்சைப்‌ பரிசோஇப்பதும்‌, முடிச்சின்மேல்‌ 

(290 ] 


சூடாமணி கொடுத்தல்‌ 


முடிச்சாகப்‌ போடுவதும்‌, அப்போது சிதை இருப்ப 
தையே, மறக்திருப்பதும்‌, அவனை எவ்வளவு மூன்‌ 
ஜாக்டிரதையுள்ள மேதாவியாகக காட்டுகன்றன ! 


சூடாமணியைப்‌ பத்திரப்‌ படுத்திய பின்பு 
தான்‌, விடைபெற்றுக்‌ கொள்வதற்காகச்‌ சிதை 
முகத்தைப்‌ பார்க்கிறான்‌. இதுவரையில்‌ அடக்கி 
வைத்திருந்த உணர்ச்சி தத்தித்‌ ததும்புகறது. 
அழுகையே வந்து விடுகிறது! அந்த அழுகைக்‌ 
குள்ளே எவ்வளவு விஷயம்‌ அடங்இியிருக்கிறது ! 
அ தற்கு ஒரு மகாபாஷ்யம்‌ எழுத வேண்டும்‌ : ஆனால்‌ 
அது யாரால்‌ முடியும்‌? 


அழுதுகொண்டே இவளைப்‌ பி ரதட்டிணம்‌ 
செய்கிறான்‌ ; ஒரு தரம்‌, இரண்டு தரம்‌, மூன்று 
கரம்‌. உடனே காலில்‌ விழுந்து மறுபடியும்‌ 
வணங்குகிருன்‌. 


அந்த வாசாலகனுக்கு இப்போது ஒன்றுமே 
சொல்லத்‌ தெரியூவில்லை. இவளுக்கும்‌ இப்போது 
ஒன்றுமே பேசத்‌ தோன்றவில்லை. பரிபூர்ண 
அன்போடு மகாநிபுணன்‌ ஒருவன்‌ சித்திரச்திலே 
எழுதிவைத்த பிரதிமை போலிருக்கிறாள்‌! அவன்‌ 
வணங்கி எஞுந்ததும்‌, இவளும்‌ கைகூப்பித்‌ 
தொழுகிரறாள்‌. 


மூன்னே அவனை வாயார மனமாரப்‌ புகழ்ந 
ததுகூட, இப்போது இவள்‌ செய்யும்‌ மெளன 
ஸ்தோத்திரத்திற்கு ஈடாகுமா? அனுமனால்‌ தாங்க 
முடியவில்லை; உடனே அந்த இடத்தை விட்டுப்‌: 
புறப்படுகிறான்‌. 


[9917 


17 


அனுமனின்‌ ,உத்ணாக வெறி 


அந்தச்‌ சோலை என்ன “பாடு படுறது... 
ஆஹா ! 
முடிந்தன, பிளந்தன, 
முரிந்தன, தெரிந்த, 
மடிந்தன, பொடிந்தன;, 
மறிந்தன;, முறிந்த, 
இடிந்தன, தகர்ந்தன, 
எரிந்தன, கரிந்த; 
ஒடிந்தன, ஒசிந்தன, 
உதிர்ந்தன, பிதிர்ந்த ! 
[ 892] 


அனுமனின்‌ உத்ஸாக வெறி 


[முடிந்தன - வாழ்வு முடிந்து போயின. முரிர்தன 
கிலைகெட்டு வளைந்து. போயின, நெரிந்த - நெரித்து 
போயின. மடிந்தன - தலை சாய்க்து மாண்டன. பொடிக்‌ 
தன- பொடியாடுப்‌ போய்விட்டன. மறிக்தன - 8ழ்மேலா 
கக்‌ கவிழ்ந்தன. முறிக்‌ த-முறிக் தன. தகார்‌்தன-உடைந்து 
போயின. கரிந்த - சரிந்தன. ஒ௫ிந்தன - துவண்டு 
சாய்க்கன. பிதிர்ந்த - பிதிர்ந்கன; சின்னபின்ன 
மாயின.] 


இல மரங்களும்‌, செடி. கொடிகளும்‌ மீண்டும்‌ 
துளிர்க்க வழியில்லாதபடி, * வாழ்க்கை முடிந்தது” 
என்று சொல்லும்படி, அழிந்துபோகின்றன. சில 
மறங்கள்‌ பிளந்து போடுன்றன. வேறு சில மரங 
களம்‌ படர்‌ கொடிகளும்‌ நிலை கெட்டு வளைந்து இடக்‌ 
இன்றன. இன்னுஞ்‌ சில நெரிந்து போடுன்றன. 
எத்தனை மரங்கள்‌ தலை குப்புற மடிந்து விழுகன்‌ 
றன! கீழ்‌ மேலா விழுந்து படக்கும்‌ விருட்ச 
ஜாலங்கள்‌ எத்தனை ! மளமள வென்று முறிந்து 
விழும்‌ இளைகள்‌* எத்தனை ! அவற்றுக்‌ இடையே, 
பொடி பட்டும்‌ இடிபட்டும்‌ இடக்கும்‌ மாடங்களும்‌ 
மண்டபங்களும்‌ எத்தனை ! 


அதோ, சுவர்களும்‌ மதில்களும்‌ தகர்ந்து விழு 
கின்றன! இதோ ஒன்றோடொன்று நெருங்கு 
உரரய்நது எரியும்‌ மரங்கள்‌ ! அந்தத்‌ தீயில்‌ பச்சை 
மரங்களும்‌ அழகான பூங்கொடிகளும்‌ எப்படிக்‌ 
கரிந்து போகின்றன ! ஒரு புறம்‌ மரங்கள்‌ ௪ட௪ட 
வென்று சரிந்து ஒடிகன்றன. ஒரு புறம்‌ பச்சைப்‌: 
பசுங்கொடிகள்‌ துவண்டு சாய்கன்றன. அங்கே 
கட்சத்திரங்கள்‌ உதிர்வது போல்‌ உதிர்கின்றன 


[ 298 ] 


சுந்தர காண்டம்‌ 


பலகிறப்‌” பூக்களும்‌; இங்கே பழ வர்க்கங்கள்‌ 
பிதர்ந்து போடன்றன. 


இவ்விதமாக அசோகவனம்‌ சன்னாபின்னப்‌ 
படும்‌ காட்சியையும்‌ சப்த ஜாலங்களையும்‌ எவ்வளவு 
தெளிவாகப்‌ பார்கரோம்‌, கேட்கிறோம்‌! ஒஹோ, 
நாம்‌ இலங்கைக்கு வந்து விட்டோம்‌; பூமி சாஸ்‌ 
திரத்திற்கும்‌ சரித்திர நாலுக்கும்‌ சம்பந்தமில்லாத 
ஓர்‌ இலங்கைக்குத்தான்‌ ; கவிஞனுடைய கற்பனை - 
இலங்கைக்குத்தான்‌ ! சகவிஞனது கவிதை - விமா 
னத்திலேயே வந்து விட்டோம்‌. காலத்தைப்‌ பின்‌ 
ஷோக்இப்‌ படுவேகமாய்த்‌ தள்ளிக்கொண்டு அச்சு 
விமானம்‌ நம்மோடு ராவண ரஈஜு.தானியின்‌ உத்தி 
யான வனத்திற்கு அருகே பறந்து கொண்டிருக்‌ 
. இறது. 


ஏன்‌ இந்த நாஒம்‌? இது என்ன, காலத்தின்‌ 
ஊழிக்‌ கூத்சா? இயற்கையின்‌ கோரமா? இல்லை, 
அதோ அனுமன்‌ காணப்படுகிறான்‌ அந்த வனத்‌ 
துக்குள்ளே. ஆம்‌, உள்ளபடியே அவனுடைய 
கோர தாண்டவம்தான்‌. தன்‌ பேராண்மைக்கு 
இசைந்த பேருருவம்‌ கொண்டிருக்கிறான்‌ இப்‌ 
போது. அங்கும்‌ இங்கும்‌ கால்களால்‌ துகைக்‌ 
திருன்‌. 

சிதையிடம்‌ சூடாமணி ] பெற்று விடைபெற்றுக்‌ 
கொண்டதும்‌, அனுமன்‌ அவள்‌ இருந்த அசோக 
வனத்தினூடே, ராமன்‌ இருந்த வடதிசை கோக்டுப்‌ 
போக வேண்டுமென்று நினைத்தான்‌. நினைத்ததும்‌, 
'கிமிர்ச்சான்‌ பேருருவம்‌ கொண்டு, நிமிர்க்ததும்‌, ஓர்‌ 
ஆலோசனை: *நரம்‌ இதுவரை செய்து முடித்த 
தெல்லாம்‌ சிறு தொழில்‌! என்ன பிரமாதமாகச்‌ 


[ 994 ] 


அனுமனின்‌ உத்ஸாக வெறி 


சாதித்து விட்டோம்‌? இப்படியே திரும்பிப்போ 

வது நமது ஆண்மைக்குக்‌ குறைவே. பகைவர்‌ 
மதிக்குமாறு--மறக்க முடியாதபடி--ஒரு பெருங்‌ 
காரியம்‌ செய்து போவதுதான்‌ சரி என்று கருதி 
னான்‌. 

( அரக்கரை அழித்து, இலங்கையைப்‌ பெயர்த 
துக்‌ கடலில்‌ வீ௫ிவிட்டுச்‌ சீதாபிராட்டியை ராம 
பிரான்‌ திருவடிகளில்‌ சேர்த்தேனில்லையே!' என்ற 
மனக்குறை மறுபடியும்‌ தோன்றுகிறது, ஆனால்‌ 
இது தை விலக்யெ செய்கை அல்லவா ? சீதை 
பெருமைக்கும்‌ ராமன்‌ பெருமைக்கும்‌ குறை 
வாகுமே! 

* இதையைச்‌ சிறைவைத்த பாதகனைத்‌ தோள்‌ 
களையும்‌ தலைகளையும்‌' ஒருசேர வாலினால்‌ இறுக்கப்‌ 
பிணித்து நாமும்‌ றை வைத்துவிடலாமா? போர்‌ 
செய்து வெல்லலாமா ?:--இப்பீடி ஆலோ க்கிறான்‌ 
அனுமன்‌ ஒரு கணம்‌. ஆனால்‌ இச்செயல்களும்‌ 
ராமபிரானது மதாவீரத்திற்குக்‌ குறைவுகானே ? 

: அரக்கரை முறியடித்து, ராவணன்‌ எதிரே 
அவனுடைய பட்டமகஷி மந்தோதரியைக்‌ கூத 
தலைப்‌ பிடித்து இழுத்துக்‌ கொண்டுபோய்‌ ஏன்‌ 
சிறை வைத்துப்‌ பார்க்கலாகாது ? ராவணன்‌ சதை 
யைச்‌ சிறை வைத்ததற்கு, அவனைச்‌ சிறை வைப்‌ 
பதைக்‌ காட்டிலும்‌ இது சரியானபடி. பழிக்குப்‌ பழி 
வாங்குவதாகு மல்லவா 2?” என்றுகூட ஆலோசுிக்கு 
ரூன்‌, கள்‌ வெறி போன்ற உத்ஸாக வெறியிலே. 
இந்த ஆலோசனையும்‌ சரியாகத்‌ தோன்றவில்லை. . 
ராம பத்தினியை ராவணன்‌ சிறை வைத்தது 
பெருங்குற்றம்‌ என்றால்‌, ராவண பத்தினியை அனு 

[ 395] 


சுந்தர காண்டம்‌ 


மன்‌ லற வைப்பதும்‌ பெருங்‌ குற்றம்‌ தானே? 
கு.ற்றத்திற்குக்‌ கூற்‌.றம்‌ பரிகாரமா ? 

கடைசியாக, மின்வெட்டுவதுபோல ஓர்‌ ஆலோ 
சனை ; அசோக வனத்தை அழிக்க வேண்டும்‌ 
என்னு தீர்மானிக்கறொன்‌. இத அரக்கர்களை அறை 
கூவிப்‌ போரில்‌ மூட்டிவிடுவதற்கு ஓர்‌ உபாய 
மல்லவா? அதற்காகவாவது சீதை இழறையிருகத 
அச்ச வனம்‌ அழியவேண்டியதுதான்‌ என்று துணி 
இருன்‌. .. இத்துணிவு செயலாகும்போது அந்தச்‌ 
சோலை படும்‌ பாட்டைத்தான்‌ நாம்‌ கண்கூடாகப்‌ 
பார்க்கிறோம்‌, கவிஞனது ஞான விமானத்தில்‌ 
பறச்துகொண்டே,. 


அந்த வனம்‌ அழியும்‌ சம்‌ிரமத்திலே அங்கே 
இருக்கது விலங்கு பறவைகள்‌ படும்‌ பாட்டைத்தான்‌ 
என்னென்பது? என்ன பரிதாபமான காட்சிகள்‌ 
கதறின, வெருவி உள்ளம்‌ 
கலங்கின விலங்கு, கண்கள்‌ 
குதறின$; பறவை வேலை 
குளித்தன ? குளித்திலாத, 
பதறின பதைத்த, வானில்‌ 
பறந்தன, பறந்து பார்வீழ்ந்‌(து) 
உதறின சிறகை, மீள 
ஒடுக்கின, உல்ந்து போன, 


[ வெருவி - ௮ச்சம்‌ கொண்டு. விலங்கு - (அந்த 
வனத்திலுள்ள ) மிருகங்கள்‌. குகறின - புண்ணாகப்‌ பொல்‌ 
இன, வேலை-கடல்‌. குளித்தன-(இங்கே) விழுர்‌து முழுகிப்‌ 

| 296 | 


அனுமானின்‌ உத்ஸாச வெறி 


(போயின. குளித்திலாத ்‌ (அப்படிக்‌ கடலில்‌) “விழுந்து 
முழுகிப்போகாத பறவைகள்‌, பதறின பதைத்த - பதறிப்‌ 
பதைத்து, பறந்தன-பறக்கத்‌ தொடங்கி, பார்‌ வீழ்ந்து- 
(சிறிது தூரம்‌ பறந்த பின்‌ மேலே பறக்க முடியாமல்‌) 
பூமியில்‌ விழுந்து. உதறின - உதறிக்கொண்டு. மீள ஒடுக்‌ 
இன - மீண்டும்‌ (அச்சிறகுகளை) ஒடுக்கக்கொண்டனவாய்‌. 
உலந்து போன - அழிந்து போயின.] 


அனுமன்‌ சோலையைத்தான்‌ அழித்தான்‌ ; 
விலங்கு பறவைகளை அழிக்கவில்லை. எனினும்‌, 
விலங்குகளும்‌ பறவைகளும்‌ கிலைகலங்கி அவஸ்தைப்‌ : 
படுன்றன, அழிந்து போடின்றன. மிருகஙகள்‌ 
கூஸ்ரலிட்டுக்‌ கண்கலங்க உளங்கலங்கு அவஸ்தைப்‌ 
பட, பறவைகளோ . பயந்து நடுங்கிக்‌ கடலிலே 
விழுக்து விடுகின்‌ றனவாம்‌. அப்படி விழாத பறவை 
கள்‌ பதறிப்‌ பதைத்து வானில்‌ பறக்க ஆரம்பிதீ 
துச்‌ சிறிது தூரம்‌ றகடிதீது மேலே பறக்க முடியா 
மல்‌ கழே விழுந்து விடுகின்றன. அப்படி. விழுந்த 
பறவைகள்‌ சிறகுகளை உதறுகன்றன. மீண்டும்‌. 
அச்‌ இறகுகளை ஒடுக்டுக்‌ கொள்கின்றன ; அப்‌ 
படியே பிராணனை விடுகின்றன. 


இதை தங்கியிருந்த இடம்‌ மாத்திரம்‌ அழியா 
மல்‌ இருக்கிறது. அவள்‌ அருகேயிருகத மரமும்‌ 
தனியாக நிற்கிறது. அந்த வனத்தை அப்படி 
அழித்துவிட்ட அனுமனும்‌ அந்தப்‌ பாழான வெட்ட 
வெளியில்‌ தனியனாக கிற்கிறான்‌, உலகத்தை 
அளந்த நெடுமாலைப்‌ போல,--யுகாந்த காலத்து 
ருத்திர மூர்த்த்போல. உத்ஸாக வெறி அடங்கிய 


பாடில்லை. 


[ 97 ] 


சுந்தரகாண்டம்‌ 


அசோகவனம்‌ பாழான அதிர்ச்சியால்‌ விழிப 
புற்றார்கள்‌, அனுமனுடைய மந்திர வித்தையால 
விழிப்பு ஒழிந்து கும்பகர்ண உபாஸனை செய்து 
கொண்டிருந்த ராட்சஸிக ளெல்லாம்‌. இவர்கள்‌ 
அனுமனது பெரு வடிவைக்‌ ச௪ண்டு பிரமித்து 
அஞ்சி ஓடி ஒளிந்துக்‌ கொண்டார்கள்‌. 


அப்போது அனுமன்‌; அங்கே பொன்னாலும்‌ 
மணியாலும்‌ வினோதார்த்தமாக ஒரு மலைபோலச்‌ 
செய்திருந்த செய்குன்றம்‌ ஒன்றைக்‌ கண்டான்‌. 
கண்டதும்‌ அதைப்‌ பறித்தான்‌. பறித்ததும்‌ 
இலங்கைமீது வீசினான்‌, பழம்‌ கிறைக்ச மாமரத்தின்‌ 
மீது சல்லை வீசுவதுபோலி. அது தங்கிய மாட 
மாளிகைகள்‌ தகர்ந்து விழுந்தன. ்‌ 


அசோகவனம்‌ ராவணனுடைய வேலைக்காரர்‌ 
களான சல தேவர்களின்‌ பாதுகரப்‌பில்‌ இருக்‌,௪.த. 
வேனில்‌ முதலான ஆறு பருவங்களுக்கும்‌ உரிய 
அதி தேவதைகளான பருவத தேவர்களே அ௮க்தசு 
காவல்‌ - அதிகாரிகள்‌. ராவணன்‌ எவ்வெப்போது 
எந்த எந்தப்‌ பருவத்தை விரும்புகிறானோ, அவ்வப்‌ 
போது அந்த அந்தப்‌ பருவதீதைதீ தோற்றுவித்து 
அவனைத்‌ திருப்தி செய்து கொண்டே சேலையைப்‌ 
பாதுகாக்கும்‌ அக்‌ காவல்‌ - அதிகாரிகளை அசோக 
வ்னத்தின்‌ (போலீஸ்‌' அதிகாரிகள்‌ என்று 
கருதலாம்‌. 


அனுமனால்‌ அசோசுவனம்‌ அழிக்ததும்‌, இரத 
அதிகார தேவதைகள்‌ எவ்வளவு பயகத்தேரடு 
ராவணனிடம்‌ கடந்ததை அறிவிக்கப்‌ போடு 
ரர்கள்‌! இவர்களை உற்று கோக்குவோம்‌ : 


[ 898 ] 


அனுமனின்‌ உத்ஸாக வெதி 


நீரிடு துகிலர்‌, அச்சம்‌ 

ட நெருப்பிடு நெஞ்சர்‌, நெக்குப்‌ 

பீரிடும்‌ உருவர்‌, தெற்றிப்‌ 
பிணங்கிடு தாளர்‌, பேழ்வாய்‌ 


ஊரிடு பூசல்‌ ஆர 
உளைத்தனர்‌, ஓடி. உறிருர்‌, 
பாரிடு பழுவச்‌ சோலை 
பாலிக்கும்‌ பருவத்‌ தேவர்‌, 


[நீர்‌ இடு அுகலர்‌ - நீரால்‌ நனைந்த துகிலை உடை. 
யவர்கள்‌. துகில்‌ - உயர்ந்த அழகான ஆடை. கெக்கு - 
பிளந்து. பீரிடும்‌ உருவர்‌ - இரத்தம்‌ பெருக்கிடும்‌ 
உடம்பை உடையவர்கள்‌, தெற்றி - மோதிக்கொண்டு, 
பிணங்கடு - பின்னிக்‌ கொளும்‌. தாளர்‌ - கால்களை 
யுடையவர்கள்‌. பேழ்‌ வாய்‌ - பெரிதாகத்‌ திறந்த வாய்‌, 
ஊர்‌ இடு பூசல்‌ ஆர - ஊரிலே பெரிய இரைச்சல்‌ கிறை 
யும்படி. உளைத்தனர்‌ - ஊாளையிட்டவர்களாய்‌. உற்றார்‌ - 
(சரோவணனைச்‌) சமீபிதீதார்கள்‌. பார்‌ - பூமி, (இங்கே), 
லங்கா பூமி, இடு - வைத்து வளர்த்திருக்கும்‌. பழுவச்‌ 
சோலை - பெருஞ்‌ சோலை, பாலிக்கும்‌ - பரிபாலிக்கிற ; 
பாதுகாக்கிற பருவச்‌ தேவர்‌ - ஆ௮ பருவ காலஙக: 
ளுக்கும்‌ உரிய தேவர்கள்‌. | ' 


பெரிய போலீஸ்‌ உத்தியோகஸ்தர்கள்‌ படும்‌ 
பாட்டைப்‌ பாருங்கள்‌. விலை உயர்ந்த ஆடைகள்‌ 
அணித்திருக்கிரார்கள்‌. அடாடா, அத்த அ௮ழகரன-- 
அருமையான--வஸ்திரங்கள்‌ இப்போது வேர்வை 
. தீரால்‌ நனைந்து போடுன்றன. பீதி அப்படி. 
கெருப்பை நெஞ்சிலே கொட்டுகிறது! அப்பாவி 


[ 999 ] 


சுந்தர காண்டம்‌ 


கள்‌! எவ்வளவோ ஒதுக்குப்‌ பதுங்கிப்‌ பாரதீ 
கார்கள்‌; விழுந்து சுள்ளிகளில்‌ சில உரசி உடம்‌ 
பைக்‌ இறிவிட்டதால்‌ இரத்தம்‌ பீரிடுகிறது. 

இப்படி அசோக வனத்தின்‌ அழிவுக்கு ஒரு 
வாறு சாட்சியான காட்சியை உடம்பிலே தரித்துக்‌ 
கொண்டவர்களாய்‌, தேவர்கள்‌ புறப்படுகிறார்கள்‌. 
ஆனால்‌ நல்ல சமயத்திலே கால்கள்‌ கடைதகாரமல்‌ 
“ஒத்துழையாமை: செய்கின்றன. தட்டிக்‌ தமொறு 
இறது. முட்டோடு முட்டு--எந்தப்‌ பிராணி போல்‌ 
என்னு சொல்லவா வேண்டும்‌ ? 


சால்கள்‌ பின்னிக்கொள்ள, வாய்‌ *ஆ 


வென்று பிளந்த வண்ணமரய்‌ இருக்கிறது! இந்தக்‌ 
கோலத்தில்‌, இந்த உத்தியோகஸ்தர்களைக்‌ கண்ட 
ஊரில்‌ இரைச்சலுக்குக்‌ கேட்கவேண்டுமா2? ஆ; 
பிளந்த வாயும்‌ ஊளையிடுகிறது! இவர்கள்‌ எப்‌ 
போது இப்படி* ஊஜயிடக்‌ கற்றுக்‌ கொண் 
டார்கள்‌ 2? ஐயோ, பயம்‌ அல்லவா தேவர்களையும்‌ 
கழுதைகளாக்க, இப்போது குள்ளகரிகளரக்க 
அரிடிஇற து ! ்‌ 

நடை தராத கால்களுக்குப்‌ பயம்‌ எப்படியோ 
வேகம்‌ தர, ஓடிவக்து ரரவணனை அடைகிறூர்கள்‌. 
நாமும்‌ இவர்களைத்‌ தொடர்க்து கவியின்‌ ஞான. 
விமான தீதிலே ஒடுவோம்‌. 

அந்த ராவண ராஷஞ்யம்‌ ரரணுவ ராஜ்யம்‌ ) 
அர்த ஒழுங்குகளுக்கு மாறாக இவர்கள்‌ செய்யும்‌ 
ஆர்ப்பரடங்ககாக்‌ கண்டு யார்தாம்‌ கோபு 
கொள்ளமாட்டார்‌? ராணுவ விதிகளில்‌ பெரு 
நம்பிக்கை கொண்ட ராவண மன்னனுக்குக்‌ கடுங்‌ 
கோபம்‌ பிறக்கிறது. : இவர்களை அரிந்து போட 


[ 800 ] 


அனுமனின்‌ உதக்ஸாக வெறி 


லாமா. துண்டு துண்டாக ?” என்று : சிறிச்‌ 
கொண்டிருக்கிறான்‌. (அரிபடு 8ற்றத்தான்‌”) 
அந்தக்‌ கோபாவேசத்தைக்கூட இப்போது: 
அறிக்துகொள்ள முடியவில்லை இத்தேவர்களால்‌. 
அவனுக்கு அவ்வளவு கோபமென்றால்‌, இவா்‌ 
கஞக்கு அவ்வளவு பீதி ! விலட கின்று ராஜ வழி: 
பாடு செய்ய வேண்டிய தேவர்கள்‌, தாம்‌ அந்த 
ரரஜ்யத்திலே * தீண்டா வகுப்பினர்‌ - அருகிலும்‌ 
செல்லத்தகாதவர்‌ ' என்பதையும்‌ மறந்து, : பயத 
தால்‌ அறிவு மழுங்கப்‌ பெற்று, சக்ரவர்த்தியின்‌ 
அருரு சென்று, : குரங்கு, குரங்கு!' என்னு புலம்‌ 
பிக்கொண்டே காலில்‌ விழுகிறார்கள்‌ : 
“ அரிபடு சீற்றத்‌ தான்தன்‌ 
அருகு சென்‌(று) அடியின்‌ வீழ்ந்தார்‌) 
“தரிபடு திசையின்‌ நீண்ட ' .. 
காவலாய்‌ ! காவல்‌ ஆற்ோம்‌ 
கிரிபடு குவவுத்‌ திண்தோள்‌- 
குரங்‌(ரு)இடை கிழித்து வீச, 
எரிபடு துகிலின்‌, நொய்தின்‌ 
இற்றது கடிகா 1” என்றார்‌. 
| அரிபடு - ௮ரிக்து போடும்படியான* கரி- யானை. 
(இங்கே) திக்‌ கஜம்‌. கிரி - மலை, குவவு - திரண்ட: 
இண்‌ - வலிய. தூகிலின்‌ - அ௫இல்போல்‌. நொய்தின்‌ - 
விரைவில்‌. கடி. - காவல்‌. கா - சோலை,] 
 இக்கொடு திக்கு-அந்தங்களிலும்‌ கட்டுத்தடை 
யன்றி ஆணை செலுத்தும்‌ மகாராஜாதி ராஜனே!” 
என்று தொடங்‌, : இணிமேல்‌, எங்களால்‌ தங்கள்‌ 


[ 801 ] 


சுந்தா சாண்டம்‌ 


உத்தியோகம்‌ பார்க்க முடியது. இப்போதே ராஹி 
நாமா எழுதிக்கொடுக்கத்‌ தயார்‌ ! என்று சொல்லு 
இறார்கள்‌. எவ்வளவோ ிரமப்பட்டுச்‌ பாசு 
பிடித்துச்‌ சம்பாதித்த வேலையல்லவா ? அப்படிப்‌ 
பட்ட உத்தியோக மோகத்தையும்‌ உதறி விடுவதற்‌ 
குச்‌ காரணம்‌ அ௮க்த ஒற்றைக்‌ குரங்குதான்‌ 1 “உயிர்‌ 
பிழைத்திருக்தாலே போகும்‌) வயிறு பிழைக்க 
வேறு வழியில்லையா ?: என்ற ஞானோதயம்‌ உண்‌ 
டாகி விட்டது. 


: என்ன ? குரங்குதானே !' என்றால்‌, அவர்கள்‌ 
மலைக்‌ குரங்கு” என்னு சொல்லுஇருர்கள்‌. * அச்‌ 
தக்‌ குரங்கு உங்ககா ஏன்‌ பயப்படுதீதுகிறது 2?” 
என்றால்‌, ஐயோ, அந்தத்‌ தோள்கள்‌ அப்படி 
ஏன்‌ பருத்துத்‌ இரண்டு பலம்‌ பொருந்தி பிருக்கின்‌ 
றன?” என்று உளறுஇரூர்கள்‌. * நீங்கள்‌ பயப்‌ 
படும்படி, நடந்தது தான்‌ என்ன ?' என்றால்‌, மலைக்‌ 
குரங்கு வந்து ஈந்தவனத்திலே சாடிவிட்டது !' என்‌ 
திரார்கள்‌. பூஞ்சோலையில்‌ விழுந்த குரங்கு சம்மா 
இருக்குமா? * அங்கும்‌ இங்கும்‌ கிழித்து வீசியது! 
என்றார்கள்‌. குரங்கை ஓட்டிவிட்டு மறுபடியும்‌ 
செடி. கொடிகளைச்‌ சரியாக நட்டுவிடுவது தானே 2 
: குரங்கு அநாயாசமாய்த்தான்‌ சேட்டை செய்து 
கொண்டிருந்தது. சோலையோ நெருப்பிலே 
'வீய மெல்லிய ஆடைபோல்‌ விரைவில்‌ அழிந்து 
விட்டது !' என்று பொருத்த மில்லாமல்‌ பேசுகிருர்‌ 
கள்‌. ராவணன்‌ நம்பவில்லை : எப்படி. நம்புவான்‌? 


: சோலையை மட்டுமா அழித்தது 2? இலங்கை 
யையும்‌ அழித்துவிட்டது !' என்னு தேவர்கள்‌ 
மேலும்‌ பேசுஇிருர்கள்‌ : 


[ 802] 


அனுமனின்‌ உத்ஸாக வெறி 


“சொல்லிட எளிய தன்றால்‌ : 
ர சோலையைக்‌ காலிற்‌ கையில்‌, 
புல்லொடு துகளும்‌ இன்றிப்‌ 
பொடிபட நூறிப்‌, பெரன்னுல்‌ 
வில்லிடு வேரம்‌ தன்னை 
வேரொடு வாங்கி வீசச்‌, 
சில்‌இடம்‌ ஒழியத்‌ தெய்வ 
இலங்கையும்‌ சிதைந்த(து) !” என்ருர்‌. 

[எளிய தன்றால்‌ - எளிதல்ல. காலிற்‌, கையில்‌ - 
கால்களாலும்‌ சைகளாலும்‌. துகள்‌ - தூள்‌ $ தூசு, 
நூறி - அழித்து. வில்‌ இடு - ஒளி வீசுகின்ற, வேம்‌ - 
செய்குன்று; செல்வர்கள்‌ விளையாடிப்‌ பொழுதுபோக்க 
அமைத்துக்‌ கொள்ளும்‌” கட்டுமல்‌, சில்‌ இடம்‌ - மிகச்‌ 
இறிய பாகம்‌. தெய்வ இலங்கை ௩ கெய்வத்தன்மையுள்ள 


லங்கா பட்டணம்‌.] 


ட. அரசே! அ௮க்குரங்கின்‌ சேட்டையைச சொல்‌ 
லால்‌ வெளியிடுவது எளிகன்று. காலாலும்‌ கையா 
லம்‌ அது துகைத்து விட்டது சோலையை--பல்லும்‌ 
அதில்‌ ஒட்டிய தூளும்‌ இல்லாமல்‌ தவிடு பொடியாக்கு 
விட்டது. பிறகு-என்ன அகியாயம்‌-எசமான்‌ விக 
யாடக்‌ கட்டியிருந்த அந்தச்‌ செய்குன்றையும்‌ 
வேரோடு பறித்து வீசிவிட்டது ஊர்‌ மீது!' என்று 
சொல்லி வந்தவர்கள்‌, * அதனால்‌, இலங்கையும்‌ 
சிதைந்தது !' என்று விண்ணப்பஞ்‌ செய்து கொள்‌ 
இருர்கள்‌. 

ராட்சஸ பூமியைத்‌ தேவர்களே : தெய்வ 
இலங்கை” என்னு புகழ்கிறார்கள்‌. அத்தகைய இலங 

[ 808] 


சுந்தர காண்டம்‌ 


கையைக்‌ குரங்கு அழித்துவிட்டது என்றுகூட 
இவர்கள்‌ சொல்லத்துணியவில்லை. குரங்கை வியாஜ: 
மாகக்‌ கொண்டு தெய்வ இலங்கை தானாகவே 
சிதைந்து போய்விட்டதாகக்‌ கதை பண்ணு 
ரூர்கள்‌ ! 


ஆனால்‌, தன்‌ அரண்மனை அழியவில்லை, சதைய 
வில்லை என்பதுதான்‌ ராவணனுக்குத்‌ தெரியுமே! 
ஆகவே, இதுபோன்ற சில இடங்கள்‌ தவிர 
இலங்கை சிதைந்தது என்‌ கிறார்கள்‌ : 


 சில்‌இடம்‌ ஒழியத்‌ தெய்வ 
இலங்கையும்‌ சிதைந்த(து) 1” என்றார்‌. 


எவ்வளவோ சாமா்தீதியமாய்ப்‌ பேசுவதாக 
எண்ணம்‌. எப்படிப்‌ பேசினாலும்‌ பத்துத்தலை 
ராவணனை ஏமாற்ற முடியுமா? இவர்கள்‌ கூட்டியும்‌. 
பெருக்கியும்‌ : அதிகப்‌ பிரசங்கம்‌ ' செய்ததால்‌, 
ராவணனுக்கு அவநம்பிக்கை அதிகப்படுகிறது., 


ஒருவன்‌ நம்மிடம்‌ வந்து, * ஒரு பசு, இரட்டை 
வால்‌, ஐந்து கால்கள்‌, ஆகாச மைதானத்திலே 
மேய்ந்து கொண்டிருக்கிறது ; நான்தான்‌ பார்த்‌ 
தேன்‌ !' என்ன சொன்னால்‌, தாம்‌ நம்புவோமா ? 
வேறொருவன்‌ ஓடி. வந்து, குளத்திலே தீ! தீ!' 
என்னு கூச்சவிடுகிறான்‌. *அத்தத்‌ தீக்கு அஞ்சி 
௮ச்‌ குளத்திலுள்ள மீன்களெல்லாம்‌ கரையிலுள்ள 


புளிய மரத்தில்‌ ஏறிக்கொண்டன!' என்றும்‌ 
சொல்லுகிறான்‌. நாம்‌ ஈம்புவோமா? இப்படிப்‌ 
பட்ட அவமம்பிக்கையைத்தான்‌ ராவணனும்‌ 
அடைதந்திருக்கிறான்‌. 


[ 804 ] 


அனுமனின்‌ உத்ஸாக வெதி 


இலங்கை தானாக அழியுமா 2? இலங்கை தைக 
தது உண்மையானால்‌, குரங்குதான்‌ சிதைத்திருக்க 
வேண்டும்‌. தன்னுடைய உத்தியான வனத்தை 
யாரால்‌ அழிக்க முடியும்‌? இவ்வாறு ஆலோசிக்கும்‌ 
ராவணன்‌ : சோலையைப்‌ பொடிபடச்‌ செய்தது ! 
இலங்கையையும்‌ சதைத்துவிட்டது! அப்படிச்‌ செய்‌ 
தத குரங்குதான்‌ ! அந்தக்‌ குரங்கும்‌ ஒன்றுதான்‌ !' 
என்னு இவ்விதமாக எவ்வளவு அவகம்பிக்சையோடு 
கானும்‌ தேவர்கள்‌ சொன்னதைத்‌ திரும்பச்‌'சொல்‌ 
லுஒருான்‌ அநுவாதமாக : 

 ஆட்கத்‌ தருவின்‌ சோலை 
பெரடிபடுத்‌(தி), அரக்கர்‌ காக்கும்‌ 
தேட்ரும்‌ வரம்‌ வரங்கி 
இலங்கையும்‌ சிதைத்ததம்மா | 
கோட்ரம்‌ ஒன்றே 1! நன்‌(று) ! இ(து) 
இராக்கதர்‌ கொற்றம்‌ ! சொற்றல்‌ 
மூட்ரும்‌ மொழிமார்‌ ! என்ன 
மன்னனும்‌ முறுவல்‌ செய்தான்‌. 

[ஆடகத்‌ தரு - பொன்மயமான தருச்கள்‌. தேட 
ரும்‌-எங்கே தேடினாலும்‌ காணுதற்கு அரிய ; மிக ௮பூர்வ 
மான, வாங்க -பறித்து, ௮ம்மா - ஆச்சரியம்‌, கோடரம்‌-. 
குரங்கு; மரப்‌ பொந்திலும்‌ மரக்‌ கிளையிலும்‌ உள்ள 
பிராணி. ஈன்று - சபாஷ்‌. கொற்றம்‌ - வெற்றி. சொத்‌ 
றல்‌ - சொல்லுதல்‌, பேச்சு; மொழியார்‌ - சொல்ல மாட்‌ 
டார்கள்‌, முறுவல்‌ செய்தான்‌ - சிரித்தான்‌. ] 

 சோலையாவது தேவர்‌ காவல்‌; அரக்கர்‌ காக 
கும்‌ செய்குன்றும்‌ வேரோடு பறிக்கப்பட்டதாம்‌ ; 

[ 805] 


௬. கர.--20 


சுக்ர சாண்டம்‌ 


இலங்கையும்‌ சிதைச்சுப்‌ பெற்றதாம்‌. எத்தனை 
விநோத விபரீதங்கள்‌ ! எனினும்‌ குரங்கு: ஒன்றே. 
பலே !--இதுதான்‌ ராட்சஸர்‌ வெற்றி. எந்த முட்டா 
ளம்‌ இக்த விசமாகப்‌ பேச மாட்டானே !' என்று 
பரிகாசமாகச்‌ இரிக்கும்‌ ராவணன்‌, அக்தப்‌ பருவத்‌ 
தேவர்களை முட்டாளைவிட மோசமான ஆசாமிக 
ளென்றும்‌, வடிகட்டின அபயோக்௫ியர்களென்னும்‌, 
முதல்தரமான பொய்யர்கள்‌ என்னும்‌ தீர்மானிக்‌ 


கிறான்‌. 


கூரங்கைத்‌ தேவர்களைப்போல்‌ *குரநகூ? 
என்னு வாயால்‌ சொல்லவும்‌ கூசுகிறான்‌ ராவணன்‌. 
டமரச்‌ ளொகளில்‌ ௪ஞ்சரிக்கும்‌ பிராணி ' என்றும்‌, 
மரப்பொந்தில்‌ ஒளிந்துக்கொள்ளும்‌ பிராணி? 
என்றும்‌ பொருள்படத்‌ தகக ௫ கோடரம்‌' என்ற 
பரிபரஷையால்‌ குறிப்பிடுகிறான்‌. 


தேவர்கள்‌ பின்னும்‌ சூரங்கின்‌ பெருமையைக்‌ 
குறித்தப்‌ பிற்காலச்‌ தமிழ்ச்‌ சவிராயர்களின்‌ 
தோரணையில்‌ கற்பனை செய்யதீ தொடங்குடுருர்கள்‌. 
: கேளீர்‌ ராவணேச்வரரே! அந்தக்‌ குரங்கையா 
நரங்கள்‌ புகழ்வது ? அளைச்‌ மக்கும்‌ சக்தி இருக்‌ 
கிறதே பூமிக்கு என்று இந்தப்‌ பூமியை அல்லவா 
புகழவேண்டும்‌ !-- என்றெல்லாம்‌ குரங்கின்‌ “திருப்‌ 
- புகழ்‌' பாடுகிறார்கள்‌. இவர்களுடைய வ௪ன தீதையே 
நம்பாத ராவணன்‌ அக்தக்‌ கவிதா சக்தியைத்தானா 
பாராட்டப்‌ போடுறான்‌ ? கவிதைக்கும்‌ ராவண 
னுக்கும்‌ வெகு தூரம்‌! 


அவன்‌ நம்பவே இல்லை என்று தெதரிந்து 
கொண்டதும்‌, கடை௫யாக ஒரு வார்த்தை சொல்லு. 
இருர்கள்‌. குரங்கு என்று சொல்லாமல்‌ மும்மூர்த்தி 
| 800] 


அனுமனின்‌ உதஸாக வெறி 


களில்‌ ஒரு மூர்த்திசான்‌ என்று நாங்கள்‌ சொல்லி 
விருக்கலரம்‌. ஆனால்‌ அது குற்றம்‌, அவமானம்‌! 
யாருக்கு? மூர்த்திகளுக்கு அன்னு, குரங்கிற்குத்தான்‌ ! 
அவமானத்தி.லும்‌ முடிவில்லாத அவமானம்‌ 1” 
என்டுரார்கள்‌. 

இப்படிச்‌ சொல்லிச்‌ தேவர்கள்‌, எசமானே 1 
அப்பேர்ப்பட்ட குரங்கை இப்பேர்ப்பட்ட சக்ர 
வர்த்தியாகயெ தாங்கள்‌ பார்க்க எழுந்தருள 
2வண்டும்‌!' என்னு பிரார்த்திக்கிறார்கள்‌. ' இப்‌ 
போதே பார்க்க வரவேண்டும்‌ !' என்று அவசரப்‌ 
படுத்துஇருர்கள்‌ : 

தேவர்கள்‌ பின்னும்‌, * மன்ன! 
அதன்‌உருச்‌ சமக்கும்‌ திண்மைப்‌ 
பூவல்‌ யத்தை அன்றோ ட 
புகழ்வது ? புலவர்‌ போற்றும்‌ 
மூவரின்‌ ஒருவன்‌ என்றே 
புகலினும்‌,முடிவி லாத 
ஏவம்‌ 1அக்‌ குரங்கை ஓய, 
காணுதி இன்னே!” என்றார்‌. 

[மன்ன - மன்னனே. உரு - உடம்பு, தண்மை - 
வலிமை, பூவலயம்‌ - பூமண்டலம்‌. புகழ்வது - பகழ: 
மூவண்டுவத. புலவர்‌ - அறிஞர்கள்‌. கூவரின்‌- இரிஞார்‌ த்தி 
களில்‌, புகலினும்‌ - சொன்னாலும்‌, ஏவம்‌ - குற்றம்‌ ; 
(இங்கே) அவமானம்‌. ஐய - ஐயனே. காணுதி - சாண்‌ 
பாய்‌. இன்னே - இப்பொழுதே. ]| 

குரங்கு ராவணனப்‌ பார்க்க முடியுமா? 
அவன்தான்‌ அதைக்‌ கண்ணெடுத்துப்‌ பார்ப்பானா? 


[ 807 ] 


சகச சாண்டம்‌ 


குரங்குகளும்‌ குரங்குகளின்‌ தாயாதிகளான மணிதா 
களும்‌ அந்த மகாராஜ்யத்திலே தீண்டதீதகாத 
சாதி மட்டுமல்ல, காணவும்‌ தகாத சாதிகள்‌ 
(உணவு - ரூபத்தில்‌ வரக்கூடுமே தவிர, மற்றப்படி 
கண்முன்‌ வர முடியுமா 2) 


மேலும்‌ அந்தக்‌ குரங்கைத்தான்‌ ராவணன்‌ 
பார்வைக்கு எப்படிக்‌ கொண்டு வருவது 2 து 
இங்கே வருமா? அது தானாகப்‌ போய்விட்டால்‌, 
அப்புறம்‌ என்ன செய்வத? இம்தப்‌ பிரகஸ்பதிகள்‌ 
ராவணேச்வரனைத்தரன்‌ இப்போது குரங்கு - 
தரிசனத்திற்கு அழைக்கிறார்கள்‌, ராவண தரி௪ 
னத்திற்குத்‌ சேவாதி தேவர்களும்‌ கைகட்டிக்‌ காத்‌ 
துக்கொண்டிருக்கும்போது. அப்பேர்ப்பட்ட சக்கர 
வர்த்தியை வானர தரிச்னத்திற்கு அழைக்கத்‌: 
துணிந்த அடிமைஜ்‌ தேவர்கள்‌ என்ன பாடுபடப்‌ 
போூருார்களோ? ராவணனுடைய அவகமம்பிக்கை 
தான்‌ எவ்விதமாய்த்‌ தரப்போடுறழதோ? 

இப்படி, நாம்‌ ஆச்சரியட்பட்டுக்‌ கொண்டிருக்‌ 
குப்போதே, தீராத அவகம்பிக்கையும்‌ தீர்ந்து 
போடுறது; தேவர்களும்‌ ராவண கோபத்திலிருந்து 
தப்பிவிடுறார்கள்‌. ஏன்‌,--இத்தேவர்களைப்ப ற்றிய 
நினைவே மனத்திலிருந்து ஈமுவி விடுகிறது. 

அசோக வனத்தில்‌ அறிவு வேலையைப்‌ பூரததி 
செய்துவிட்டு, 

தொண்டை வாய்‌ அரக்கி மார்கள்‌ 
கூல்வயி(று) உடைந்து சோர 
அண்டமும்‌ பிளந்து விண்ட்‌ 
தாம்‌ என; அனுமன்‌ ஆர்த்தான்‌. 
(808 | 


௮. ணமனின்‌ உத்ஸாக வெறி 


[தொண்டைவாய்‌ - கொவ்வைக்‌ சனிபோல்‌ வந்த 
வாய்‌, சூஷ்‌ - கர்ப்பம்‌, சோர - சோர்ந்து போக, ௮ண்‌ 
டம்‌ - உலக உருண்டை. விண்டது - வெடித்தது. ஆத்‌ 
தான்‌ - தரவாரஞ்‌ செய்தான்‌. | 


அனுமன்‌ செய்த கோஷ.த்தால்‌ கர்ப்பிணி 
களான அரக்யெர்களின்‌ கர்ப்பமே கலங்ஒஇப்போய்‌ 
விட்டதாம்‌. இலங்கையிலுள்ள வைத்திய சாஸ்திரி 
கள்‌ ஒர்‌ அறிக்கை வெளியிட்டால்‌, பட்டணம்‌ ஏங்‌ 
கும்‌ ஏற்பட்ட அந்த அவப்பிரசவங்களைப்பற்றி ஒரு 
குறிப்பு எழுதியிருப்பார்கள்‌ ! 

பருவத்‌ தேவர்களது வரக்கு வன்மையால்‌ 
தீர்ந்து போகாத அவகம்பிக்கை-கோய்க்கு அனும 
னது வீரகர்ச்சனை ஓர்‌ அருமருக்தாகறது. 


[ 809 ] 


16 


அதிந்தது கிங்கர சேனை 


அனுமனுடைய வீரகர்ச்சனை எப்படி வந்து 
ராவணனுடைய இருபது செ்விகளையும்‌ தாக்கு 
இறது ! 
அருவரை முழையின்‌ முட்டும்‌ 
அசனியின்‌ இடிப்பும்‌, ஆழி 
வெருவரு முழக்கும்‌, ஈசன்‌ 
வில்‌இறும்‌ ஒலியும்‌ என்ன, 
குருமணி மகுட்‌ கோடி 
முடித்தலை குலுங்கும்‌ வண்ணம்‌, 
இருபது செவியி னூடும்‌ 
நுழைந்த(நு),அவ்‌ எழுந்த ஒசை. . 
[ 910] 


அழிக்த.து சங்கர சேனை 


[ அரு வசை முழை - ஜன சஞ்சார மில்லாத மலையின்‌ 
குகை. அசனி - இடி. ஆழி - சமுத்திரம்‌. வெருவரு 
முழக்கும்‌"- அச்சம்‌ உண்டாகும்படி மூழங்குகிற முழக்‌ 
கமூம்‌. ஈசன்‌ - சிவபெருமான்‌. வில்‌ இ௮ம்‌ ஒலி - வில்‌ 
மூதிக்ககனால்‌ தோன்றிய ஓசை, குருமணி - சிறந்த 
இசத்தினங்கள்‌. மகுட கோடி. - இரீடங்களின்‌ வரிசை. ] 


இடி இடிக்கும்போது மேடைவீடும்‌ ஜன்னல்‌ 
களம்‌ குலுங்குவதைப்‌ பார்த்திருக்கிறோம்‌. அப்‌ 
படியே ஒரு பெரிய மலையில்‌ இடி இடிக்கும்போது 
அங்குள்ள குகையே குலுங்கிப்‌ போடறது : அப்‌ 
படி.வந்து மோதுஇறெது இடி முழக்கம்‌. ௮ந்த மாதிரி 
அனுமனுடைய வீரகர்ச்சனை சாவணனுடைய செவி 
களிலே வந்து இடித்ததாம்‌, சடசடவென்று. பிர 
சண்ட மாருதத்திலே அலைபடும்‌ கடலின்‌ கர்ச்சனை 
போலவும்‌ வர்து மோதினவாம்‌ சப்த அலைகள்‌. 
இரந்த இயற்கை - நிகழ்ச்சிகளோடு, சிவதனுசை 
ராமன்‌ முறித்த காலத்தில்‌ உண்டான ஓசையையும்‌ 
உபமானமாக்இக்‌ கதையைக்‌ சண்டமுன்‌ கிகழும்‌ 


நிகழ்ச்சி போலக்‌ காட்டுகிறான்‌ கவிஞன்‌. 


பத்துக்‌ தலைகளையும்‌ ஜாஜ்வல்யமாகப்‌ பிரகா 
சிக்கும்‌ இரீட வரிசைகளோடு குலுக்கிவிட்ட ஒசை 
தான்‌, காவல்‌ - தேவர்களின்‌ வாக்கு வன்மை 
யால்‌ அசையாத அவநம்பிக்கையும்‌ றிது 
அசைத்துவிடுகிறது. 


இப்படி அசைப்பிலே முடிச்‌ தலைகள்‌ குலுவங்‌ 
பயெபோதிலும்‌, அந்த வீர உள்ளம்‌ குலுங்கிவிட 
வில்லை, கலங்கவுமில்லை, 


[ 811) 


சுந்தர காண்டம்‌ 


“ புல்லிய டிறுவல்‌ தோன்ற; 
பொருமையும்‌ சிறிது பொங்க, 

எல்லையில்‌ ஆற்றல்‌ மாக்கள்‌ 
எீண்ணிறந்‌ தாரை ஏவி, 

்‌ வல்லையின்‌ அகலா வண்ணம்‌ 
வானையும்‌ வழியை மாற்றிக்‌ 

கொல்லலீர்‌ குரங்கை, நொய்திற்‌ 
பற்றுதிர்‌ கொணர்திர்‌ !' என்றான்‌. 


[புல்லிய மு.௮ுவல்‌ - அலட்சியமாக வந்த பரிகாசச்‌ 
தரிப்பு, எல்லையில்‌ - எல்லையில்லாத, ஆற்றல்‌ மாக்‌ 
கள்‌ - வலிமையுள்ள 'அ௮ர்த அரக்க வீர ஜனங்கள்‌. 
வல்லைகின்‌ - விரைவிலே. கொல்லலீர்‌ - கொன்றுவிடாத 
வர்களாய்‌. சொய்தின்‌. - லேசாக, பற்றுதிர்‌ கொணர்‌ 
திர்‌ - பற்றிக்‌ கொண்டு வாருங்கள்‌. ] 


: குரங்குதானே!' என்று அலட்சியமான பரி 
காசச்‌ சிரிப்பு உதடுகளில்‌ தோன்றுகிறது. : அடி 
மைத்‌ தேவர்கள்‌ சொன்னது சரியாகப்‌ போய்‌ 
விட்டதே ! குரங்கு அரக்கர்‌ தலைநகரில்‌ அரக்கர்‌ 
கோஞூய தன்னையும்‌ அவமானஞ்‌ செய்யத 
துணிந்ததே!': என்பது போன்ற நினைப்பால்‌ 
பொருமையும்‌ சிறிது பொங்குகிறது உள்ளத்திலே. 
ராவணன்‌ தன்னுடைய இங்கராகளை தேக்கு 
இருன்‌. 

அவர்கள்‌ முன்பு இவனோடு போய்த்‌ திக்கு விஜ 
யம்‌ செய்த அனுபவசாலிகள்‌. அவர்களில்‌ ஒருவனை : 
அனுப்பலாமென்றால்‌, அவன்மீது சக்கரவர்த்திக்‌ 

[ 812] 


அழிக்த.து கங்கா சேனை 


குப்‌ பட்சபாதம்‌: இருக்கறதென்று மற்றவர்கள்‌ 
கினைக்கக்கூடுமல்லவா? எனவே, ராவணன்‌ பொது 
வாக அந்த ராட்சஸப்‌ படையைப்‌ பார்தது உத 
தரவு போடுகிறான்‌. 


: இவ்வளவு சாமர்த்தியமான குரங்கு எப்படி 
யாவது ஓடிப்போய்விடுமோ ?' என்பதுதான்‌ இவ 
னுடைய கவலை. எனவே, *தப்பிப்‌ போம்‌ வழிகளைதீ 
தடுக்க வேண்டும்‌ ' என்ரான்‌. வேறொரு கவலையுங 
கூட: : குரங்கைப்பிடிக்கும்‌ போது நீங்கள்‌ லேசாகப்‌ 
பற்றிக்கொள்ள வேண்டும்‌ ' என்று எச்சரிக்கை 
செய்றான்‌. ஏன்‌ அப்படி 2? கொஞ்சம்‌ அழுத்திப்‌ 
பிடித்தால்‌ குரங்கு நசங்கிப்போய்விடுமாம்‌, அரக்க 
னுகீகுத்தான்‌. என்ன இரக்கம்‌! குரங்கைக்‌ 
கொல்லவேண்டாம்‌ '” என்னு கூடத்‌ தெளிவாகச்‌ 
சொல்கிறான்‌. உயிரோடு உருப்படியாகப்‌ பார்க்க 
விரும்புகிறான்‌. தேவர்கள்‌ பிரரர்த்தித்தும்‌ பார்க்க 
இசையாத அந்தக்‌ : குரங்கு மூஞ்சியை இப்போது 
பார்க்கவேண்டுமென்று தானாகவே தீர்மானிக்‌ 
இரரன்‌. 


சரவணேச்வரனுடைய கட்டகா எஏப்பேோப்‌ 
பட்ட ஆசாமிகள்‌ காதில்‌ விழுகிறத, கேளுங்கள்‌ : 

நானிலம்‌ அதனின்‌ உண்டு 

போர்‌ 1”என நவிலின்‌, அச்செரல்‌ 
தேனினும்‌ களிப்புச்‌ செய்யும்‌ 

சிந்தையர்‌ : தெரித்தும்‌ என்னின்‌, 
கானினும்‌ பெரியர்‌ ; ஓசை 

கட்லினும்‌ பெரியர்‌; கீர்த்தி 

[ 818] 


சுந்த. காண்டம்‌ 


வரீனினும்‌ பெரியர்‌? மேனி 
மலையினும்‌ பெரியர்‌ மாதோ ! 


[கானிலம்‌ - மலை, காடு, காடு, கடற்கரை என்ற 
நாலு பிரிவுகளையுடைய பூமி. நவிலின்‌ - சொன்னால்‌. 
தேன்‌ -(இங்கே) மது, கள்‌. தெரித்தும்‌ என்னின்‌ 
தெரிந்து அறிவிப்போம்‌ என்றால்‌. கானினும்‌ - காட்‌ 
டைக்‌ காட்டிலும்‌.] 
என்று கவிஞன்‌ அறிமுகப்‌ படுத்துகிறான்‌ அந்தப்‌ 
பேர்வழிகளை, 

உலகத்தில்‌ எங்கேயாவது போர்‌ என்றால்‌ 
போகும்‌. “காட்டிலோ, காட்டிலோ, கடலிலோ, 
மலையிலோ உண்டு போர்‌!' என்று யாராவது * 
சொல்லிவிட்டால்‌ போதும்‌. “அந்தச்‌ சொல்‌ அரக்‌ 
கரது சிந்தையில்‌ தேனைக்‌ காட்டிலும்‌ களிப்புச்‌ 
செய்கிறதாம்‌. 

செந்தமிழ்‌ நாடெனும்‌ போதினிலே - இன்பந்‌ 
தேன்வந்து பாயுது காதில்‌ ! 
என்னு ர அக்‌ தேசபக்தர்களைக்‌ குறித்தும்‌ 
பாடுகிறார்‌. யுத்த பக்தா'களான அரக்கர்களைக்‌ 
குறித்துக்‌ கம்பன்‌, (போர்‌ என நவிலின்‌, அச்சொல்‌ 
தேனினும்‌ களிப்புச்‌ செய்யும்‌ சிந்தையர்‌' என்று 
பாடுகிறான்‌. ஆனால்‌, இந்தத்‌ தேன்‌' பாரதியார்‌ 
கூறும்‌ இன்பத்‌ தேன்‌ அன்று. 

அரக்கர்‌ போரையும்‌ விரும்புகிறார்‌ ; கள்ளையும்‌ 
விரும்புகிறார்‌. இந்தப்‌ போர்வீரர்களுக்கு இரண்டு 
காதல்‌. எனினும்‌, கள்ளைக்‌ காட்டிலும்‌ அதிகமான 
 கள்வெறியைக்‌ கொடுப்பது போர்‌. தாய்தாட்‌ 


[ 814 ] 


௮ழிச்தது கங்க ர சேனை 


டின்‌ பெயரைக்‌ கேட்ட பொழுதே தேசபக்தர்‌ 
ளுக்கு , இன்பம்‌ பிறக்றெது; (போர்‌: என்னுஞ்‌. 
சொல்லைச்‌ கேட்டபொழுதே ராவண இங்கரர்க 


ஞக்கு வெறி பிறக்கிறது. 


. இறைவனைப்‌ பேசாத காளெல்லாம்‌ பிறவா 
நாளே !' என்பது பக்தமணிகளான செந்தமிழ்ப்‌: 
பெரியோர்‌ கொள்கை. (போர்‌ பெறுத காளே 
பிறவாத நாள்‌ !! என்பது போர்வெறி கொண்‌... 
- அரக்கர்‌ மதம்‌. ்‌ 


போர்‌ என்ற சொல்லே போதம்‌; யுதீதம்‌ என்ற: 
பொருளில்கூட அச்சொல்லை உபயோகித்திருக்க 
வேண்டாம்‌. ஒரு குடியானவன்‌, *வைக்கோதற்‌ 
போர்‌' என்னும்‌ பொருளில்‌ * உண்டு போர்‌! 
என்று சொன்னபோதிலும்‌ இந்த அரக்கர்க 
ளுக்குப்‌ போர்வெறி கிளம்பி 5 விடுமாம்‌. கஞ்சி 
வரதப்பா! என்று காஞ்சிபுரததில்‌ பக்தன்‌ ஒரு, 
வன்‌ வரதராஜப்‌ பெருமாளின்‌ திருப்பெயரைச்‌ 
சொன்னதும்‌, : ளீங்கு வரதப்பா ?' என்று பசியன்‌ 
ஒருவன்‌ சளம்பி விட்டானாம்‌ ; அப்படியே இந்தப்‌ 
போர்‌ வெறியர்களும்‌. 


இப்பேர்ப்பட்ட போர்வீரர்கள்‌ புறப்படுகிறார்‌. 
கள்‌ ௮ணியணியாக, பட்டாளமாக. காமும்‌ இவர்‌ 
களைத்‌ தொடர்ர்து செல்வோம்‌ நம்‌ கவிஞனது: 
ஞான விமானத்திலே. ஒரு காடு புடை பெயர்ந்து: 
போவது போலப்‌ போகிறார்கள்‌, என்ன நெருக்கம்‌, 
என்ன பரப்பு! அவர்கள்‌ போகும்‌ ஓசையைக்‌. 
கவனித்தால்‌, அலைகடலே பொங்கிப்‌ போவது 
போலிருக்கிறது. இத்தகைய பட்டாளத்திலே ஒரு, 


[ 815 ] 


சுந்தர காண்டம்‌ 


இங்கரனைத்‌ தனியாக நோக்கினாலும்‌, அவனும்‌ 
பிரமாதமாய்க்‌ காண்டுருன்‌ மலைபோலே ! 

இந்த வீர இங்கரர்களைக்‌ * காணினும்‌ பெரியர்‌ ' 
என்னும்‌, ஓசையிலே (கடலினும்‌ பெரியர்‌' என்னும்‌ 
மேனியின்‌ தோற்றத்திலே : மலையினும்‌ பெரியா” 
என்றும்‌ வருணிக்கும்‌ கவிஞன்‌, கீர்‌ த்தியில்‌ இவா 
கள்‌ வானினும்‌ பெரியா: என்கறன்‌. 


இத்தகைய ஆசாமிகளையும்‌ இவர்களுடைய 
நிமிர்க்த தோற்றத்தையும்‌ பரப்பையும்‌ பரபரப்‌ 
பையும்‌, போகும்‌ போக்கையும்‌, போகும்போதே 
இவர்களுடைய சைகைகளையும்‌, இடிக்குரல்களையும்‌ 
இன்னும்‌ கொஞ்சம்‌ கவனிப்போம்‌. 
கட்டிய வாளர்‌, இட்ட்‌ 
கவசத்தர்‌, கழலர்‌, திக்கைத்‌ 
தட்டிய தோளர்‌, மேகம்‌ 
தட்விய கையர்‌, வானை 
எட்டிய முடியர்‌, தாளால்‌ 
இடறிய பொருப்பர்‌, ஈட்டிக்‌ 
கொட்டிய பேரி என்ன, 
மழைஎனக்‌ குழுறும்‌ சொல்லார்‌. 


[வாளர்‌ - வாளாயுதத்தை உடையவர்கள்‌. இட்ட - 
(உடம்பிலே) தரித்த. கழலர்‌ - (காலில்‌ இட்ட) வீரக்கழல்‌ 
உடையவர்கள்‌. தாளால்‌ - கால்களால்‌. பொருப்பர்‌ - 
மலைகளை உடையவர்கள்‌. எட்டி - ஒருங்கே சேர்த்து. 
பேரி - பேரிகை. மழை - (இங்கே) மேச கர்ச்சனையாகய 
இடி. குமும்‌ - முழங்குறெ.] 

[ 9816 ] 


அழிக்தது இங்க. சேனை 


வீரக்கழல்‌ பூண்டு, கவசம்‌ தரித்து, அரையில்‌ 
கட்டிய வாள்களும்‌, 4 திக்கையே தட்டிவிடும்‌!" 
என்னு பிறர்‌ நெஞ்சு பறையடி.க்க நிமிர்த்த தோள்‌ 
சளுமாய்ச்‌ செல்லும்‌ இந்த வீரப்‌ பட்டாளத்தின்‌ 
வருணனை ஆங்கில மகாகவி மில்டன்‌ சாத்தானுடைய 
பரிவாரங்களைக்‌ குறித்துச்‌ செய்யும்‌ வருணனையை 
ஞாபகப்படுதீதுகிற து. கம்பனுடைய போக்கும்‌ 
கரம்பீர்யமும்‌ பல இடங்களிலும்‌ மில்டனை கினைப்‌ 
பூட்டுகின்றன. 


ஆயுதங்களொடு ஆபரணங்களும்‌ பயங்கர ஒளி 
வீச, கண்கள்‌ கோபாச்டனி வீச, இவ்வளவு வேக 
மாய்ப்‌ போகிறார்களே, என்‌ போடுறோம்‌ ?' என்‌ 
பதுதான்‌ தெரியுமா இவர்களுக்கு? எங்கே போடு 
ரோம்‌?” என்பதுக்ூட்ட இவர்களில்‌ பெரும்பாலருக்‌. 
கும்‌ தெரியாது. ராவணனுடைய கட்டளை இலர்‌ 
காதில்தான்‌ விழுந்திருக்கவேண்டும்‌. அவர்களுக்‌ 
கும்‌, “சூரங்கு என்ன செய்தது ? அதை ஏன்‌ 
பரிடிக்கவேண்டும்‌.?? என்பது தெரியாது. ஏன்‌?” 
என்று விசாறிப்பதும்‌, * என்ன ?' எண்று ஆலோ 
சிப்பதும்‌ படைவீரர்‌ கஉடமையன்று. சொன்னதைச்‌ 
செய்ய வேண்டும்‌, சாகவேண்டும்‌! - அவ்வளவு: 
தானே போர்வீரர்‌ வேலை. இந்த நிலையில்‌ இங்கரர்‌ 
போய்க்‌ கொண்டிருக்கும்போது, ஏன்‌ 2? என்னு 
ஒரு போர்வீரன்‌ பக்கத்தில்‌ வரும்‌ வேறொரு போர்‌ 
வீரனைப்‌ பார்த்துக்‌ கேட்டு விடுிருண்‌. 

அப்புறம்‌ என்ன நடக்‌றெது? வினாவுக்கு 
விடை கிடைக்கிறதா 7 அதுதான்‌ இல்லை : 

பொன்நின்று கஞலும்‌ தெய்வப்‌ 
பூணினர்‌, பொருப்புத்‌ தோளர்‌, 
[917 | 


சுந்தர காண்டம்‌ 


மின்நின்ற படையும்‌ கண்ணும்‌ 
ெயில்விரிக்‌ கின்ற மெய்யர்‌, 

£ என்‌ ?? என்றார்க்கு, * என்‌ ?' * என்‌ ?' என்றார்‌, 
எய்தியது அறிந்திலாதார்‌$ 


முன்நின்றார்‌ முதுகு தீயப்‌ 
பின்நின்றார்‌ முடுகு கின்றார்‌ ! 


[கஞதும்‌ - விளங்குகின்ற. தெய்வப்‌ பூணினர்‌ - 
ஃ தெய்வத்தன்மை வாய்ந்தவைகளேச?” என்று பிரமிக்‌ 
கும்படி. வேலைப்பாடு ௮மைக்த ஆபரணங்களை உடையவரா 
கள்‌. பொருப்புதீ தோளா டமலைபோலப்‌ பருத்து 
ஒங்கிய தோள்களை உடையவர்கள்‌, மின்‌ - மின்னல்‌. 
படை - ஆயுகங்கள்‌. மெய்யர்‌ - உடம்பை உடையவர்‌. 
என்‌ - என்ன. எய்தியஜஐ - சம்பவித்தது. முடுகுகின்‌ முர - 
விரைந்து போூஞர்கள்‌.] 


: என்ன சமாசாரம்‌? காம்‌ ஏன்‌ கொல்ல வேண்‌ 
டம்‌? என்‌ கொல்லப்பட வேண்டும்‌ £ தெரிந்துகொள்‌ 
ளலாமே!' என்ற ஆலோசன்‌ எப்படியோ அந்தக்‌ 
இங்கரப்‌ ர ச ஒரு மூலையில்‌, ஒரு 
மூளையில்‌, உதயமாடி விடுகிறது. அப்படி, ஒரு 
கேள்வி போடலாம்‌ என்பதே இப்போதுதான்‌ 
மற்றவர்களுக்கும்‌ தெரிகிறது. ஒருவன்‌ * என்ன?” 
என்றதும்‌, ஏக காலத்தில்‌ ஆயிரம்‌ கண்டங்கள்‌ 
: என்ன ? என்ன !?' என்று எதிரொலிக்கன் றன. 
. நடந்தது இன்னதென்று தெரியாது. தின்று 
ஆலோசிக்கவோ கேரமில்லை. யாராவது ஆலோ 
சனை செய்துகொண்டு நிற்கத்‌ துணிக்தால்‌, அவர்‌ 
கள்‌ முதுகு தீய்ந்து காந்திப்‌ போகும்படி பின்னே 

[ 818 ] 


அழிர்த,து கங்கா சேனை 


வருகிறவர்கள்‌ விரைந்து மோதுஒரார்கள்‌. இப்படி 
ஒருவழையொருவர்‌ கெட்டித்‌ தள்ளிக்‌ கொண்டு 
கொலைக்களம்‌---ஆம்‌, போர்க்களம்தான்‌. சேர்த்து 
விடுகிறார்கள்‌, கசாப்புக்‌ இடங்கற்குத்‌ தள்ளிக்‌ 
கொண்டு போகும்‌ ஆடுகளைப்‌ போல! 

மீண்டும்‌ அனுமனுடைய கோர காண்டவதீ 
தைப்‌ பார்க்கிறோம்‌. அப்போது அழிக்தது சோலை; 
இப்போது அழிகிறது இங்க சேனை! ஆனால்‌ 
இக்தக்‌ இங்கரர்களுடைய வீர சாகசத்தைத்தான்‌ 
என்னென்பது? 


எஞ்சல்‌ அக்கணத்(து) அறிந்திலம்‌ | 
இராளணன்‌ ஏவ, 

நஞ்சம்‌ உண்ட்வ ராம்‌ என. 
அனுமன்‌ மல்‌ நட்ந்தரர்‌,, 

துஞ்சி ஐர்‌அல்லது யாவரும்‌ 
மறத்தொடும்‌ தொலைவுற்று 

அஞ்சி ஐர்‌இல்லை ! அரக்கரில்‌ 
வீரர்மற்று யாரே ? 


[எஞ்சல்‌ - (தொகையில்‌) ருறைவ.அ. அறிக்‌ திலம்‌ - 
அறிந்தோம்‌ இல்லை. அனுமன்‌ மேல்‌” ஈடக்தார்‌ - ௮னு 
மனைக்‌ தாக்கச்‌ சென்றவர்கள்‌, அஞ்சினார்கள்‌ - செத்‌ 
தார்கள்‌. மறம்‌ - பராக்ரமம்‌, தொலைவுற்று - தொலைந்து 
போய்‌, அரக்கரில்‌ - அரச்கர்களைக்‌ காட்டிலும்‌. வீரர்‌ 
மற்று யாரே வீரர்கள்‌ வேறு யாசே. | 


அனுமன்‌ கொல்லக்‌ கொல்ல அந்தக்‌ இங்கர 
ேசனை குறைந்து வந்தது கடைசி க்ஷணம்‌ வரையில்‌ 
[ 919 | 


சுந்தர காண்டம்‌ 


நமக்குத்‌ தெரியவில்லை. ஒருவன்‌ செத்ததும்‌, ௮௫௪ 
ஸ்தானத்தில்‌ பின்னே இருக்து வேறொருவன்‌ வநது 
குதிக்கிறான்‌ ; முன்னணி ஒன்று காசமடைக்தால்‌, 
பின்னணி ஒன்று அதே ஸ்தானத்தை வ௫க்கிறெது. 
ஒரு பட்டாளம்‌ அழிந்ததும்‌, ௮தே இடத்தில்‌ 
வேறொரு பட்டாளத்தைப்‌ பார்க்கிறோம்‌. ஆ, 
என்ன ராஜவிசுவாசம்‌! என்ன ராவண பக்தி ! 


இதுவரையில்‌ இவர்கள்‌ பார்த்த போர்முறை 
வேறு 2 இது வேறு. நஞ்சை உணடவர்களுக்கு 5 
மரணம்‌ எப்படி கிச்சயமோ, அப்படி. கிச்சயம்‌ அனு 
மனை எதிர்ப்பட்டவர்களுக்கும்‌--என்பது நன்றாகத்‌ 
தெரிந்துவிட்டது. எனினும்‌ அவர்கள்‌ அஞ்சினார்‌ 
களா? எதிர்த்து நின்று செத்து விழுந்தார்களே 
அல்லாமல்‌, ஒரு இங்கரனாவது முதுகு காட்டிய 
துண்டா? கொஞ்சமாவது பின்‌ வாங்கியதுண்டா2 
இப்படிப்பட்ட அர்க்கர்களைக்‌ காட்டிலும்‌ சிறந்த 
வீரரும்‌ உண்டோ என்று அதிசயிக்கிறோம்‌. அந்‌ 
தப்‌ போரில்‌ ராவணனிடம்‌ போய்‌ ௩டந்ததைச்‌ 
சொல்வதற்குக்‌ கூட ஒரு இங்கரனும்‌ தப்பிப்‌ 
பிழைக்கவில்லை. ராவணன்‌ எப்படி அறியப்‌ 
போரான்‌ ? 


இந்தக்‌ காட்சியைக்‌ காவல்‌ - தேவர்கள்‌ எங 
கேயோ ஒரு மூலையில்‌ இருந்து பார்த்துக்‌ கொண்‌ 
டிருக்கறார்கள்‌. அவர்கள்தாம்‌ இருக்கிறார்களே 
செய்தி சொல்ல! அசோகவனம்‌ அழிக்துவிட்ட 
தால்‌, இப்போது பழைய காவல்‌ உத்தியோகம்கூட 
இல்லை, எனவே, சாவோலை கொண்டுபோகும்‌ 
புதிய உத்தியோகத்தில்‌ அவர்கள்‌ தம்மைத்‌ தாமே 
கியமித்துக்‌ கொள்விருர்கள்‌. 


[ 890 ] 


19 


அ.ப,உமைக்‌ கூத்தும்‌, அழிந்த 
செருக்கும்‌ 


காலுங்‌ கையும்‌ பின்னே இழுக்க, பயம்‌ பிடரி 
யைப்‌ பிடித்துத்‌ தள்ளுகிறது. வழி துறை பாராமல்‌ 
எத்தனையோ பிணக்‌ சூவியல்கள்‌ மீது எத்தனையோ 
குட்டிக்கரணம்‌ போட்டு உருண்டுகொண்டே 
போகும்‌ இந்தப்‌ பேர்வமிகள்‌ எப்படி ராவண 
சபையை அடையப்‌ போ௫ிருர்கள்‌? 
பிந்து காலினர்‌ கையினர்‌, 
பெரும்பயம்‌ பிட்ரின்‌ 
உந்த, ஆயிரம்‌ பிணக்குவை 
மேல்விழுந்‌(து) உளைவார்‌ ! 
|உந்‌ச - தள்ள, உளைவார்‌ - வருந்துவார்‌.] 


இது 


௬. கர..-21 


சுந்தர காண்டம்‌ 

ஆயினும்‌, பெரும்‌ பயம்‌ இக்ச * கடைப்பிணங்‌ ? 
களை விரைவில்‌ கள்ஸிக்கொண்டு ஆஸ்தான. மண்ட 
பத்திலே சேர்த்து விடுகிறது. தாமும்‌ ஞான 
விமான'ததிலே இந்தக்‌ காவல்‌ - தேவர்களைத்‌ 
தொடர்ந்து போய்ப்‌ பிணக்காடுகளைக்‌ கடந்து 
போய்‌, ராவண சன்னிதானத்திலே இவர்கள்‌ 
டும்‌ பாட்டைப்‌ பார்க்கிறோம்‌. 


விரைவின்‌ உற்றனர்‌, விம்மினர்‌, 
யாதொன்றும்‌ விளம்பார்‌, 
கரத லத்திலுல்‌ பட்டது 
கட்டுரைக்‌ கின்றார்‌; : 
தரையில்‌ நிற்கிலர்‌, திசை தொறும்‌ 
நோக்கினர்‌, சலிப்பார்‌ 5 
அரசன்‌ மற்‌(று)அவர்‌ அலக்கணே 
உரைசெய அறிந்தான்‌. 


[உற்றனர்‌ - வந்து சேர்ந்தார்கள்‌. விம்மினர்‌ - 
தேம்பி அழுதார்கள்‌. விளம்பார்‌ - சொல்லமாட்டா தவர்‌ 
களாய்‌. கரதலம்‌- (இங்கே) கைகளின்‌ சைகை, கட்டுரைக்‌ 
இன்னார்‌ - உறுதியாகச்‌ சொல்லுகிருர்கள்‌. சலிப்பார்‌ - 
அசைந்து ஆடுபவரானார்கள்‌. அ௮லக்கண்‌ - அவஸ்தை | 


குழந்தைகளைப்போல்‌ தேம்பித்‌ தேம்பி முகி 
ரூர்கள்‌. இங்கார்‌ பட்டதும்‌, தாங்கள்‌ பட்டுவந்த 
தும்‌, வாய்‌ பேச மறுக்கக்‌ கைஜாடை செய்துதான்‌ 
காட்டவேண்டியிருக்கிறது. ஊமைகளாூ விட்டார்‌ 
களா? ஒரு வார்த்தைகூட வரவில்லையே! ஒரே 
இடத்தில்‌ கின்று அ௮பிசயம்‌ காட்டிக்‌ கருத்தை 
( 822 | 


அடிமைச்‌ கூத்தும்‌, ௮ழிர்த செருக்கும்‌ 


வெளியிடுவதும்‌ சாத்தியமாக இல்லை, தரையில்‌ 
நிற்பதே அசாத்தியமாகசத்‌ தோன்றுகிறது. நாலு 
தசைகளையும்‌ ஏன்‌ அப்படி. மருண்டு பார்க்இ 
ரூர்கள்‌? எந்தத்‌ இக்கிலிருந்து குரங்கு வந்து 
குதித்துவிடுமோ என்ற பயம்‌ ராவண பயத்தோடு 
சேர்ந்து, தேவர்களை இந்தப்‌ பேயாட்டம்‌ ஆட்டி 
வைக்கிறது. இந்தக்‌ துன்பச்‌ கூத்தே விஷயத்தை 
ஒருவாறு சக்கரவர்த்திக்கு அறிவிக்கிறது. 


்‌ ஆனால்‌, ராவண இங்கரார்கள்‌ செத்துப்‌ போயி 
ரகக முடியுமா? குரங்கோடு போர்‌ செய்யச்‌ 
சொன்னதால்‌, தன்‌ ஆணையை இகழ்ந்து போய்‌ 
விட்டார்களா? அதையும்‌ “கம்ப முடியவில்லை. 
ராஜீபக்திக்குப்‌ பேர்போன ராஜ சேவகர்கள்‌ 
அல்லவா? ஒருவேகா போரில்‌ தோற்று அவ 
மானம்‌ பொறுக்க முடியாமல்‌, பரதே௫களாகப்‌ 
போய்விட்டார்களா? அப்படியானால்‌, மனைவி 
மக்களையும்‌, முக்கியமாகத்‌ தங்கள்‌ சக்கரவர்த்தி 
யாகிய ராவணேச்‌உரஊையும்‌ எப்படி. மறந்தார்கள்‌ ? 
இந்த மூன்று கேள்விகளுக்கும்‌ உடனே பதில்‌ 
வாராததால்‌, : அப்படி ஒன்றும்‌ இல்லையானால்‌, 
தீங்கள்‌ ஏன்‌ வந்தீர்கள்‌? என்ற நகாலாவது கேள்வி 
யையும்‌ ஆத்ீதிரமாகத்‌ தொடுத்து: விடுஇருன்‌. 
கேள்வியா கேட்டுரான்‌ ? நகெஞ்சிலே கர்வம்‌' 
பொங்க, வாய்கள்‌ நெருப்பைக்‌ கக்குகின்‌ றன. 


்‌ இறந்து நீங்கின ரோ?இன்‌(று)என்‌ 
ஆணையை இகழ்ந்து 


துறந்து நீங்கின ரோ? அன்றி, 
வெஞ்சமர்‌ தொலைந்தார்‌ 


[ 898 ] 


சுந்தர காண்டம்‌ 


மறந்து நீங்கின ரோ?என்கொல்‌ 
வந்த(து)?'என்‌ (று) உரைத்தான்‌, 

நிறம்செ ருக்குற வாய்தொறும்‌ 
நெரப்‌(பு)உமிழ்‌ கின்றான்‌. 


[வெஞ்‌ சமர்‌ - கொடிய போர்‌, தொலைர்தார்‌ - தோற்‌ 
றவர்களாய்‌, என்கொல்‌ - ஏன்‌; என்ன, நிறம்‌ - (இங்கே) 


மார்பு ; நெஞ்சு. செருக்கு உற - கர்வம்‌ ௮ தஇகரிக்க. | 


இங்கரர்கள்‌ செத்துப்போனாரகள்‌ என்பதைப்‌” 
பட்டவார்தச்சனமாக உடனே சொல்லத்‌ தேவர்க 
களுக்கு கெஞ்சுதி துணிவில்லை. விங்கரர்களின்‌ 
கோபத்தைக்‌ கொஞ்சம்‌ வருணித்அுவிட்டு, 4 சிறு. 
ஞூ. ரங்கோடு சண்டை போடுவதா என்னு அவர்கள்‌ 
வருந்தவில்லை ; போர்முளையில்‌ அஞ்சி முதுகு 
காட்டவுமில்லை ? என்று தலையைச்‌ சுற்றி மூக்கைதீ 
தொடும்‌ சம்பிரதாயமாகப்‌ பேசுஒிறுர்கள்‌. இல, 
ராவணன்‌ நடந்ததை ஊெடஇத்துக்‌ கொள்ளலாமல்‌ 
லவா? அதற்கும்‌ உடனே இடங்கொடாமல்‌, நீதி 
மன்‌.றத்தைக்‌ குறித்து ஏதோ கதை படித்த பின்பு 
தான்‌ விஷயத்தைச்‌ சொல்லுலிரூர்கள்‌. 
 புலம்தெரி பொய்க்கரி 
புகலும்‌ புன்களுர்‌ 
குலங்களின்‌ அவிந்தனர்‌, 
ருரங்கி ஒல்‌ !” என்றார்‌. 
[புலம்‌ - அறிவு, கரி - சாட்சி, புன்கண்‌ - துன்பம்‌. 
நீதிமன்றம்‌ ஏறி நெஞ்ச றியப்‌ பொய்ச்சாட்‌்௪ 
சொல்லும்‌ பேதைகளின்‌ வம்சம்‌ காசமாவது 


[ 824 ] 


அடிமைக்‌ கூத்தும்‌, அழிந்த செருக்கும்‌ 


போல்‌, இங்கரர்களும்‌ கூட்டங்‌ கூட்டமாக காச 
மடைந்தார்கள்‌, குரங்கினாலே!' என்று சொன்ன 
போது, ' அந்தப்‌ பிரசங்கத்தின்‌ சன்மார்க்கப்‌ 
பகுதியை ராவணன்‌ காது வாங்கிக்‌ “கொள்ளவே 
யில்லை. தோற்றவர்‌ பேச்சு ௮௮ ' என்பதுதான்‌ 
அவனுக்குக்‌ தெரியுமே ! 
இப்போது இங்கரர்‌ இறந்ததுகூட அவ்வளவு 
பெரிதாகத்‌ தோன்றவில்லை. ஆனால்‌, அந்தச்‌ 
செய்தி சபாமண்டபத்திலே அவ்வளவு ப௫ரங்கமாக 
அ ரிவிக்கப்படுவதகற்கு ஏகாதிபத்திய இறுமாப்பு 
எப்படி, இடம்‌ கொடுக்கும்‌ ? 
ஏவலின்‌ எய்தினர்‌ 
இருந்த எண்நிகைத்‌ 
தவரை நோக்கிலன்‌, 
நாணும்‌ சிந்தையான்‌, 


'யாவ(து) என்று அறிந்திலிர்‌ 
போலு மால?” என்றான்‌. 


ந்திலிர்‌ போலும்‌ - அறியவில்லை போலும்‌. 
அ! ௮] 
ஆல்‌ - அசை, ] ப 


அங்சே அவனுடைய உத்தரவிலுல்‌ அஷ்டதிக்‌ 
குப்‌ பாலகர்களும்‌ ஏதோ ஒரு காரியமாக ஆஜா 
மருந்தார்கள்‌. அவர்கள்‌ முன்னிலையிலே எவ்வளவு 
அசந்தர்ப்பமாகக்‌ காவற்காராகள்‌ செய்தி சொல்லி 
விட்டார்கள்‌ ! என்ன கினைக்கிறார்களோ ?' என்று 
ராவணன்‌ ஒரு கணம்‌ அந்த அன்னியாகிளை 
நோக்குகிறான்‌ ; வெட்கம்‌ மனசைத்‌ தின்னுகிறது. 
்‌ அடிமைத தேவர்களைப்‌ பார்த்து, நடந்தது இன்ன 
ப [ 826 ] 


சுந்தர காண்டம்‌ 


தென்று நீங்கள்‌ அறியவில்லை போலும்‌!” என்று 
அதட்டுகிறான்‌. 
பயம்‌ அதிகப்படுகிறது ; ஒன்னும்‌ பதில்‌ சொல்‌ 
லாமலே ஏங்குகிறார்கள்‌. இர்கத மெளனத்தால்‌ 
ராவணனுக்குக்‌ கொஞ்சம்‌ நம்பிக்கை பிறக்கிறது. 
ஒருவேளை இந்தப்‌ பயங்காளிகள்‌ நேரில்‌ பார்த்‌ 
திருக்க மாட்டார்கள்‌ என்று கினைக்கிறான்‌. 


“வீட்டிய(து) அரக்கரை 
என்னும்‌ வெவ்வுரை 

கேட்டதோ, கண்டதோ? 
கிளத்து வீர்‌!2 என்றான்‌. 


[வீட்டியது - கொன்றது, * வெவ்வுரை - கொடுமை 
யான வார்த்தை, கிளஜ்துவீர்‌ - சொல்லுங்கள்‌. | 


(குரங்கு என்ற வார்த்தையை வாயால்கூட 
ராவணன்‌ உச்சரிக்கக்‌ கூசுகிரான்‌. இங்கரர்‌ வத 
மான கொடுமையும்‌ ஒரு கொடுமையாகத்‌ தோன்ற 
வில்லை. அதை ராஜபோகத்திலும்‌ கர்வத்திலும்‌ 
ஊ றிக்கடக்கும்‌ செவிகளிலே வார்க்கும்‌ வார்தீ 
தையே கொடிது! அந்த வார்த்தையையும்‌ தன்‌ 
குடைக்‌ &ீழ்‌ ஒதுங்கி வாழும்‌ அன்னியர்‌ முன்‌ முழக்‌ 
கம்‌ செய்வதென்றால்‌, சக்கரவர்த்தியின்‌ கெளரவம்‌ 
எவ்வளவு தூரம்‌ குறைந்து போகும்‌! இது அந்த 
மூடர்களுக்குத தெரியுமா? இனியாவது இிங்கரர்‌ 
வதத்தை நேரில்‌ பார்க்கவில்லை யென்று ஒப்புக்‌ 
கொள்ள மாட்டார்களா? பிறர்‌ சொல்லக்‌ கேட்டி 
ருக்கலாம்‌ ;) கேட்டதை நம்பியும்‌ இருக்கலாம்‌. கேட்‌ 
டோம்‌, காணவில்லை !' என்ற ஒரு வார்திதை. 


[ 896 ] 


அடிமைக்‌ கூத்தும்‌, அழிந்த செருக்கும்‌ 


பேரதுமே, திசைத்தேவர்‌ மூன்‌ 'கெளரவத்தைக்‌. 
காத்துக்கொள்ள ! நிபுணரான ஒரு வக்கில்‌ சாட்சி. 
விசாரணை செய்வதுபோல்‌, காவல்‌ - தேவரை முகம்‌ 
கோக்க, : கேட்டதோ, கண்டதோ ? "தைரியமாகச்‌ 
சொல்லுங்கள்‌!” என்று நயமும்‌ பயமுமாக எச்சரித. 
துத்‌ தந்திரமாகக்‌ குறுக்குக்‌ கேள்வி போடுகிறான்‌. 


ராவணனது நிலையும்‌ ராஜதச்திரமும்‌ கரவல்‌ - 
தேவர்களுக்கு விளங்கவில்லை. முழு மூடர்கள்‌ என்று 
அவன்‌ பட்டம்‌ சூட்டி. வைக்கும்படி, அவர்கள்‌ பளிச்‌ 
சென்று உண்மையைக்‌ கக்இவிடுஇருர்கள்‌. * கேட்‌ 
டதோ, கண்டதோ?' என்ற கேள்வியை வைத்துக்‌ 
கொண்டு, அந்தாதி "பாடும்‌, புலவர்களைப்போல்‌, 
்‌ இந்த அடிமைத்‌ தேவர்களும்‌, 
கண்டனம்‌ ஒருபுடை 
நின்று கண்களால்‌ : 
தெண்டிரைக்‌ கடல்‌என 
வளைந்த $சனையை, 
மண்டலம்‌ திரிந்‌(து)ஒரு 
மரத்தி ஒல்‌அடித்‌(து) 
உண்‌ 1 (து)௮க்‌ குரங்‌(கு); இனம்‌ 
ஒழிவ(து) அன்று !' என்றார்‌. 


டை - பச்சம்‌. தெண்டிரை - தெளிவான ௮லை. 
] கண்டி ன்‌! 


உண்டது - உயிரை உண்டுவிட்ட௫. இனம்‌ - இன்னம்‌. | 


: ஒரு பக்கத்திலே ஒதுங்கி மறைந்திருந்து ஏண்‌ 
டோம்‌; இல்லாவிட்டால்‌ நாங்கள்‌ மறைந்தே போ 
யிருப்போமே!' என்று தங்கள்‌ சாமாததியத்தைத்‌ 

[ 821 ] 


சுந்தர காண்டம்‌ 


தாங்களே மெச்சிக்‌ கொள்இருூர்கள்‌. சொந்தக்‌ 
சண்களாலேயே பார்த்துவிட்டார்களாம்‌ ; பிறர்‌ 
கண்களை இரவல்‌ வாங்கக்‌ கொள்ளவில்ஃலையரம்‌ ! 
இல்விதமாகச்‌ தொடங்கிய வேகத்திலே, அவர்கள்‌ 
மன லே இடந்த போர்க்‌ காட்சி ஒரு பேசும்‌ படக 
காட்டியாகப்‌ புறப்படுகிறது. இங்கர சமுத்திரம்‌ 
விரிந்து பொங்கு வளைந்துகொண்டு அலைமேல்‌ 
அலையெறிந்து மோதியதும்‌, நடுவிலே அகப்பட்டுக்‌ 
கொண்ட குரங்கு பட்ட பாடும்‌--இல்லை, படுத்திய 
பாடும்‌--ஆம்‌, மரமும்‌ கையுமாக மண்டலமிட்டுச்‌ 
சுழன்றதும்‌, அந்த ஒரே மரம்‌ அத்தனை உயிர்களை 
யும்‌ அதிசயமாக உண்டுவிட்டதும்‌, ராவண சபை 
ரில்‌ அப்படியே பிரத்தியட்ச மா௫ிவிட்டன ! 
அந்தக்‌ சூரங்கு இன்னமும்‌ அங்கேதான்‌ இருக்‌ 
இறது; சனியன்‌ ஒழிந்தபாடில்லை !' என்று கரவறி 
காரர்‌ சொல்லி முடிநீததும்‌, ராவண கோபத்தைச்‌ 
சொல்ல வேண்டுமர ? 

நல்ல வேளை, கோபப்‌ பார்வை தேவர்கள்‌ 
பக்கம்‌ இரும்பாமல்‌, தற்செயலாக ஒரு ரரட்சஸ 
வீரன்‌ மீது விழுகிறது. உத்தரவை எதிர்பார்த்துக்‌ 
கைகூப்பி நின்று, பாம்பைப்போல்‌ சீறிக்கொண் 
டிருக்கிரான்‌ அவன்‌. *அடா ஜஓம்புமாலி, நீ கூரங 
கைப்‌ பிடித்துவா!' என்று கட்டகையிடுகிறவன்‌ 
எவ்வளவு ஜாக்கிரதையாக இப்போது பேசுகிறான்‌ 
பாருங்கள்‌ : 

கூம்பின கையன்‌, நின்ற 
குன்றெனக்‌ குவவுத்‌ திண்தோள்‌, 
பாம்‌(பு)இவர்‌, தறுகண்‌ சம்பு 
மாலிஎன்‌ பவனைப்‌ பாரா, 


[ 598] 


அடிமைக்‌ கூத்தும்‌, அழிந்த செருக்கும்‌ 


 வாம்பரித்‌ தானை யோடு' 

..... வளைத்(து) அதன்‌ மறனை மாற்றித்‌, 

தாம்பிவில்‌ பற்றித்‌ தந்‌(துஎன்‌ 
மனச்சினம்‌ தணித்தி!” என்றான்‌. 

[ கூம்பின - கூப்பின, குவவுச்‌ திண்தோள்‌ - திரண்ட 
வலிய தோள்கள்‌, பாம்பு இவர்‌ - பாம்பை ஓத்த. தழு 
கண்‌ - அஞ்சாமைக்‌ குணம்‌. பரரர - பார்த்து, வாம்‌ பரி - 
தாலிச்செல்லும்‌ குதிரை, தானை - சேனை, மறன - 
வலிமை. தாம்பு-கயிற௮ு, சணித்தி-சணியச்‌ செய்வாய்‌.] 


:நீ உன்‌ குதிரைப்‌ படையோடு போய்க்‌ 
குரங்கை வளைத்துப்‌ பிடித்துக்கொண்டு வந்து 
என்னிடம்‌ தந்து என்‌ கோபத்தைத்‌ தணிக்க 
வேண்டும்‌ !' என்று கட்டளையிட்டு, அந்தக்‌ குரஙு 
கைக்‌ கட்டச்‌ சரியான கயிறு கொண்டுபோக 
வேண்டும்‌ என்பதையும்‌ ஞாபகம்‌ படுத்துகிறான்‌. 
ராணுவ கிபுணர்கள்‌ அற்ப விஷயங்களையும்‌ முன்‌ 
கூட்டியே ஜாகிகரதையாகக்‌ சவணிப்பார்கள்‌ 
அல்லவர ? 


இப்போது ஜம்புமாலியின குதூகலத்தைத்‌ 
தான்‌ என்னென்பது ? கவிஞன்‌ காட்டும்‌ ஜாலக்‌ 
கண்டியில்‌ அந்த ர எனம முகத்தோடு 
அகத்தையும்‌ பார்க்கிறோம்‌ : 


ஆயவன்‌ வணங்கி, * வீரம்‌ 
அளக்கரும்‌ அளக்கர்‌ முன்னர்‌, 

“ நீஇது முடித்தி!' என்று 

ேநர்ந்தனை நினைவின்‌ எண்ணி. 


[ 529 | 


சுந்தர காண்டம்‌ 


ஏயிளை என்னப்‌ பெற்றால்‌, 
என்னின்யார்‌ உயர்ந்தார்‌ ?' என்றப்‌ 
0பாயினன்‌, இலங்கை வேந்தன்‌ 
போர்ச்சினம்‌ போவ(து) ஒப்பான்‌ ! 


| ஆயவன்‌ - அந்தச்‌ சம்புமாலி, வீரம்‌ அளக்கரும்‌ 
அளக்கர்‌ - அளத்தற்கு அரிய வீர சமுத்இரம்‌, மூடித்தி - 
முடிப்பாய்‌, சேர்ச்தளை - சம்மஇத்சவனாய்‌, ஏயினை . ஏவி 
மை. என்னப்பெற்றால்‌ - என்று கூறும்‌ பாக்கியத்தைப்‌ 
பெற்றேனானால்‌. என்னின்‌-என்னைச்காட்டிலும்‌. எண்ணா - 


சன்று எண்ணிச்‌ கொண்டே. 


ராவணன்‌ முன்‌ பொங்குக்கொண்டிருக்கும்‌ 
இந்த வீர சமுத்திரகதிலே கான்‌ யார்‌? ஒரு 
இவலைதானே ! இம்தத்‌ திவலையைப்‌ பார்த்துச்‌ 
சக்கரவர்த்தி பட்சபாதமாக, மற்றவர்கள்‌ எதிரே, 
நீதான்‌ இதைச்‌ செய்து முடிப்பாய்‌!'' என்று 
கிச்சயிச்துவிட்டான்‌ அல்லவா 2? அவனுடைய இனை 
விலேகான்‌ என்னைப்பற்றி எவ்வளவு மதிப்பு! 
இவ்வளவு பாக்கியத்தைப்‌ பெற்ற என்னைக்‌ காட்டி. 
ஓம்‌ உயர்ம்சவர்‌ யார்‌? என்னு எண்ணமிட்டுக்‌ 
கொண்டே பேரூருன்‌ ? ஜம்புமலியர போரான்‌? 
பிரதாப லங்கேச்வரனுடைய போர்ச்‌ இனமல்லவா 
அப்படி, உருவெடுத்துக்‌ கூதிரைமேல்‌ சூதிதீது 
ஓடுகிறது ! 

ஜம்புமாலியின்‌ கூதிரைகள்‌, கசூதிரை வீரர்‌ 
்‌ களாக “இடையே அனுமனுடைய உக்இர தாண்ட 
வத்தை மீண்டும்‌ பார்க்கிறோம்‌. படைகள்‌ அழிந்து, 
தனிப்பட்ட ஜம்புமாலியிடம்‌ அனுமன்‌ பறிவு 


[ 880 ] 


அடிமைக்‌ கூத்தும்‌, அழிந்த செருச்கும்‌ 


காட்டுவதையும்‌, அர்த இரக்கம்‌ அவனைச்‌ சமா 
தானப்‌ படுத்துவதற்கு மாறாகக்‌ கோபாவேசத்தை 
யும்‌ வீராவேசத்தையும்‌ விசி றிவிடுவதையும்‌ வியக்து 
பார்த்துச்‌ கொண்டிருக்கும்‌ போதே, விரைவில்‌ 
ஜம்புமாலி வதமாக, கரவல்‌-தேவர்கள்‌ மீண்டும்‌ 
சாவோலை கொண்டு புறப்படுகிறார்கள்‌,. *சபா 
மண்டபத்தில்‌ தெரிவிக்கக்கூடிய விஷயமல்ல இது!" 
என்பதை இதற்குள்‌ பாடமாகப்‌ படித்துக்‌ 
கொண்டார்கள்‌. எனவே, இரகசியமாகச்‌ சக்கர 
வாத்தியிடம்‌ சொல்லவேண்டுமென்று அரண்மனைக்‌ 
குள்ளே போகிரூர்கள்‌. 


புக்கார்‌ அமரர்‌ பொலம்தார்‌ 

அரக்கன்‌ பொருவில்‌ பெருங்கோயில்‌, 
விக்கா நின்றார்‌, விளம்பல்‌. 

ஆற்றார்‌, வெருவி விம்முவார்‌ ; 
நக்கான்‌ அரக்கன்‌, * நடுங்கல்‌ !” 

என்றுன்‌ $ * ஐயா ! நமர்‌எல்லாம்‌ 
உக்கார்‌, சம்பு மாலி 

உலந்தான்‌, ஒன்றே குரங்கு !” என்றார்‌. 

[ புக்கார்‌ - புகுந்தார்‌, ௮மரர்‌ - தேவர்கள்‌. பொலம்‌: 
தார்‌ - பொன்‌ மாலை. பொருவில்‌ - ஒப்பற்ற, பெருக்‌ 
கோயில்‌ - (இங்கே) பெரிய அரண்மனை. விக்கா நின்‌ 
றார்‌ - விக்கக்கொண்டு கின்றார்கள்‌. விளம்பல்‌ ஆற்றார்‌ - 
பேச மூடியாதவர்களாய்‌. வெருவி - பயந்து. ஈக்கான்‌ - 
சிரித்தான்‌ , நடுங்கல்‌ - ஈடுங்காமல்‌ நில்லுங்கள்‌. (மர்‌ - 
கம்மவர்‌; நம்முடைய பந்துக்கள்‌. உக்கார்‌ - செத்தார்‌. 
உலந்தான்‌ - அழிந்தான்‌. | 

[| 891 | 


சுந்தர காண்டம்‌ 


சபையிலாவது கூட்டதீதிலே எதேதோ 
'சொல்லிவிட்டார்கள்‌. தனியாயிருக்த அந்த லோக- 
பயங்கரனைப்‌ பார்தீததும்‌, பயம்‌ எவ்வளவேர அதி 
கப்படுகிறது ! தொண்டை விக்௫ிக்‌ கொள்கிறது ; 
'பேச்சு வரவில்லை; அழுகைதரன்‌ வருகிறது! 
ராவணனுக்கோ சிரிப்பு வந்துவிடுகிறது. ஆ, இரக்‌ 
கம்‌ தெரியாத அந்த ராட்சஸச்‌ இரிப்பு | * நடு 
கரதே, நேரே கில்‌!' என்று ராணுவ கோ ரணையில்‌ 
எழுத கொக்கரிப்பு நடுக்கத்தை, அதிகப்படுத்து 
கிறது, எப்படியாவது செய்தி சொல்லிவிட்டு 
ஓடப்பார்க்கிறார்கள்‌. (ஐயா! நம்மவர்களெல்லாம்‌ 
செத்துப்‌ போனார்கள்‌. ஜம்பமாலியும்‌ போய்விட்‌ 
டான்‌ !' என்று உருப்‌ போகும்‌ இந்த அடிமை 
களுக்கு ராட்சஸர்கள்‌ எப்போது ப£துக்களானார்‌ 
கள்‌? செத்த பிணங்களோடு இந்தச்‌ சாகாப்‌ 
பிணங்கள்‌ உறவாடும்‌ மர்மம்‌ என்ன? அவசரப்‌ 
படாமல்‌ பின்னால்‌ தெரிந்து கொள்வோம்‌. 


காங்கள்‌ சொன்ன செய்திக்கு, * ஒன்றே 
குரங்கு! ம என்று ஒரு கொடுக்கும்‌ வைத்து விடுகிறார்‌ 
கள்‌. அதக்கு உதவிப்‌ படை ஒன்றும்‌ வந்துவிட 
வில்லை என்பது தான்‌ இவர்கள்‌ கருத்து. 


ராவணனுக்கு வந்த கோபத்தில்‌, (நானே 
ரங்கைப்‌ பிடிப்பேன்‌ !' என்னு துடிக்கிறான்‌ : 


என்னும்‌ அளவின்‌, எரிந்து 
வீங்கி எழுந்த வெகுளியான்‌, 
உன்ன உன்ன உதிரக்‌ 
குமிழி விழியூ(டு) உமிழ்கின்றான்‌, 
[ 989] 


அடிமைக்‌ கூத்தும்‌, அழிந்த செருக்கும்‌ 


சொன்ன குரங்கை யானே 

பிடி. ப்பன்‌, கடிது தொடர்ந்‌(து)” என்று;-- 
அன்ன(து) உணர்ந்த சேனைத்‌ 

தலைவர்‌ ஐவர்‌ அறிவித்தார்‌. 

[என்னும்‌ அளவின்‌ - (( ஒன்றே குரங்கு ”) என்றெல்‌ 
லாம்‌ தேவர்கள்‌ செய்தி தெரிவித்தபோ௮, வெகுளி 
யான்‌ - கோபத்தையுடைய சாவணன்‌, உன்ன உனன - 
(ஈடர்ததை) நினைக்க கினைக்க, உதிரம்‌ -: இரத்தம்‌. 
விமியூடு - விழிகளின்‌ வழியாக. கடிது - விரைவாக, 
அன்ன - ௮. தலைவர்‌ ஐவர்‌ - பஞ்ச சேனாஇிபதிகள்‌. | 

நல்லத, இரிலோக சக்கரவர்த்தியான லங்கே 
சன்‌ போய்க்‌ குரங்கு பிடிப்பதா? அவனுடைய: 
சேனைத்‌ தலைவர்‌ ஐவருக்கும்‌ ஒரே ஆத்திரம்‌ : 
: கருடன்‌ கொசமீது படையெடுப்பது போல, கீ 
அற்பக்‌ குரங்கின்‌ மேல்‌ சண்டைக்குப்‌ போகலாமா? 
உன்‌ தோகா கிளைத்து நினைத்து அல்லும்‌ பகலும்‌ 
குலுங்கக்‌ கொண்டிருக்கிறதே, அந்தக்‌ கைலையய 
ஈரி இனிமேல்‌ அப்படிச்‌ செய்யுமா?” என்று 
சொல்லிப்‌ புறப்படுகிறார்கள்‌ பஞ்ச சேனாதிபதிகள்‌; 
நாங்களே குரங்கைப்‌ பிடிதீது வருவோம்‌! 
என்று. 

அந்த ஆசாமிகள்‌ அந்த ராணுவ மகா ராஜ்‌. 
யத்திலே முதன்மையான ஸ்தானம்‌ வடுப்பவர்கள்‌ : 

உலகம்‌ மூன்றிற்கும்‌ முதன்மைபெற்‌ 
0றோர்்‌என உயர்ந்தார்‌, 
திலகம்‌ மண்ணுற வணங்கினர்‌, 
கோயிலின்‌ தீர்ந்தார்‌. 
| 885 | 


சுந்த. காண்டம்‌ 


[ திலகம்‌ - நெற்றியில்‌ அணிந்துகொள்ளும்‌ வட்டப்‌ 
பொட்டு. மண்ணுற - தரையில்‌ படும்படி, கோயிலின்‌ 
இர்ர்தார்‌ - அரண்மனையிலிருச்‌து வெளிப்பட்டார்கள்‌.] 


ராவண மகாராஜ்யத்தின்‌ முதல்வர்கள்‌ என்று 
சொல்லத்தக்க அவர்கள்‌ நெற்றியிலே வட்டப்‌ 
பொட்டு அணிந்திருக்தார்களாம்‌. ௮ச்தத திலகம்‌ 
சுரையில்‌ படுமாறு சக்கரவர்த்தியைச்‌ சாஷ்டாங்க 
மாக விழுந்து வணங்கி அ௮ரண்மனையிலிருக்து 
வெளிப்பட்டுப்‌ போர்கள்‌. 

இவர்கள்‌ எப்பேர்ப்பட்ட ராஜவிசுவாசிகள்‌ ! 


( 


“ பால்நிறத்‌(து) அந்தணன்‌ 
பணிய கி, நின்‌ 
கோல்நினைத்‌ திலன்‌ ? என 
உலகம்‌ கூறலும்‌, 
நீல்நிறத்‌(து) இராவணன்‌ 
முனிவு நீக்குவான்‌, 
காலனைக்‌ காலினில்‌ 
கையில்‌ கட்டினர்‌ ! 
[அர்தணன்‌ - பிரமன்‌, பணியன்‌ - பணி அல்லது 
கட்டளையின்படி. நடப்பவன்‌, நீல்‌ கிறம்‌ - (இங்கே) ௧௫௬ 
நிறம்‌. மூனிவு - கோபம்‌. | 
 இருஷ்டிகர்த்தாவான பிரமதேவன்‌ தானே 
நமக்கு எஜமான்‌ 2? என்னு ஒரு சமயம்‌ யமதர்மன்‌ 
கின ட்து விட்டானாம்‌. பிரம லோகத்திலும்‌ ராவ 
ணன்‌ கொடிதான்‌ பறக்கிறது என்பதை அந்தச்‌ 
சமயம்‌ மறந்துவிட்டானாம்‌. உண்மையில்‌, அவண்‌ 
[ 884 | 


அடிமைச்‌ கூத்தும்‌, அழிர்‌த செருக்கும்‌ 


அப்படி. எண்ணினானே, என்னவோ? உலக வதந்தி 
ஒன்று--ஏதோ பரதே௫த்‌ தபாரல்‌--அப்படி. வந்த 
தரம்‌. இந்த நினைப்பே துரோகம்‌ என்று ராவண 
னுக்குக்‌ கோபம்‌ பிறந்ததாம்‌. ௮தை அவன்‌ 
வெளியில்‌ சொல்லவும்‌ இல்லை. எணினும்‌, அதக்‌ 
கோபத்தை எப்படியோ மோப்பம்‌ பிடி.த்துவிட்ட 
பஞ்ச சேனாபதிகள்‌ யமன்‌ முன்னே போய்க்‌ 
குதித்து விட்டார்கள்‌. ௮வனை எப்படித்தான்‌ தண்‌ 
டி.ப்பது என்று ஒரு கணம்‌ ஆலோசனை. * காலன்‌ 
என்னு ஒரு பெயர்‌ இருப்பதால்‌ காலில்‌ கட்டினார்‌ 
கள்‌. கோபம்‌ தணியாததால்‌, கைகளையும்‌ கட்டி 
ரரவணன்‌ முன்‌ கொண்டுவந்து போட்டார்களாம்‌. 
௨ இப்படிச்‌ செய்யக்‌ கூடியவர்கள்‌ தாம்‌ !” என்‌ 
பதற்கு இவர்கள்‌ தோற்றமே சான்று : 
மலைகளை நகும்தட்‌ 
மார்பர்‌, மால்கடல்‌ 
அலைகளை நரும்நெடுந்‌ 
தோளர்‌,”அந்தகளன்‌ 
கொலைகளை நகும்நெடுங்‌ 
கொலையர்‌, கொல்லன்ன(து) 
உலைகளை நகும்‌அனல்‌ 
உமிழும்‌ கண்ணிஜர்‌ ! 
[ஈகும்‌ - அவமதிக்கும்‌; சிரிக்கும்‌. தடமார்பர்‌ . 
பரந்த மார்பையுடையவர்‌. மால்‌ - பெரிய, அர்தகன்‌ 
யமன்‌. | 


மலைகளைப்‌ பரிக௫ிக்கும்‌ மார்புகள்‌! சமுத்திர 
அலைகளை அவமதிக்கும்‌ தோள்கள்‌ ! இப்படிப்பட்ட 
[ 885 ] 


சுந்தர காண்டம்‌ 


தோள்களும்‌ மார்புகளும்‌ செய்யும்‌ கொலைகளோ 
யமன்‌ கொலைகளைப்‌ பார்தது, ்‌ இவ்வளவுதானா :” 
என்‌ று இரிக்குமாம்‌. இந்தச்‌ கொலைவெறி அவ்வள 
வும்‌, அதோ ராகங்களில்‌ -கொல்லனுடைய உலைக்‌ 
களங்களைப்போல்‌ இவ்வென்று ஜொலிக்கின்‌ 
னவே அந்தக்‌ கண்களில்‌ அப்படியே தெரிகிற 


தல்லவா ? 
வஞ்சமும்‌ களவும்‌ வெஃகி 
வழியலா வழிமல்‌ ஓடி, 
நஞ்சினும்‌ கொடிய ராகி 
நவைசெயற்(கு) உரியு நீரார்‌, 
வெஞ்சின அரக்கர்‌ ஐவர்‌, 
ஒருவனே வெல்லப்‌ பட்ட 
அஞ்செனும்‌ புலன்கள்‌ ஒத்தார்‌, 
ட அதித 
அனுமன்நல்‌ அறிவை ஒத்தான்‌. 
[வெஃகி - விரும்பி. கவை - குற்றம்‌, நீரார்‌ - தன்மை 
யுடையவர்கள்‌. ஒருவனே - ஒருவனுல்‌. | 


ராவணன்‌ வழியல்லாக வழிமேல்‌ஃ செல்லுகிற 
வன்‌ என்றால்‌, இவர்களோ வழியல்லாத வழிமேல்‌ 
ஒடுகஇிறவர்கள்‌. , குருவுக்கு மிஞ்சின சீடர்கள்‌ ! 
ராஜாவுக்கு முன்‌ படுகுழியில்‌ விழுக்அுவிடுகிறார்கள்‌. 

சமூதாய வாம்க்கைக்கு இந்தப்‌ போவழிகள்‌ 
நஞ்சைக்‌ காட்டிலும்‌ கொடியவர்கள்‌. சன்மார்க்கக்‌ 
தையே கொலை செய்தவர்கள்‌ அல்லவா ? இவர்களை 
வெக்ற அனுமன்‌; கெட்ட வழிகளிலே ராட்சஸ 





அக ௫ ௩ * க ௪ ச 
அங்கதன்‌ தாதுப்‌ படலர்‌, செய்யுள்‌ ௮, 


[ 886 ] 


அடிமைக்‌ கூத்தூம்‌, அழிந்த செருக்கும்‌ 


ஆவேசத்துடன்‌ ஓடும்‌ பஞ்சேச்‌இிரியங்களை ஜயிதத 
நல்லறிவியபோல்‌ விளங்குகிறான்‌. 

இப்படி ஆலோக௫ித்துக்‌ கெரண்டிருக்கும்‌ 
போதே, ௮அதோ--அடடா !--பழைய காவல்‌-தேவர்‌ 
கள்‌! பழைய உத்தியோகம்‌ போய்விட்டதென்பதும்‌, 
தாங்களே ஒரு புதிய உத்தியோகத்தில்‌ தங்களை 
நியமித்துக்‌ கொண்டார்கள்‌ என்பதும்‌ கமக்குத்‌ 
தான்‌ தெரியுமே ! இவர்களோடு போய்‌ ராவணன்‌ 
“மன்னே வாக்கும்‌ சாவோலையைக்‌ கேட்போம்‌ : 


தானையும்‌ உலந்த(து) ஐயா ! 
தலைவரும்‌ சமைந்தார்‌, தாக்கப்‌ 
போனபின்‌ மீள்வேம்‌ யாமே? 
அதுவும்போர்‌“புரிகி லாமை ! 
வானையும்‌ வென்று ளோரை . 
வல்லையில்‌ மடிய நூறி, 
ஏனையர்‌ இன்மை, சோம்பி 
இருந்த(த9அக்‌ குரங்கும்‌ 1” என்றுர்‌. 
[கான - சேனை. சமைந்தார்‌ - செத்தார்‌. வல்லை 
யில்‌ - விளைவில்‌. நாறி - அழித்து. | 


போர்‌ புரியாமல்‌ பதுங்கியிருந்து தாங்கள்‌ 
உயிர்தப்பி வந்த சாமர்த்தியக்தை, வீர வீரர்களை 
யெல்லாம்‌ விரைவிலே கொன்றொழித்த, (இன்‌ 
னும்‌ இரை இடைக்கவில்லையே!' என்று சோரம்பிச்‌ 
சும்மா இருக்கும்‌ குரங்கின்‌ சாமர்த்தியத்தோடு 
பிணைத்துப்‌ பேசும்‌ அழகை என்னென்பது? 


௭ 


[ 887 ] 


௪, கர, 


20 


தேவரும்‌ அழுதனர்‌! 


ராவண சேனாபதிகளும்‌ குரங்இனால்‌ கொலை 
யுண்டனர்‌. என்று காவல்‌ - தேவர்கள்‌ கூறிய 
வார்த்தையைக்‌ கேட்டதும்‌ ராவணன்‌: குமாரனான 
அட்சன்‌ கொடிய கோபக்‌ கனல்‌ பொங்கப்‌ பெரு 
மூச்சு விட்டு, சிவந்த கண்கஞடன்‌ தந்தையை 
'நேரக்கச்‌ தொழுது, : இந்தச்‌ இறிய கடமையைச்‌ 
சிறியேனுக்கு அருளவேண்டும்‌ ' என்று விண்ணப்‌ 
பம்‌ செய்து கொண்டான்‌. இந்திரனுடன்‌ நடந்த 
அந்தப்‌ பழம்பெரும்‌ போரில்‌ இவனது தமையனான 
இர்திரஜித்தை ஏவிவிட்டான்‌ ராவணன்‌. அதனா 
லன்றோ இக்திரஜித்து இக்திரஜித்தானான்‌ ? அந்தப்‌ . 
புகழும்‌ பேரும்‌ தம்பிக்குத்‌ தீராத மனக்குறையை 

[ 888 ] 


தேவரும்‌ அழுதனர்‌ ! 


உண்டாக்‌இவிட்டன. அத்தகைய சந்தர்ப்பம்தான்‌ 
இடைக்கவில்லையே ! ஆகவே, வலிமையில்லாத ஒரு 
குரங்கின்‌ மேலாவது தன்னை ஏவ வேண்டும்‌ என்று 
வேண்டிக்‌ கொண்டான்‌. 


எண்திசை வென்ற ராவணேச்வரன்‌ ஏவும்‌ 
போது, இந்த அற்ப வெற்றியாலும்‌ ௮க்தப பழைய 
மனக்குறை ஒருவாறு தீர்ந்துபோகக்கூடும்‌ என்று 
அட்சகுமாரன்‌ தெரிவிக்கிறான்‌ : 

 அண்ட்ர்கோன்‌ தன்னைப்‌ பற்றிக்‌ 
தரு(௧)!' எற, அடியேன்‌ நிற்க, 

உ கொண்டனை எம்முன்‌ தன்னைப்‌ 
பணி,என நெஞ்சம்‌ கோட்ல்‌ 

உண்‌(டு),அது தீரும்‌ அன்றே£ 
உரன்‌ இலாக்‌ குரங்‌(கு)ஒன்‌ றேனும்‌, 

எண்திசை வென்ற நீயே 
ஏவுதி என்னை !? என்றான்‌. 

[ ௮ண்டர்கோன்‌ - தேவேந்திரன்‌. தருக எனு - தரு 
வாய்‌ என்று சொல்லி, எம்‌ முன்‌ - என்‌ தமையனான 
இச்திரஜித்‌ து. நெஞ்சம்‌ கோடல்‌ - நெஞ்சிலே கொண்‌ 
ட ; மனக்குறை. அ௮ன்தே - அல்லவா. உரன்‌ இலா 
வலிமையில்லாதக, ஏவுதி - ஏவுவாயாக, ] 


( மேலும்‌, அந்தக்‌ குரங்கு குரங்கா யிராமல்‌ 
ஈசனே வேடம்‌ தாங்கு வந்ததா யிருந்தாலும்‌, அர 
கொடிக்குள்ளே பிடித்து வருவேன்‌ அப்பா ! தஷ்றி 
“னால்‌ தண்டனை செய்‌' என்று அட்சன்‌ பிரார்த்திதீ 
ததும்‌, ராவணன்‌ மைந்தனை மகழ்ந்து கோக்க, 

[ 889 ] 


சுந்தா சாண்டம்‌ 


(தேரேறிச்‌ சேனையோடு செல்வாய்‌' என்று 
விடை கொடுத்து அனுப்பிவைத்தான்‌ . ௪ 

மிக்க, ஆடம்பரத்தோடு படை யெடுத்துச்‌ 
சென்ற அட்சஞூமாரன்‌ அனுமனைக்‌ கண்டதும்‌, 
அலட்சியமாக* நகைத்து, ' குரங்கு என்ற பேரே 
இல்லாமற்‌ போகும்படி. உலகிலுள்ள குரங்குகளை 
யெல்லாம்‌ கருவறுத்து விடுவேன்‌ ” என்று சபதம்‌ 
செய்தான்‌. அனும - அட்ச யுத்தம்‌ உக்கிரமாக 


நடைபெற்றது. அப்போரில்‌ அனுமன்‌ ௮௪ 
குமாரனைத்‌ தரையிலே அரைத்துதி தேய்த்து 
ஒழித்துவிட்டான்‌. த 


அப்படி, ராவை குமாரன்‌ தங்கள்‌ கண முன 
வதஞ்‌ செய்யப்பட்டதும்‌ அரக்கர்கள்‌ இலைடைநீது 
போயினர்‌. இதுவரையிலும்‌ போர்முனையில்‌ முதுகு 
காட்டாமல்‌ உயிஎ்‌ கொடுத்தார்கள்‌ அரக்க வீரர்கள்‌ 
என்பதைக்கண்டோம்‌. இப்போதோ தகோல்விமேல்‌ 
தோல்வியாக, ராவணேச்வானது அருமைப்‌ 
பிள்ளையும்‌ ஏதோ ஒரு மூட்டைப்‌ பூச்சிபோல்‌ ந௬௯்‌ 
கப்பட்டதையும்‌ சண்ட அரக்கர்கள்‌ கண்ட இசை 
யெல்லாம்‌ தப்பி ஓடுகிறார்கள்‌ : 
புண்தாழ்‌ குருதியின்‌ வெள்ளத்‌(து) உயபிர்கொடு 
புக்கார்‌ சிலர்‌; சிலர்‌ பெ திபேபின்‌ 
பண்ட்‌ ரத்திடை இட்டார்‌ தம்‌உடல்‌ : 
பட்டார்‌ சிலர்‌; சிலர்‌ பயருஉந்தத்‌ 


திண்டா டித்திசை அறியா மறுகினர்‌, 
சற்றுர்‌ சிலர்‌: சிலர்‌ செல்வற்றர்‌ ; 
கண்டார்‌ கண்ட(தூஒர்‌ திசையே விசைகெடு 
தால்விட்‌ டார படை கைளிட்டார்‌! 


| 840 ) 


தேவரும்‌ அழுதனர்‌ ! 


(புண்‌ தாழ்‌ குருதி- புண்களிலிருக்து பெருகுகிற 
இரத்தம்‌, வெள்ள த்து உயிர்‌ கொடு புக்கார்‌ - வெள்ளத்‌ 
இலே உயிரோடு புகுந்து ஒளித்‌! ரான்‌. ்‌ 
பொதி பேய்‌ - பிணக்களைச்‌ சுற்றிடு பரதக்‌ து இிற்பஜிட்‌ 
போலக்‌ கோன்றிய பேய்கள்‌, வெடகீரம்‌: 26 இரசக்‌ 
கிஷம்‌ ; (இங்கே) பேய்களின்‌ பொக்வெமாசய பிணக்‌ 
கூவியல்‌. பட்டார்‌ - (பயத்தினாலே) இறந்தார்கள்‌. 
உரக - தூண்ட. மறுனெர்‌ - கலங்கனவாகளாய்‌. செற்‌ 
மூர்‌ - ஒடுங்இக்‌ ஒடந்தார்கள்‌. செலவு அற்றார்‌ - செல்ல 
மாட்டாமல்‌ பிரமித்திருந்தார்கள்‌. கொடு - கொண்டு, 


கால்விட்டார்‌ - ஓடினார்கள்‌. படை, - ஆயு குகள்‌. | 


போரிலே இறவாமல்‌ எஞ்‌ யிருந்த அரக்காக 
ளில்‌ இரச்தவெள்ளத்திலே ௫ மூழ்கி ஒளித்தவர்‌ இலர்‌. 
பேய்களுக்குப பொக்கிஷம்‌ என்று சொல்லக்கூடிய 
பிணக்‌ ஞூவியலில்‌ அழைந்து, பிண்த்தோடு பிணம்‌ 
போல விழுந்து றிட ந்தவர சிலர்‌. அனுமனால்‌ 
அன்ாி, அச்சம்‌ என்ற பேயால்‌ அ௮றையுண்டு 
கொல்லப்பட்டவர்‌ இலர்‌. வேறு இலர்‌, அச்சம்‌ 
தூண்ட, அங்கும்‌ இங்கும்‌ இக்குதி தெரியாமல்‌ 
இண்டாடித இரிந்து கலங்கி ஒடுங்கிக்‌ கிடந்தார்கள்‌. 
இன்னும்‌ சிலர்‌, எங்கும்‌ ட அஞ்சித்‌ திக்பிரமை 
பிடி தீதவர்களாய்‌, நின்ற இடத்திலே கின்று 
கொண்டிருர்தார்கள்‌. கண்ட கண்ட இசையெல் 
லாம்‌ தாறுமாறாக ஓடினவர்களும்‌ உண்டு. இப்படி 
ஓடும்போது, வட்ல ௮ பிரியாத ஆயுதங்களையும்‌ 
சமையென்னறு கைவிட்டார்களாம்‌. 


உண்டார்‌ கண்ட(துஓர்‌ திசையே விசைகொடு 
கால்விட்‌ டார்‌ படை கைவிட்டார்‌ ! 


[ 841] 


சுந்தர காண்டம்‌ 


என்று வருணனை, அச்சப்‌ போர்க்‌ சளத்தையும்‌ 
அப்பெரும குழப்பத்தையும்‌ அப்படியே கண்‌ முன்‌ 
கொண்டுவந்து விடுகறதல்லவா ? 8 


அரக்கர்கள்‌ காமரூபிசளாதலால்‌ பல உருவங்‌ 
காக்‌ கொண்டு தப்ப முயல்கிறார்களாம்‌ : 


மீனுய்‌ வே£ல்மை! உற்றார்‌ சிலர்$ சிலர்‌ 
ப௬வாய்‌ வழிநொறும்‌ மேய்வுற்றுர்‌ ) 
ஊளுர்‌ பறலையின்‌ வடிவுற்‌ ர்சிலர்‌ ; 
சிலர்நான்‌ மறையவர்‌ உருவாளூர்‌ 
மரஜர்‌ கண்இள மடவாக்‌ ஆயினர்‌, 
முன்னே நீம்குழல்‌ வகிர்வுற்ருர்‌ 
ஆனூர்‌ சிலர்‌ 5 சிலர்‌, * ஐயர்‌, நன் சரண்‌ !' 
என்ரு?) தின்றவர்‌, * அரி!” என்றுர்‌. 


[வேலை - சமுத்திரம்‌. உற்முர்‌ - அடைச௫்தார்கள்‌. 
வழிதொழும்‌ - வழிகள்‌ தோறும்‌, மேய்வு உற்றார்‌ - 
மேயத்‌ தொடங்கினார்கள்‌. ஊனார்‌ பறவை - மாமிசத்தை 
உண்ணும்‌ பட்ேள்‌. வடிவுற்றார்‌ - வடிவத்தைக்‌ கொண்‌ 
டார்கள்‌. நான் மறையவர்‌ - காலு வேதங்களோடு கூடிய 
வைதிகப்‌ பிராமணர்கள்‌, மானார்‌ சண்‌ இள மடவார்‌ - 
மான்‌ போன்ற சண்களோடு கூடிய இளம்‌ பெண்கள்‌, 
குழல்‌ - கூச்சல்‌. வ௫ிர்வு உற்ருர்‌ - வர்க்‌ தகொண்டு 
கின்றார்கள்‌. அரி - ஹரி) விஷ்‌ ண, ] 

இல அரக்கர்கள்‌ மீனுருவம்‌ கொண்டு சமுத்‌ 
ஜ்த்தில்‌ ஒளிந்து கொள்கிறார்களாம்‌. சிலர்‌ பசு 
வடிவம்‌ கொண்டு, அனுமனுக்குச்‌ சக்தேகம்‌ உண்‌ 

| 552 ] 


தேவரும்‌ ௮ழுதனர்‌ ! 


டாகாதபடி, புல்லாக்தரையில்‌ மேயத்‌ தொடங்கு 
இருர்களாம்‌. இவர்களைக்‌ காட்டிலும்‌ புத்திசாலிகள்‌ 
கழுகு முதீலிய பட்சிகளின்‌ வடிவத்தைத்‌ தரித்திருக்‌ 
இருர்கள்‌. உயிர்‌ தப்புவதோடு, வயிரு ஈ ஆசைதீரப்‌ 
பிணங்களையாவது கொத்தித்‌ தின்னலாமே என்‌ 
பது ஆலோசனை. 


அதோ, சில வைதிகப்‌ பிராமணர்கள்‌, 
கையிலே தர்ப்பைப்‌ புல்லும்‌ பஞ்சாங்க ஏடுமாய்‌! 
அவர்களுக்குப்‌ போர்க்களத்தில்‌ என்ன வேலை? 
சல ராட்சஸர்களே அந்த வேடத்தைப்‌ போட்‌ 
டுக்கொண்டிருக்கிறார்கள்‌! வேறு சிலர்‌, அனும 
னுடைய இரக்கத்திற்கே பரத்திரமாக விரும்பி, 
பெண்‌ வேடம்‌ போட்டுக்கொள்ூருர்கள்‌ ! பெண்க 
ளிலும்‌ இளம்பெண்கள்‌, அழகான பெண்கள்‌ 
என்றால்‌, அதிகமான இரக்கம்‌,ஏ.ற்படுமாம்‌ ! பெண்‌ 
கள்சாம்‌ என்று ருசுப்படுதீதுவ்தற்கு--இவர்கள்‌ 
மூளையே மூளை 1--கண்ணாடியும்‌ சீப்பும்‌ கையில்‌ 
கொண்டு, முன்னே, சீவி : வகுப்பு ' எடுக்கிறார்கள்‌ ! 


இலர்‌ அனுமனையே சரணாகதி பண்ணு ரூர்‌ 
கள்‌. உயிராசையால்‌ இதைக்‌ காட்டிலும்‌ இழிவான 
காரியத்தைக்கூட இன்னும்‌ சில அரக்கர்கள்‌ 
செய்யத்‌ துணி௫ுருார்கள்‌. அதாவது, இலங்கையில்‌ 
ஒருவரும்‌ உச்சரிதீதிராத ஹரி நாமத்தையே இவர்‌” 
கள்‌ கோஷிக்கிறார்கள்‌, அனுமன்‌ காது செவிடு 
படும்படி ! 


இவர்களைக்‌ காட்டிலும்‌ அதி புதீதிசாலிக&ரம்‌ 
உண்டு. இந்த ஆசாமிகள்‌ உயிர்‌ தப்பச்‌ செப்த 
உபாயங்களையும்‌ பார்க்கலாம்‌ : 


[ 848 ] 


சுந்தர காண்டம்‌ 


த்ம்தா ரமும்‌, உறு கிளையும்‌ தமைஎதிர்‌ 
தழுவுந்‌ தொறும்‌, *நும தமர்‌அல்லேம்‌ ; , 
வந்தேம்‌ வானவர்‌ !£ என்‌(று)ஏ கினர்சிலர்‌ 
சிலர்‌, * மா னுயர்‌ என வாய்விட்டார்‌ ; 
மந்தா ரம்கிளர்‌ பொழில்வாய்‌ வண்டுகள்‌ 
ஆளூர்‌ சிலர்‌; சிலர்‌ மருள்கொண்டார்‌ ) 
இந்தார்‌ எயிறுகள்‌ இறுவித்‌ தார்சிலர்‌ 
எரிபோல்‌ குஞ்சியை இருள்லித்தார்‌ 


[தம்‌ தாரமும்‌ - தமது மனைவிமாரும்‌, உறு இரையும்‌- 
நெருக்கெ உறவினர்களும்‌. தழுவுந்தோறும்‌ - தழுவிக்‌ 
கொள்ளும்‌ போதெல்லாம்‌. நும தமர்‌ - உமது சுற்றத்‌, 
தார்‌. வந்தேம்‌ - வர்தோம்‌. வானவர்‌ - தேவர்கள்‌, என்று 
ஏூனெர்‌ - என்று சொல்லி அப்பால்‌ போய்விட்டார்கள்‌, 
மானுயர்‌ - மானிடம்‌: “மனிதர்‌, மக்தாரம்‌ - ஒருவகைத்‌ 
தேவ விருட்சம்‌. இளர்‌ - விளங்குகிற. பொழில்வாய்‌ - 
கன்ட கக மருள்‌ - மயக்கம்‌, இந்தார்‌ - இர்-- 
ஆர்‌ ; பிறைச்‌ சந்திரனை ஓத்த, எயிறுகள்‌ - கோரப்‌ பற்‌ 
கள்‌. இறழுலித்தார்‌ - உடைத்துக்கொண்டார்கள்‌. எரி - 
நெருப்பு. குஞ்ச . ரோமம்‌, எரி போல்‌ குஞ்சி - செம்‌ 
பட்டை மயிர்‌, இருள்வித்தார்‌ - இருளைப்போல்‌ கறுப்‌ 
பாக்கக்கொண்டார்கள்‌.] 

சில அரக்கர்கள்‌ தப்பி ஒடும்போது, அவர்களு 
டைய மனைவிமாரும்‌ வேறு நெருங்க இளைஞரும்‌ 
எதிரே வந்து தழுவிக்‌ கொள்கிறார்களாம்‌, இப்படி 
யாச்து--ஜயேச, பாவம்‌ !--உயிர்‌ தப்பி வந்தார்‌ 
களே என்ற உற்சாகத்துடன்‌. அப்படி அவர்கள்‌ 
தழுவிக்கொள்ளும்‌ போதெல்லாம்‌, ஓடித்‌ தப்ப 

[ 54 ] 


தேவரும்‌ அழுதனர்‌ ! 


முயலும்‌ ஆசாமிகள்‌ அனும பயத்தால்‌, நாங்கள்‌ 
உங்கள்‌ , உறவினர்‌ இல்லையே! தேவர்கள்‌ 
அல்லவா? தெரியவில்லையா உங்களுக்கு?' என்னு 
சொல்லிக்கொண்டே அப்பால்‌ நழுவிப்‌ போகிறா 
கன்‌. மனைவியை நோக்கிக்‌ கணவன்‌, உயிரைக்‌ 


காப்பாற்றிக்‌ கொள்ளும்‌ ஆசையால்‌, : என்ன 
தவறு! அடி, பெண்ணே ! கான்‌ உன்‌ புருஷனில்‌ 
லயே!” என்று சொல்வது எவ்வளவு பரிதாப 
மானது! 


தங்களை அடிமைத்‌ தேவர்கள்‌ என்று சொல்‌ 
லிக்கொண்டு ஓடும்‌ பரிதாபம்‌ ஒரு புறம்‌; * கரங்கள்‌ 
அரக்கர்கள்‌ இல்லை, மீனிதா்கள்‌ !' என்னு தங்கள்‌ 
இரையான மணிதப்‌ புழுக்களின்‌ பேரால்‌ தப்ப 
முயலும்‌ விக்தை ஒரு புறம்‌. தேவர்கள்‌ என்னும்‌, 
மனிதர்கள்‌ என்றும்‌ தப்ப, முயன்றது போல்‌, 
வண்டுகளாகவும்‌ உருவங்கொண்டு சோலைகளில்‌ 
பறந்து சென்று உயிர்‌ பிழைக்தவர்களும்‌ உண்டு. 

௮இ புத்திசரலிகளில்‌ சிலர்‌ கழே டந்த 
கல்லை எடுத்து, தங்களைக்‌ காட்டிக்‌ கொடுக்கும்‌ 
கோரப்‌ பற்களையே தட்டி விடுகிறார்களாம்‌. சில 
மேதாவிகள்‌ செம்பட்டை மயிரைக்‌ கறுப்பாககும்‌ 
முயற்சியில்‌ தீவிரமாக எஈடுபடுஒறுர்கள்‌ 1! எந்தக்‌ 
சடையில்‌, ஏமாறிப்‌ போகாமல்‌, கூந்தல்‌ - தைலம்‌ 
வாங்கனார்களோ? 


ஆண்‌ பிள்ளைகள்‌ பாடு இந்தவிதமாக, அரக்க 
மாதர்களின்‌ துயரத்தை என்னென்பது? இலங்கை 
யெங்கும்‌ அழுகையொலிதான்‌. காலில்‌ படுட்படி. 
யாகக்‌ கூந்தலை விரித்துக்கொண்டு கூக்கூரலிடும்‌ 
பெண்களைப்‌ பாருங்கள்‌ : 


| 845 | 


சுந்தர காண்டம்‌ 


குண்டலக்‌ குழைமுகக்‌ 
குங்குமக்‌ கொங்கையார்‌, 
வண்டலைத்‌(து) எழுகுழல்‌ 
கற்றைகரல்‌ வருடவே, 
விண்‌ (டு)அலத்‌ தகவிரைக்‌ 
குழுதவாய்‌ விரிதலால்‌, 
அண்டம்‌உற்‌ றுள(து) அவூர்‌ 
அழுதபே ரமலையே ! 


[குண்டலக்‌ குழை - குண்டலம்‌ அணிந்த காது, 
வண்டு அலைத்து - வண்டுகளை அலையச்‌ செய்து. குழல்‌ 
கற்றை - கூந்தல்‌ தொகுதி. கால்‌ வருடவே - காலில்‌ , 
விழுந்து புரளும்படியாகி, விண்டு:- இறக்.து. அலத்தகம்‌ - 
செம்பஞ்சு, விரை - நறுமணம்‌, குமுதம்‌-ஆம்பல்‌. ௮(வ்‌) 
வூர்‌ - ௮ந்த இலங்கை: பேர்‌ அமலை - பெருங்‌ குரலோசை. 
அண்டம்‌ உற்றுளது - வானத்தையும்‌ எட்டியது. | 


இத்தகைய குழப்பங்களுக்வடையே, சாவோலை 
கொண்டு போகும்‌ தேவர்களைக்‌ கடைசி முறையா 
கச்‌ சந்திக்றோம்‌. இவர்களுக்கு இப்போது ஓலை 
வா௫ிக்கும்‌ உத்தியோகமும்‌ போய்விட்டது. மகனு 
டைய மரண சமாசாரம்‌ ஏற்கெனவே சக்கரவர்த 
இக்கு எட்டிவிட்டது. அரண்மனை அழுகையும்‌ 
அடிப்புமா யிருக்கிறது. கஷ்டமான ஒரு கடமையி 
லிருக்து விடுபட்ட தேவர்கள்‌ இப்போது வேறொரு 
கஷ்டத்தில்‌ கக்‌ கொள்கிறுர்கள்‌. சக்கரவர்த்தி 
டட துக்கம்‌ விசாரிப்பதென்றால்‌, எளிதான காரி 
யமா? பக்கத்திலுள்ளவர்களைப்‌ பார்த்து அப்படியே 
செய்யவேண்டுமல்லவா ? 


[ 846 ] 


தேவரும்‌ அழுதனர்‌ ! 


எவ்வளவோ புத்திசாலிசத்தனமாய்‌ * நடத்து 
கொள்வதாக எண்ணம்‌: 
டி 
தாவரும்‌ திருநகர்த்‌ 
தைய லார்முதல்‌ 
ஏவரும்‌ இடைவிருந்(து) 
இரங்கி ஏங்கிலுர்‌ ; 
காவலன்‌ கால்மிசை 
விழுந்து, காவல்மாத்‌ 
தேவ௫ம்‌ அழுதனர்‌ ; 
களிக்கும்‌ சிந்தையார்‌ 
[ தாவரும்‌ - வருத்தம்‌ இல்லாத. ஏவரும்‌ - எல்லா 
ரும்‌: இடை - இடத்தில்‌ ; (இங்கே) பாதத்தினிடத்தில்‌. 


காவலன்‌ - சக்கரவர்த்தி, மா - டுபருமை, | 


பெண்கள்‌ மார்பிலும்‌ வயிற்றிலும்‌ அடித்துக்‌ 
கொண்டு ராவணன்‌ காலில்‌ விழுச்து அல வதும்‌ 
ஏங்குவதுமா யிருக்கிறார்கள்‌. ( இதுகான்‌ இந்த 
ஊரில்‌ துக்கம்‌ விசாரிக்கும்‌ மூறை!' என்று 
துணிசர்து தேவர்களும்‌ அடித்து விழுந்து அலறத்‌ 
தொடங்குகிறுர்கள்‌. இவ்வளவு , ராஜபக்தியின்‌ 
இரகசியம்‌ கடைசியாக விளங்க விட்டதல்லவா? 
வெளிய அழுகை, உள்ளே களிப்பு. ௫ ராவணன்‌ மகன்‌ 
செத்தான்‌ !' என்ற மகிழ்ச்சியால்‌ உள்ளம்‌ கன்‌- 
வெறி கொள்கிறது. ராஜபக்தி - நாடகமாடும்‌ இந்த 
ஆஷாடபூதிகள்தாம்‌ முன்னே அரக்கர்களை: நம்‌ . 
மவர்கள்‌ ? என்று உறவு கொண்டாடியவரிகள்‌ ! 
இவர்களைக்‌ ௫ காவல்‌ மாத்தேவர்‌ '-- பெரிய காவல்‌ - 


[8477] 


சுந்தா காண்டம்‌ 


தேவா்கள்‌--என்று கவிஞன்‌ ஞாபகப்‌ படுத்து 
கிரான்‌. 

ராவண ம ராஜ்யத்திலே அடிமைகளுக்கு 
இரட்டை வாழ்க்தைச்‌ எந்த ராவண ராஜ்யததிலும்‌ 
இப்படித்‌: தானை? இவ்வாழ்க்கை அடிமைகளை 
யும்‌ கெடுத்து ஆளும்‌ சாதியையும்‌ வஞ்த்துவிடு 
இறது. 


[ 348] 


21 


இந்திரஜித்தின்‌ வெற்றி 


அட்சன்‌ வதமான செய்தி கேட்டு இத்திரஜித்‌ 
இன்‌ சண்கள்‌ நெருப்புச்‌ இந்துகின்றன. பழி 
வாங்கத்‌ துடிக்கறது வீர உள்ளம்‌. ஆயிரத்து இரு 
நூறு பேய்கள்‌ பூட்டிய தேர்த்தட்டிலிருக்து, 
( கொலைக்குக்‌ கொலை ! இரத்தத்திற்கு இரத்தம்‌ !' 
என்ற வெரியுடன்‌ கர்ஜிக்கிறான்‌,-- இசைகள்‌ ீ] 
அண்டமே பிளக்து விட்டது 1? என்னு நடுங்கும்படி. 
வீரக்‌ கழலும்‌ வீரக்‌ இண்டுணி மாலையும்‌ யூத்த 
பேரிகைகளோடு கலந்து ஒலி செய்ய, எவ்‌ அளவு 
ஆடம்பரமாக வருகிறான்‌! 4போர்‌ மும்முறமாக 
விட்டது என்று மும்மூர்த்திகளும்‌ தொழில்‌ 
மறந்து கிற்இரூர்கள்‌ ! 


[ 849 ] 


சுந்த.ர காண்டம்‌ 


தம்பியை நினைக்க நினைக்க இப்போது அவனு 
டைய சண்களில்‌ நீர்‌ தாரைதாரையாகப்‌ டுபருகப்‌ 
பார்க்கிறது ; , ஆனால்‌ அடக்கக்‌ கொள்ளுகிறான்‌, 
தாரை நீர்‌ சிந்தாமல்‌ அப்படியே கண்களில்‌ ததும்பி 
நிற்கும்படி. ஏன்‌ இப்படித்‌ தன்‌ வில்லைப்‌ பார்தீதுக்‌ 
கோபிக்கறான்‌, உடனேயே இரிக்கிறான்‌ ? 

தம்பியை உன்னும்‌ தோறும்‌ 
ட. தாரைநீர்‌ ததும்பூம்‌ கண்ணான்‌; 
வம்பியல்‌ சிலையை நோக்கி 
வாய்மடித்(து) உருத்து நக்கான்‌ ) 
 கொம்பியல்‌ மரயஃவாழ்க்கைக்‌ 
குரங்கினுல்‌, குரங்கா ஆற்றல்‌ 
எம்பியோ தேய்ந்தான்‌ ? எந்தை 
புகழன்ரூ தேவ்ந்த(து) 1! என்றான்‌. 

[உன்னும்‌ - நினைக்கும்‌. வம்பு - வீண்‌, இலை- வில்‌, 
உருத்து - கோபித்து, ஈக்கான்‌ - சரித்தான்‌. கொம்பு - 
மாக்கொம்பு. குரங்கா - குறையாத. ஆற்றல்‌ - வலிமை. 
எம்பி . என்‌ தம்பி, எந்தை - என்தந்தை,]| 

ஆபத்து வேளையில்‌ தம்பியைக்‌ காப்பாற்ற 
உபயோகப்படாத வில்‌ தன்‌ கையிலே வீண்‌ பார 
மென்று கோன்றுறத, அந்த வில்லை அப்படிப்‌ 
பார்க்கும்போதே திடீரென்று சோகம்‌ முழுமையும்‌ 
கோபதாபமாக மாறிவிடுகிறது. வாய்‌ மடித்து 
உதட்டைக்‌ கடித்துக்‌ கொண்டு சிரிக்கிறான்‌ ஒரே 
பேயர்‌ சிரிட்பு ! 

உடன்‌ பிறந்த அ௮ட்சன்‌ பலம்‌ இவனுக்கு நன்‌ 
ரகத்‌ தெரியும்‌, எப்பேர்ப்பட்ட தம்பி. ராவண 

[ 850 ] 


இர்‌.திரஜித்தின்‌ வெற்றி 


குமாரன்‌--ஒரு குரங்கனால்‌--ஏளைக்குக்‌ இளை தாவிக்‌ 
குதிக்கும்போது தவறி விழுந்தாலே உயிர்விடக்‌ 
கூடிய அந்த அற்பப்‌ பிராணியினால்‌--தேய்க்கப்‌ 
பட்டான்‌. என்ற நினைப்பு வந்ததும்‌, * அடடா 
தம்பியா தேய்ந்தான்‌? என்‌ தந்தையான சக்கர 
வர்ச்தியின்‌ புகழன்றோ தேய்ந்து போயிற்று 2? ' 
என்று தனக்குள்‌ தானே சொல்லிக்‌ கொள்ளு 
இருன்‌. ஆழ்ந்த சோகத்திலும்‌ அதிபயங்கர 
ஆடம்பரம்‌--ஏகாதிபத்திய இறுமாப்பு ! 


ராவணனுடைய ராணுவ ராஜ்யத்தில்‌ தேவர்‌ 
கள்‌ தன்மதிப்பில்லாத£படிகளாகவும்‌, அரக்கர்கள்‌ 
செருக்கு வாய்ந்த வீர வெறியர்களாகவும்‌ விளங்கு 
இரார்கள்‌. 0கெளரவ0மமண இகர்த ராட்சஸ மகாராஜ்‌ 
யத்தைத்‌ தாங்இ நிற்கும்‌ முக்யெமான கதாணாகக்‌ 
காண்கிறது. இதனாலயயே ராவணன்‌ தன்‌ கெளர 
வத்தையும்‌ அக்தஸ்தையும்‌ காப்பாற்றிக்கொள்ள 
அரும்பாடுபடுகிறான்‌ ; எத்தனையோ அரக்கர்களைப்‌ 
பலிகொடுக்கவும்‌ கூ.௪வில்லை. அப்படியே இந்திர 
ஜி.த்தம்‌ சன்‌ அருமைத்‌ தம்பி அழிக்ததைக்கூட ஒரு 
பெரிய ஈஷ்டமாகக்‌ கருதவில்லை ; சக்கரவர்த்தியின்‌ 
கெள ரவத்தையே பெரிதாக மதிக்கிறான்‌. அட்சன்‌ 
சாவைக்‌ காட்டிலும்‌ அரசன்‌ புகழின்‌ தேய்வையே 
பெரிதாக மதிக்கும்போது, அந்த ஏகாதிபத்திய 
கெளரவத்தின்‌ முழுப்பாரமும்‌ தன்‌ தலைச்சுமை 
யாஇவிட்டது என்பதை எப்படி. உணர்ந்திருக்‌ 
இருன்‌, பாருங்கள்‌ ! 


இத்தகைய ராஜபக்தி வாய்க்க வீரமகன்‌ ஷரத்‌ 
தந்தையைச்‌ சந்திக்கும்‌ காட்சி எவ்வளவு உருக்க 
மாயிருக்கிறது ! 


[851 ] 


சுந்தர காண்டம்‌ 


தாளிணை விழுந்தான்‌, தம்பிக்‌(கு) 
இரங்கிறன்‌ ; தறுக ணுனும்‌ 
தோளிணை பற்றி ஏந்தித்‌ 
தழுவினன்‌, அழுது சார்ந்தான்‌ ; 
வாளிணை நெடுங்கண்‌ மாதர்‌ 
வயி(று)அலைத்‌(து) அலறி மாழ்க, 
மீளிபோல்‌ மொய்ம்பி ஒனும்‌ 
விலக்கினன்‌, விளம்ப லுற்றான்‌. 


(இணை - இரட்டை, தறுகணாள்‌ .. அஞ்சா வீரனான 
சரவணன்‌, அலைத்து - அடித்து: மாழ்க - மயங்க, மீளி - 
யமன்‌, பேய்‌, மொய்ம்பு - வலிமை, | ர 


ராவணனைக்‌ கண்டதும்‌ இநம்திரஜித்தின்‌ 
சோகம்‌ அஇகரிஜ்துச்‌ சில கிமிஷங்கள்‌ கோபத்தை 
மறைக்கிறது. அழுதுகொண்டே காலில்‌ விழுஇிருன்‌ . 
கந்தை, மகன்‌ தோளைப்பிடித்துத தூக்கித்‌ தழுவிக்‌ 
கொண்டே சோர்ந்து புலம்புகிறான்‌. சுற்றியிருந்த 
இந்திரஜித்தின்‌ தாயாரும்‌ மற்ற ஸ்இர்களும்‌ வயிற்‌ 
வில்‌ அடித்து அலரிக்கொண்டு மயங்கு விழுகிருர்‌ 
கள்‌. உடனே இநச்திரஜிதது தன்‌ சோகத்தை 
அடக்கிக்கொண்டு, பெண்டுகளையும்‌ விலக்கி முன்‌ 
'சென்று, தந்தையைப்‌ பார்த்துப்‌ பேசதீ தொடங்கு 
கிரான்‌ : 
“ ஒன்றும்நீ உறுதி ஓராய்‌ ! 
உற்றிருந்‌(து) உளைய கிற்றி ; 
வன்றிறல்‌-குரங்கின்‌ ஆற்றல்‌ 
மரபுவி உணர்ந்தும்‌ மன்ற ! 
[ 852 | 


இர்திரஜித்தின்‌ வெற்றி 

ஃ 0ென்றுநீர்‌ பொருதிர்‌ !? என்று 
திறம்திறம்‌ செலுத்தித்‌ தேயக்‌ 

கொள்றனை நீயே அன்றோ; 
அரக்கர்தம்‌ குழுவை ?” என்றுன்‌. 


[ஓராய்‌ - ஆலோ 'க்கவில்லை. உற்றிருந்து - அன்பம்‌ 
அனுபவித்து, உளையகற்றி - மனம்‌ அழிந்து வேதனைப்‌ 
படுகிருய்‌. மரபுளி - இரமமாக, பொருகிர்‌ ம்‌ போர்‌ 
செய்யுங்கள்‌. இறம்திறம்‌ - வரிசை வரிசையாக, 
செலுத்தி - ஏவி அனுப்பி. குழு - கூட்டம்‌, | 


டகடல்‌ தாண்டி. 'வந்து , அசோக வனத்தை 
அழிக்கத்‌ துணிர்த குரங்கின்‌ கொடிய வலிமையை 
௮ நிந்திருச்தும்‌, என்னை.அனுப்பாமல்‌ அரக்கர்களை 
வரிசை வரிசையாக அனுப்பிப்‌ பலி கொடுக்க 
லாமா?” என்னு கேட்கும்‌ இக்தீரஜித்தின்‌ கோபம்‌ 
பளிச்சென்று அனுமனை விட்டு ராவணன்‌ மேல்‌ 
பரய்றெது. : குரங்தா கொன்றது? ஐயோ ! இந்த 
அரக்கர்‌ கூட்டங்களை யெல்லாம்‌ நீ யல்லவா அ.கி 
யாயமாகக்‌ கொன்றுவிட்டாய்‌?' என்று அந்தக்‌ 
கொலைக்‌ குற்றத்தை ராவணன்மீது சுமத்துகிறான்‌. 
 அட்சனைக்‌ கொன்‌ இன்னும்‌ ஒடிப்போகாமல்‌ 
கின்ற குரங்கை இப்படி ஆடவிட்டு வேடிக்கை, 
பார்க்கலாமா ?' என்று குமுறுகிறான்‌. 


: இனிப்‌ போய்‌ ஜயிப்போமாயினும்‌, அநத 
ஜயம்தான்‌ இப்போது ஏற்பட்டுவிட்ட அளமா 
னத்தைத்‌ துடைக்க முடியுமா? என்று தகப்பனை 
அவன்‌ முன்னிலையிலேயே கண்டித்துப்‌ பேசும்‌ 
இக்திரஜித்து ராஜபக்தியிலாவது, பிதாவின்‌ பக்தி 

[ 858 ] 


௬. கர. 234 


சுந்தர காண்டம்‌ 


பிலாவது குறைந்தவன்‌ அல்லன்‌. எனவே, கடைசி 
யாக, ஐயனே ! அந்தக்‌ கூரங்கை கானே போய்‌ 
வெகு சக்ஏரத்தில்‌ சிரமம்‌ இல்லாமல்‌ பிடி.தீது உன்‌ 
கையில்‌ கொடுப்பேன்‌, நீ வருந்த வேண்டாம்‌ ; 
நீண்ட காலம்‌ புகழோடு வாழ்நதிருப்பாயாக [0 
என்று அன்போடு ராவணனுக்கு உறுதி கூடிப்‌ 
போருக்குப்‌ புறப்படுகிறான்‌. இத்தகைய இநதிர 
ஜித்தைக்‌ கவிஞன்‌ வீரத்தின்‌ பன்மை தீர்ப்பான்‌ ' 
என்று” கஉறுடரான்‌.  இந்திரஜித்துக்கு முன்னால்‌ 
(வீரர்‌ பலராக இருந்ததால்‌) வீரம்‌ பன்மையாயிருக்‌ 
ததாம்‌. ஆனால்‌, இவன்‌ தோன்றிப்‌ பிரசித்தி 
பெற்ற பின்பு, வீரத்தின்‌ பன்மை தீர்ந்து, ௮து 
ஒருமையாகி விட்டதாம்‌. £ வீரத்திற்கு ஒருவன்‌ 
கான்‌; அவன்தான்‌ இந்திரஜித்து ! என்று 
உலகம்‌ அறிர்துகொண்டது. 
இப்படிப்பட்ட இந்திரஜிக்தே போகும்‌ வழி 
ல்‌ அனுமனுடைய வீரத்தைப்‌ புகழ்கிறான்‌. வீரன்‌ 
அல்லவா வீரனை அறிவான்‌ 2 
சென்றனன்‌ என்ப மன்றே ; 
திசைகளோ(டூ) உலகம்‌ எல்லாம்‌ 
வென்றவன்‌ இவன்‌ என்‌ ருலும்‌, 
விரத்தே நின்ற வீரன்‌, 
அன்‌(று)அது கண்ட ஆழி 
அனுமனை, “ அமரின்‌ ஆற்றல்‌ 
நன்‌ (றுட்‌ 1 என உவகை கொண்டான்‌ ! 
யாவரும்‌ நடுக்கம்‌ உற்றார்‌. 
| ஆழி ல்‌ சமுத்திரம்‌ ; (இங்கே) வீர சமுத்திரம்‌. 
நின்ற - நிலைபெற்ற. அமர்‌ - போர்‌.]| 
[ 854 | 


இக்திரஜித்தின்‌ வெற்றி 


எத்தனையோ ராட்சஸர்களையும்‌, முக்கியமாகத்‌ 
தன்‌ தம்பியையும்‌, தந்தையின்‌ புகழையும்‌ அழித்து 
விட்ட அனுமனைக்‌ குறித்து, 4 இந்தப்‌” போர்த 
திறமை நன்ராமிருக்கறது !” என்று சக்தோஷப்படு 
இரான்‌. இது என்ன சந்தோஷம்‌? சரியான எதிரி 
கிடைக்கும்போது வீரர்‌ அடையும்‌ இந்தச்‌ சந்தோ 
ஆத்தை என்னவென்று சொல்வது ? இப்படி. எதிர்‌ 
பாராத கிலையில்‌ வீரக்‌ கடலாகிய அனுமனைக்‌ 
குறித்து இந்திரஜிதீது ஒரு யோக்கியதா பீதீதிரம்‌ 
்‌ வா௫ித்து மஇழ்ந்ததும்‌, அந்த மகிழ்ச்சியே அவனு 
டன்‌ போகும்‌ சமுத்திரம்‌ போன்ற ராட்சஸர்களை 
யெல்லாம்‌ கடுங்கச்‌ செய்றது! தேவர்‌ முதலானவர்‌ 
களும்‌, * இந்த ம௫ழ்ச்சி என்ன செய்துவிடுமோ ? ' 
எலு நடுநடுங்குகிறுர்கள்‌ ! 


போர்க்களதக்தைப்‌ பாரீத்ததும்‌ இந்திரஜித்‌ 
அக்கு அது இலங்கையின்‌ பகுதியென்றே தோன்ற 
வில்லை. எங்கே பார்த்தாலும்‌ பிண மலை, இரத்த 
வெள்ளம்‌, ஆயுதக்‌” காடு ! வேறோர்‌ உலகத்துக்குப்‌ 
போய்விட்டது போலத்‌ தோன்றுகிறது. எதற்கும்‌ 
கலங்காக இவன்‌ நெஞ்சில்‌ சிறிது ஏக்கம்கூட 
உண்டாஇறது : 


டவப்‌(பு)அடை கில்லா நெஞ்சில்‌ 
சிறியதோர்‌ விம்மல்‌ கொண்டான்‌ ; 
* அப்படை வேலை அன்ன 
பெருமையர்‌ ஆற்ற 6லோடும்‌ 
ஒப்‌(பு)அடை கில்லார்‌ எல்லாம்‌ 
உலந்தனர்‌; குரங்கும்‌ ஒன்றே 1 
| 885 ] 


சுந்தர காண்டம்‌ 


எப்பல்ட்‌ நெசண்டு வெல்வ(து) 
'இர்ர்மன்வந்(து) எதிர்க்கின்‌ ?” என்றான்‌. 
[வெப்பு - வெப்பம்‌, வேலை - சமுத்திரம்‌. ஒப்பு - 
உவமை: ஈடு, அடைகல்லார்‌ - பெழுதவர்கள்‌, உலக்‌ 
தனர்‌ - அழிர்தார்கள்‌. | 


ஒரே குரங்கு இத்தனை பேரையும்‌ இப்படி. 
அழித்துவிட்டதே! இனி ராமன்‌ வந்து எஇர்த்தால்‌,, 
நாம்‌ எநீதப்‌ படை கொண்டு ஜயிக்கப்‌ போகுிரோம்‌?' 
என்ற கவலை இப்போதே வம்துவிடுகிறது இந்திர 
ஜித்துக்கு ! 

போகும்‌ வழியெல்லாம்‌ எத்தனை ராட்சஸ 
வீரர்கள்‌ விழுந்து இடக்கிறாசள்‌ ! அவர்களை யெல்‌ 
லாம்‌ அவன்‌ நன்றாக அறிவான்‌. எத்தனை யுத்தங்‌ 
களில்‌ தன்னுடன்‌ சேர்ச்து வெற்றியைப்‌ பங்இட்டுக்‌ 
கொண்டார்கள்‌ ! அவர்களில்‌ பலரையும்‌ தோழர்க 
ளாகவே மஇத்திருந்தான்‌. சிலர்‌ கண்‌ போரலிருக்து,, 
எந்தப்‌ பக்கத்திலிருநீதும்‌ ஏற்படக்கூடிய ஆபத்துக்‌ 
கா யெல்லாம்‌ விலக்கக்கூடியவர்கள்‌ ; அவர்களை 
அவன்‌ கண்ணாகவே போற்றினான்‌. சிலர்‌ அபாய 
காலங்களில்‌, அவனுக்காகச்‌ சந்தோஷமாய்தீ தங்‌ 
கள்‌ உயிரையே கொடுக்கக்‌ கூடியவர்கள்‌; அப்படிப்‌ 
பட்ட வீரர்களை அவனும்‌ தன்‌ உயிராக மதிதீறு 
வக்தான்‌. சிலர்‌ அவன்‌ கையிலுள்ள ஆயுதம்‌ 
போலவே உழைத்து வந்தார்கள்‌; தங்களுக்கென் அு 
பிரத்தியேக விருப்பு வெறுப்பில்லாமல்‌, அவனுக்‌ 
- காகவே உயிர்‌ வாழ்ந்து, அவனைப்‌ பாதுகாப்‌ 
பதையே விரதமாக, உயிராசையாகக்‌ கொண்டிருக்‌ 
தார்கள்‌. இப்படிப்பட்ட ராஜ பக்தர்களான படை 


[ 956] 


இந்திரஜித்தின்‌ வெற்றி, 


வீரர்கள்‌ இப்போது அந்த யு ர. இன 
ணோேடு மண்ணாகக்‌ கடைப்பதைக்‌ 4699 ஊன்‌ ணட 
இந்திரஜித்தின்‌ கிலையை என்னென்று சொல்வது 7 
ஆனால்‌, துக்கச்தை இப்போது இங்கே வெளி 
பிடுவது பலவீன மல்லவா ? 






கண்ணனூர்‌, உயிரே ஒப்பார்‌, 
கைப்படைக்‌ கலத்தின்‌ காப்பார்‌, 
எண்ணலாம்‌ தகைமை இல்லார்‌ 
இறந்‌(து)இடைக்‌ கிடந்தார்‌ தம்மை, 
மண்ணுளே நோக்கி நின்று, 
வாய்மடித்(து்‌ உருத்து, மாயாப்‌ 
புண்ணுளே கோலிட்‌(டு) அன்ன 
மானத்தால்‌ புழுங்கு கின்றான்‌. 
| கண்ணனார்‌ - கண்‌ போன்‌ தவர்கள்‌. உருத்து - 
கோபித்து, படை - ஆயுதங்கள்‌. மாயா - ஆருத. | 


உள்ளத்திலே கொந்தளித்துக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ உணர்ச்சி-வெள்ளத்திற்கு அணபோடுவது 
போல்‌, அவன்‌ உதட்டை மடித்துக்‌ கடித்துக்‌ 
கொண்டிருக்கறான்‌. ஆ, அந்த நிலை எவ்வளவு 
கோபாவேசத்தையும்‌, ஆறாத மனப்‌ புண்ணிலே 
கோலை இட்டுக்‌ கூத்தும்‌ ரோஷத்தையும்‌, புழுக்கதீ 
தையும்‌ காட்டுகிறது! அதே நிலையில்‌ அவனுக்கு 
வேவேறு சில ஞாபகங்களும்‌ வருகின்‌ றன. 

ராட்சஸ பயத்தால்‌ ரிஷிகள்‌ இடுடென்று 
நடுங்கக்‌ இடந்த தண்டகாரணியத்திலே, அந்த சிஷி 
கள்‌ காணத்‌ தன்‌ அத்தையான சூர்ப்பணகைக்கு 
அங்கபங்கம்‌ ஏற்படவில்லையா ? இற்றப்பனான 

| 857 | 


சுந்தர காண்டம்‌ 


கரனுக்கும்‌ மரணம்‌ வந்துவிட வில்லையா? அதே 
விதி இப்போது தன்‌ செல்லத்‌ தம்பிக்கும்‌ வந்து 
விட்டது. இப்படிப்பட்ட அநர்தத பரம்பரைக்குக்‌ 
காரணம்‌ என்ன? 
கானிடை அத்தைக்‌(க) உற்ற 
குற்றமும்‌, கரலர்‌ பாடும்‌, 
யானுடை எம்பி வீய்ந்த 
இடுக்கணும்‌, பிறவும்‌ எல்லாம்‌, 
மானிடர்‌ இருவ ரானும்‌ 
வானரம்‌ ஒன்றி னும்‌ 
ஆனிடத்‌(து), உளன்‌ வீரம்‌ 
அழகிற்றே, அம்ம !? என்றான்‌. 

[பானுடை எம்பி - நான்‌ உடைமையாக மதித்த 
தம்பி, விய்ச்த-செதற. இடுச்கண்‌- துன்பம்‌. ஆனிடத்‌.து - 
ஆன இடத்து; ஆயின என்றால்‌. அழூற்னு - ௮ 
குடைய ௮. | 


உண்மையான காரணத்தை இந்திரஜித்து 
அறிந்து கொள்ளவில்லை. இரண்டு மனிதர்களாலும்‌ 
ஒரு கூ ரங்கனாலுமே இந்தத்‌ துன்பங்களெல்லாம்‌ 
விசாக்துவிட்டன என்று நினைக்கிறான்‌. அவர்கள்‌ 
விதியின்‌ கைக்கருவிகள்‌ என்பதும்‌, ௮%த விதி தங்க 
ளாலேயே உருவாடியது என்பதும்‌ இவனுடைய 
வேதாந்தத்திற்கு அப்பால்‌ உள்ள விஷயங்கள்‌. 
: இறந்தவர்களைத்‌ தக்க சமயத்தில்‌ காப்பாற்றாத 
தாறும்‌, பழிக்குப்‌ பழி வாங்காததாலும்‌, என்‌ வீரம்‌. 
அழ்காயிருக்கிறது !' என்று தன்னைத்தானே 
வெறுத்துக்கொண்டு போரான்‌. 


[ 858 ] 


இர்‌.இரஜித்தின்‌ வெற்றி 


தேர்‌ போய்க்‌ கொண்டிருக்கும்‌ போதே ஒரு 
பிணக்‌ சூவியல்‌ சக்கரங்களை இடறித்‌ தடுக்கிறது. 
அந்தப்‌* பிணங்களிடையே தன்‌ தம்பியின்‌ உடம்‌ 
பையும்‌ பார்த்துவிடுகிறான்‌. நெருப்பில்‌ காய்ச்சிய 
செம்பு போலத்‌ தோன்றும்‌ அந்தக்‌ கண்களின்‌ 
நிலை இந்திரஜித்தை என்ன பாடு படுத்துகிறது! 
தான்‌ வீற்றிருந்த தேர்‌ தன்னை அந்தரத்தில்‌ விட்டு 
விட்டு எங்கேயோ அதல பாதாளத்தில்‌ கழுவி 
விழுவது போலச்‌ தோன்றுஇறது ! 


தேர்உக, கையின்‌ வீரச்‌ 
சிலை௨க, வயிரச்‌ செங்கண்‌ 


நீர்உக, குருதி சிந்த, 
நெருப்‌(ப)உக, வயிர்த்து நின்றான்‌ ! 


[உக - உதிர; நழுவி விழ. வயிர்த்து - வயிரம்‌ 
கொண்டு.] 


கையோடு கையாகச்‌ சேர்க்திருக்கும்‌ அநத 
வீ.ரவில்லும்‌ நழுவிவிடுகிறது. சிவந்த கண்கள்‌ 
லிருந்து நீர்‌ மட்டுமின்றி இரத்தமும்‌ இிந்துகிறது ; 
நெருப்பும்‌ சிந்துறெது ! அந்தக்‌ கண்களிலும்‌ உடம்‌ 
பிலும்‌ வயிரம்‌ பாய்ந்த உள்ளம்‌ அப்படியே பிரதி 
பலிக்கிறது. அந்த உணர்ச்ச-வெள்ளம்‌ இப்போது 
அணையை உடைத்துவிடுிற து. 


வெள்விலை அயில்வேல்‌ உந்தை 
வெம்மையைக்‌ கருதி நோக்கி, 
விவ்வுதல்‌ கூற்றும்‌ ஆற்றான்‌ ) 
மாறுமர(று) உல்கின்‌ வாழ்வார்‌ 
| 859] 


சுந்தர காண்டம்‌ 


அவ்வுல்‌ கத்‌(து)௨ ளாரும்‌ 
அஞ்சுவர்‌; ஒளிக்க, ஐயா 
எவ்வுல்‌ கத்தை உற்றாய்‌; 
எம்மைநீத்(து) எவிதின்‌, எந்தாய்‌? 

[வெவ்‌ இலை அயில்‌ வேல்‌ - அச்சம்‌ தருவதும்‌, இலை 
வடிவமா யிருப்பதுமான கூரிய வேலாயுகம்‌. உந்தை - 
உன்‌ தகப்பன்‌, வவ்வுதல்‌ - கவர்தல்‌, மாறு மாறு - 
இன்னம்‌ வெவ்வேருன. நீத்து - விட்டு. எளிதின்‌ - 
லேசாக. | 


என்னு புலம்பும்போது, இந்த வயிரம்‌ பாயந்த 
கெஞ்சிலே எவ்வளவு சகோத்ர பாசம்‌ குடிகொண் 
டிருக்கிறது என்று அ௮திசயிக்கிறோம்‌. எனினும்‌, 
அந்தப்‌ பிரலாபம்‌ ஒரு மகாவீர்னுடைய பிரலாபம்‌ 
தான்‌ ; ௮து பலவீன ததை வெளியிடவில்லை. 


(உன்னுடைய தந்தைக்குப்‌ பயந்து சரம்‌ 
அடைந்து இடக்கும்‌ யமனோ உன்‌ உயிரைக்‌ 
கவர்ந்து போயிருக்கமாட்டான்‌ ; மற்ற லோகங 
களில்‌ உள்ளவர்களும்‌ அப்படியே. அடர, தம்பி! 
ரீ எந்த லோகத்தில்‌ போய்‌ ஒளித்துக்‌ கொண்டாய்‌? 
ஜயோ, எவ்வளவு எளிதாக எங்கக இப்படி 
விட்டுப்‌ போய்விட்டாய்‌!” என்று உருடிக்கொண்டி 
ருக்கும்‌ இதயத்தையும்‌, அதில்‌ கிறைந்திருக்கும்‌ 
அன்பு, வீரம்‌, ராஜபக்தி முதலான அருங்‌ குணக்‌ 
களையும்‌ யாரால்தான்‌ மறக்க முடியும்‌ ? 


(இந்தச்‌ சோகத்தைக்‌ கடைசியாக இக்திரஜித 
தாலும்‌ தாங்க முடியவில்லை. அவன்‌ நிலைகலங்கி 
ளா. மயங்கச்‌ சோர்ந்து போகிரான்‌. ஆனால்‌, 

| 860 ] 


இந்திரஜித்தின்‌ வெற்றி 


அந்தச்‌ சமயத்தில்‌ மேலும்‌ மேலும்‌ பொங்கியெழும்‌ 
அற்றம்‌ வீரத்திற்குக்‌ கை கொடுத்து உதவுகிறது. 
ஆணிமேல்‌ ஆணி அடிப்பதுபோல்‌, இந்தச்‌ சிற்றம்‌ 
சோகத்தை உள்ளே அடித்துத்‌ தள்ளிவிடுகிறது. 
சற்று முன்‌ வயிர உள்ளத்தையும்‌ பிளக்க முயன்ற 
சோகம்‌ இப்போது கோபாவேசத்‌இற்கும்‌ வீரா3வ 
சத்திற்கும்‌ அடிப்படையாக அமைந்து, அவற்றை 
உறுதிப்படுத்துகிறது. இந்த கிலையிலே இத்திர 
ஜி.சீதை,; 
மூண்டுமுப்‌ புரம்சுட்‌ 
முடுகும்‌ ஈசனின்‌ 
ஆண்தகை வனைகழீல்‌ 
அனுமன்‌ நோக்கிலுன்‌. 


[ மண்டு - கோபம்‌ மாண்டு.  முப்புசம்‌ - திரிபுரம்‌. 
முடுகும்‌ - விரைந்து சமீபித்த. “ஈசன்‌ - சிவபெருமான்‌. 
வனை - கட்டிய. | 


அந்த வீர லட்சணமும்‌ திட சஙகற்பமும்‌ 
அனுமனையே பிரமிக்கச்‌ செய்கின்றன. 4 இதற்கு 
மூன்‌ நான்‌ ல வீரரைக்‌ கொன்றதல்லவா இவனை 
இவ்வளவு விரைவாக அழைத்து வருகிறது 2? இணி, 
வெற்றியோ தோல்வியோ இரண்டில்‌ ஒன்று 
சமீபித்து விட்டது! என்று அனுமன்‌ தனக்குள்‌ 
தானே சொல்லிக்‌ கொள்ளுகிறான்‌. இப்படிப்பட்ட 
வீரன்‌ தன்‌ கையால்‌ இறந்தால்‌ அது ராவண 
னுக்கே வீழ்ச்சியாகும்‌. பிறகு சதையை அவன்‌ 
ராரமனிடம்‌ கொண்டுவிட்டுப்‌ போசக்கூடும்‌. அதுவு 
மல்லாமல்‌, ராரட்சஸார்களுடைய கொடுவுையும்‌ 
அடங்கும்‌. இப்படி. அவன்‌ மனோராஜ்யம்‌ செய்து 

| 861] 


சுந்தா காண்டம்‌ 


கொண்டிருக்கும்‌ போதே, ராட்சஸர்கள்‌ பேரா 


தொடங்கு௫இருர்கள்‌. 


வீரி வீரனும்‌, முறுவலும்‌ 
வெகுளியும்‌ வீங்க, 

வாரும்‌! வாரும்‌!” என்‌(று) அழைக்கின்ற 
அனுமன்‌ மல்‌ வந்தான்‌. 


|முஅவல்‌ - சிரிப்பு. வெகுளி - கோபம்‌. வீங்க 
அதிகரிக்க. | 

வில்காணியை விரலால்‌ தெரித்து இந்திர 
ஜித்து டங்காரம்‌ செய்ததும்‌, அனுமலா அவனை த 
தோள்கொட்டி வரவேற்கிறன்‌. “நீ கல்லவலா, 
மிகவும்‌ நல்லவன்‌. இக்க லோகத்தில்‌ உன்னப்‌ * 
போல நல்லவர்கள்‌ இல்லை !' “என்று இந்திரஜிதது 


சொல்லுகிறான்‌. நல்லது! தம்பியைக்‌ கொன்ற 
வன்‌ எப்படி நல்லீவன்‌ ஆகிறான்‌ ? ஷேக்ஸ்பியர்‌ 
நாடகத்திலே, ஷைலக்‌ என்ற பூத வளிகன்‌, 


வெனிஸ்‌ வர்த்தகன்‌ கொழுத்த புள்ள! என்று 
கண்டதும்‌ அவனை :*நல்லவன்‌ ' என்று செரல்‌.௮ 
இரான்‌. கடன்‌ கொடுக்க நல்லவன்‌ என்பது அவன்‌ 
கருத்து. அப்படியே இர்திரஜித்தும்‌ அனும 
அதிக வலிமை வாய்ந்தவன்‌ என்று கண்டதும்‌, 
எண்டைபோட்‌ நல்லவன்‌! என்று சொல்லுகிறான்‌ . 

இவ்விதமாகப்‌ பாராட்டி, அப்படிப்பட்ட 
உன்‌ ஆயுளுக்கும்‌ எல்லை வந்துவிட்டது 1! என்று 
வீரம்‌ பேசுஇிறான்‌. அதற்கு மேலாக அனுமன்‌, 
ஆமிளோடு மட்டுமின்றி! அவா்கஞஷ்டைய கொழுத 
ஜொமிலுக்கும்‌, அவர்கள்‌ நம்பியிருக்கும்‌ ஆயுத 
பலத்திற்கும்‌ எல்லை வந்துவிட்டது என்றும்‌, முக்கிய 


[ 868 ] 


இர்திரஜித்தின்‌ வெற்றி 
மாசுப்‌ பலாத்காரத்தைக்‌ கொண்டு உலகத்தை: 
ஹிம்ஸிக்கும்‌ கொள்கைக்கே எல்லை வந்துவிட்டத 
என்றுபி வீரவாதம்‌ செய்கிறான்‌. 
“ நாளுக்‌(க) எல்லையும்‌, நிருதராய்‌ 
உலகத்தை நலியும்‌ 
கோளுக்(கு) எல்லையும்‌, கொடுந்தொழிற்‌(க) 
எல்லையும்‌, கொடியீர்‌ ! 
வாளுக்(கூ) எல்லையும்‌ வந்தன ; 
வகைகொடு வந்தேன்‌ $ 
தோளுக்‌(கு) எல்லைஒன்‌(று) இல்லை !' என்‌(று) 
அனுமனும்‌ சொன்றன்‌. 
[சிருதர்‌ - ராட்சஸீர்‌. கலியும்‌ - வருத்துகிற, கோள 
கொளகைள்‌. கொடு - கொண்டு. | _ 
தன்‌ தோளுக்கு எல்லையில்லை என்று சொல்‌: 
லிக்‌ கொண்டே, தலையிலும்‌ மார்பிலும்‌ தாக்கும்‌ 
பாணங்களுக்கையே, பெரு வடிவம்‌ கொண்டு 
நிமிர்கிரான்‌ அனுமன்‌. 
அந்த வடிவத்திற்குத்தான்‌ கவிஞன்‌ எப்படிப்‌ 
பட்ட உபமானம்‌ காட்டுகிறான்‌ ! 
மறியும்‌ வெண்திரை மாகடல்‌ 
உலகெலாம்‌ வழங்கிச்‌ 
சிறிய தாய்சொன்ன திருமொழி 
சென்னியில்‌ ஐடி, 
நெறியில்‌ நின்றதன்‌ நாயகன்‌ 
புகழ்என நிமிர்ந்தாள்‌. 
| 865) 


சுந்தர காண்டம்‌ 


[| மதியும்‌ - 8ழ்மேலாகிப்‌ புரளும்‌, வெண்‌ திரை - 
(வெண்மையான அலைகள்‌. வழங்கி - கொடுத்து. ] 


ராமன்‌ தனக்குக்‌ ஈடைத்த ராஜ்யம்‌ முழூவதை 
யும்‌ அலட்சியமாகத்‌ தம்பிக்குக்‌ கொடுத்துவிட்டுத்‌ 
கான்‌ இழந்த இரீடத்திற்குப்‌ பதிலாகச்‌ இரிய 
தாயின்‌ கொடிய கட்டளையைச்‌ சூடிக்கொண்டா 
னாம்‌. அந்த வார்த்தையை அவன்‌ தனக்கு ஏதோ 
பெரு ஈன்மை தரக்கூடிய வேத வாக்காகவே மதிதீ 
ததால்‌, அதைத்‌ திருமொழி என்றே சிரஸால்‌ 
வ௫ூத்துக்‌ கெளரவித்தானாம்‌. இவ்விதமாகத்‌ தியாக 
நெறியிலே கின்ற அவனுடைய புகழ்‌ வானுற ஓங்கி 
வளர்ந்து விட்டதல்லலா? அப்படி வளர்கிறதாம்‌ 
அனுமனது ரூபமும்‌, இந்திரஜித்தின்‌ சண்‌ 
முன்னே! அனுமனுடைய ஸ்தூல பலத்திற்கு 
அடிப்படையாகஉள்ச தலைவனு தியாக பலத்தை 
எவ்வளவு நயமாக ஞாபகப்படுத்துகிறான்‌ கவிஞன்‌ ! 


அ௮க்தப்‌ பெரு வடிவைக்‌ கண்டு இந்திரஜிதது 
மூதல்‌ முதல்‌ திகைப்பும்‌ ஆச்சரியமும்‌ அடைந்த 
போதிலும்‌, அனுமனோடு கடும்‌ போர்‌ செய்கிறான்‌. 
அனுமனும்‌ இந்இரஜித்து எப்சத கொடிய அம்பு 
களயெல்லாம்‌ ,தன்‌ நீண்ட சைகளாரல்‌ பற்றித்‌ 
திருப்பி வீ௪ு எறிந்துவிட்டு, ௮வன்‌ தேரில்‌ பூட்டிய 
பேய்களையும்‌ சாரதியையும்‌ அடிதீது அழிக்கிறான்‌. 
உடனே இந்திரஜித்து ஊமிக்காற்றைப்‌ போன்ற 
வேகமுள்ள குதிரைகள்‌ பூட்டிய மற்றொரு தேரில்‌ 
ஏறிக்கொண்டு, அளவற்ற அம்புகளால்‌ ௮னும 
னுடைய மேனியை மறைகிறான்‌. அனுமன்‌ 
அவன்‌ தேர்மீது குதித்து, 

[ 864 ] 


இர்திரஜித்தின்‌ வெற்றி 


பற்றி வன்கையால்‌ பறித்‌(து)எழுந்‌(து) 
உலகெலாம்‌ பலகால்‌ 

முற்ற வெள்றபோர்‌ மூரிவெஞ்‌ 
சிலையினை முறித்தான்‌. 


(வன்‌ கை - வலிய ௪சை. ஞூரி வெஞ்சிலை - வலிமை; 
யான கொடிய வில்‌. ] 


இர்திரஜித்து இந்திரனிடம்‌ காணிக்கையாகப்‌ 
, பெற்ற வேறொரு வில்லை எடுத்துக்கொண்டு கடுஞ்‌ 
சமர்‌ செய்கிறான்‌. ராம தூதன்‌ உடம்பிலே பல 
புண்கள்‌ உண்டாடச்‌ இறிது ஆயாசமுற்ற போதி 
லம்‌, உடனே அயர்ச்சி தீர்க்து, கையில்‌ ஒரு பெரிய 
மரத்தை ஏந்தி, மணிமுடி. தரித்திருக்க இக்திரஜித்‌ 
இன்‌ தலைமேல்‌ அடிக்கிறான்‌. அமரர்களை வெற்றி 
கொண்ட அத்த வீரன்‌ தலையிலிருந்து இரத்தம்‌ 
அருவியாக ஒழுக, உடல்‌ நடுங்குகிறான்‌. விரைவிலே 
போகம்‌ வரப்பெற்று, மீண்டும்‌ அம்புமழை பொழி 
இருன்‌. அதைக்கண்ட அனுமன்‌, அவளைத்‌ 
தேரோடு ஆக்டு ஆகாயத்தில்‌ வீ௫ியெறிந்துவிட்டு 
ஆரவாரம்‌ செய்கிறான்‌. தேரைக்‌ &ீழே விழும்படி. 
யாக விட்டு விட்டு, இர்திரஜிச்து வானமண்டலத்‌ 
இல்‌ மறைச்து கொண்டு, அனுமன்மீது பிரமாஸ்‌ 
தரத்தைப்‌ பிரயோடக்கத்‌ தீர்மானிக்கிறான்‌. அந்த 
அஸ்திரத்தை எடுத்து, தூபதீபங்களால்‌ அ தற்சூரிய 
வந்தனை செப்து, வில்லில்‌ கோத்து, 
மண்து எங்கிட்‌, மாதிரம்‌ 
துளங்கிட, மதிதோப்‌ 
விண்து எங்கிட, மேருவும்‌ 
துளங்கிட விட்டான்‌ ! 


[ 865 1 


சுந்தா காண்டம்‌ 


[ துள்ள்டெ - நடுங்க. மாதிரம்‌ - இசைகள்‌, மதி 
தோய்‌ - சந்திரன்‌ பொருக்திய. வீண்‌ - மேலுலகம்‌. ] 

6 தோளுக்கு எல்லை. ஒன்றில்லை!' என்ற 
அந்தத்‌ தோள்களையே பிரமாஸ்திரத்தால்‌ கட்டி, 
விடுகிறான்‌. இந்திரஜித்து. அனுமன்‌ சாய்ந்து 
விழுந்ததும்‌, அவனுடைய பலத்தை நம்பிப்‌ 
பின்னே வந்துகொண்டிருந்த தர்ம தேவதையே 
கண்ணீர்‌ வடி.க்கிறதாம்‌. அனுமனுடைய போரைப்‌ 
பொறுக்க மாட்டாமல்‌ அரிதில்‌ உயிர்‌ தப்பி ஓடி. 
ஒளித்திருக்க அரக்கசார்களெல்லாம்‌ இப்போது 
தக்க சூழ்ந்துகொண்டு அ தட்டுகிறார்கள்‌. 

குரங்கின்‌ வலிமை ஒடுங்கி விட்டது !' என்று ஆர 
வாரஞ்‌ செய்து கூத்தாடுகிறுர்கள்‌ : 
“ குரக்கு நல்வலம்‌ குறைந்தது !' என்று 

ஆவலம்‌ கொட்டி 

இரைக்கும்‌ மாநகர்‌ எறிகடல்‌ 
ஒத்த(து) ; எம்‌ மருங்கும்‌ 

திரைக்கும்‌ மாசுணம்‌ வாசுகி 
ஒத்தது; தேவர்‌ 

அரக்கர்‌ ஒத்தனர்‌ ; மந்தரம்‌ 
ஒத்தனன்‌ அனுமன்‌. 

[குரக்கு ஈல்வலம்‌ - குரங்கின்‌ மிகுந்த பலம்‌. 
ஆவலம்‌ - எக்களிப்புடன்‌ செய்யும்‌ ஒருவகையான 
கோலம்‌. எம்‌ மருங்கும்‌ - எல்லாப்‌ பக்கங்களிலும்‌. திரைக்‌ 
கும்‌. இறுக்கும்‌. மாசுணம்‌ - பாம்பு, தேவர்‌ அரக்கர்‌ 
ஓத்தனர்‌ - ராட்சஸர்கள்‌ தேவர்களைப்‌ போன்ரார்கள்‌. 
மந்தரம்‌ - மந்தர மலை, | 

[ 866 | 


இந்திரஜித்தின்‌ வெற்றி 


ராட்சஸர்களில்‌ ஆண்களேோடு பெண்களும்‌ 
இடிக்குரலில்‌ தங்கள்‌ சந்தோஷச்தைத்‌ தெரிவித்‌ 
துக்கொண்டு இரைச்சல்‌ போடுகிறார்கள்‌. இந்த 
வெற்றியைக்‌ சூறித்து இலங்கை அடைந்த சந்தோ 
ஷத்திற்கு எல்லையே இல்லை. ராவண மகாராஜ்‌ 
யத்தின்‌ வீர சரித்திரத்தில்‌ கூட இப்படிப்பட்ட 
பரம சந்தோஷம்‌ முன்னே ஒரு தடவைதான்‌ ஏற்‌ 
பட்டிருந்தது. அப்போது தேவேந்திரனை இந்திர 
ஜித்து கட்டிக்கொண்டு வந்தான்‌. அதற்கு முன்‌ 
அவனுக்கு மமேககாதன்‌ என்று பெயர்‌. அன்று 
கான்‌ இர்திரஜிச்து என்று பெயர்‌ பெற்றான்‌. 
அந்த ஐயமே ராவண ஸாரம்ராஜ்யத்தின்‌ அஸ்தி 
வாரக்‌ கல்லாக அமைந்த. அப்படியே இந்த 
ஜயமூம்‌ தங்களுக்கு, விசேஷ அதிர்ஷ்டத்தைக்‌ 
கொடுக்கக்‌ கூடும்‌ என்று ராட்சஸளர்கள்‌ நம்புட 
ர்கள்‌. 
வந்‌(து)இ ரைத்தனர்‌ மைந்தரும்‌ 
மகளிரும்‌ மழைபோல்‌ ; 
அந்த ரத்தினும்‌ விசும்பினும்‌ 
திசைதொறும்‌ ஆர்ப்பார்‌ $ 
முந்தி உற்றதோர்‌ உவகைக்‌(கு)ஓர்‌ 
கரையிலை ; மொழியின்‌, 
இந்தி ரன்பிணிப்‌ புண்ட்நாள்‌ 
ஒத்த(து)அவ்‌ இலங்கை. 
[இசைத்தனர்‌ - இரைச்சல்‌ போட்டார்கள்‌. 9) அர்‌ 
தரம்‌ - வானம்‌, விசும்பு - (இங்கே) மேலுலகம்‌. ஆர்ப்‌ 
பார்‌ . ஆரவாரிப்பார்கள்‌, பிணிப்புண்ட - கட்டுப்பபீட. | 


| 861 ] 


22 


என்ன தடபுடல்‌, என்ன தர்பார்‌! 


்‌ அம்பால்‌ எய்யுங்கள்‌ !! என்று ஒருவன்‌ கூச்‌ 
சல்‌ போடுகிறான்‌. அவ்வளவு கருணை காட்டவும்‌ 
இஷ்‌.டப்படா.த ஒருவன்‌, £ ரம்பம்‌ கொண்டு இழுத்து 
மரம்‌ அறுப்பதுபோல்‌ அறுத்துத்‌ தள்ளுங்கள்‌ !' 
என்று இரை ச்சலிடுகருன்‌. அவ்வளவு சமீ 
பத்தில்‌ போவது ஆபத்தாக முடியுமென்று 
தெரிந்தகொண்ட ஒரு புத்திசாலி, * கல்லையோ 
ஈட்டியையோ எறியுங்கள்‌? என்று கத்துடுருன்‌. 
: கொய்துவிடுங்கள்‌ குடலை; கொய்து கூறு கூருக்‌ 
குங்கள்‌!' என்று கோபிக்குறான்‌ ஒருவன்‌. மூட்டைப்‌ 
பூச்ச்யை நசுக்குவதுபோல்‌ தரையில்‌ தேய்த்துவிடும்‌: 
கள்‌2' என்று கொதித்துக்‌ குமுற கிரறுன்‌ ஒருவன்‌,- 
அட்ச குமாரன்‌ வதத்தை ஞாபகப்படுத்திக்‌. 


[ 868 ] 


என்ன தடபுடல்‌, என்ன தர்பார்‌ ! 


கொண்டு. அப்படித்‌ தசையை வீணாக்கிவிட்‌ வேண்‌ 
டாம்‌ என்னு கருதும்‌ சிக்கனப்‌ பேர்வழி ஒருவன்‌ 
। இன்னுங்கள்‌ !' என்று கர்ஜிக்கிறான்‌. ஏன்‌ இவ 
வளவு தடபுடல்‌, இந்த ரெளத்திராகாரம்‌ 2 


* எய்யுமின்‌ ! ஈருமின்‌ ! 
எறிமின்‌ ! போழுமின்‌ ! 
கொய்யுமின்‌, குட்கினைக்‌ 
கூறு கூறுகள்‌ 
செய்யுமின்‌ 1 உலகிடைத்‌ 
தேய்மின்‌ ! தின்னுமின்‌ ! 
உய்யுமமேல்‌ இல்லைநம்‌ ச 
உயிர்‌ !” என்‌(று) ஒடுவார்‌. 


[ஈருமின்‌ - இழுத்து அறுத்துத்‌ தள்ளுங்கள்‌. போழு 
மின்‌ - பிளவுங்கள்‌. உலகுடை - தரையில்‌. உய்யுமேல்‌ - 


பிழைக்குமானால்‌.]| 


குரங்கு பிடிபட்டதுதான்‌ இவ்வளவு அட்ட 
காசத்திற்குக்‌ காரணம்‌. எனினும்‌ ராட்சஸர்கள்‌ 
இப்போது கெட்டிக்காரர்க ளாடஇவிட்டார்களா? 
மேற்படி. உத்தரவுகளைப்‌ பிறருக்குத்தான்‌ போடு 
இருர்கள்‌. தாங்கள்‌ அனுமனை கெருங்கவும்‌ துணிய 
வில்லை. : அடடா; இது பிழைத்துக்கொள்ளுமானால்‌ 
இணி நமக்கு உயிர்‌ இல்லை!' என்று சொல்லிக்‌ 
கொண்டு தூரத்தில்கூட நிற்கத்‌ துணியவில்லை; 
ஒரே ஓட்டமாக ஓடிப்போகிறுர்கள்‌. ஐயோ, எவ்‌ 
படி.த்துக்கொண்டார்கள்‌ ! 

[| 869 ] 


௬. கா.--2க 


சுந்தர காண்டம்‌ 


இப்போது ஆணும்‌ பெண்ணுமாக ஒரு கூட்டம்‌ 
திரண்டு வருகிறது. அனுமனைக்‌ சண்டதும்‌ படம்‌ 
எடுத்த பாம்பைப்போல சீறிக்கொண்டு 'வருகிருர்‌ 
கள்‌. * இந்தக்‌ குரங்குப்‌ பயலை இத்தனை பொழுது 
வைத்துப்‌ பார்ப்பதா? என்று சொல்லிக்‌ 
கொண்டே, கோபத்தால்‌ பயத்தையும்‌ மறந்து 
கொலைசெய்ய நெருங்குகஇிறார்கள்‌. 


மைத்தட்ங்‌ கண்ணியர்‌ 
மைந்தர்‌ யாவரும்‌ 
பைத்தலை அர(ஷ)எனக்‌ 
கனன்று, *பைதலை: 
இத்தனை பொழுதுகொண் 
டிருப்ப தோ ?௭ஐ௦ 
மொய்த்தனர்‌ கொலைசெய 
முயல்கின்‌ ரார்சிலர்‌. 


[மைக்தர்‌ - ஆடவர்‌. பை - பட்ம்‌, பைதல்‌ - பயல்‌. | 


ஆனால்‌ எப்படிக்‌ கொல்லலாம்‌ என்றுதான்‌ 
தெரியவில்லை, நஞ்ச தடவிய ஆயுதங்களாலும்‌ 
இதை றிம்ஸிக்க முடியாதே!' என்று ஞாபகம்‌ வரு 
இறது, கோபாவேசமும்‌ பொங்கிவருகறது. *சமுதீ 
திரத்திலே முக, மேலே ௯அளஎம்பிவிடாதபடி 
உச்சர்தலையிலே வச்சிராயுகச்தை வைத்து எல்‌ 
லேோரரும்‌ அமுக்குக்கொண்டே இருங்கள்‌ ; மூச்சுதீ 
இணறிச்‌ செத்துப்போகும்‌ !' என்னும்‌, 4 சணியனை 
கெருப்பிலே தள்ளிவிடுங்கள்‌ !' என்றும்‌ எவ்வளவு : 
வயிற்றெரிச்சலோடு பேசுஒருர்கள்‌ ! 


[ 870 ] 


என்ன தடபுடல்‌, என்ன தர்பார்‌ ! 


வேறொரு கூட்டம்‌ மிகவும்‌ தைரியாமயாக' அனு 
மனுக்குக்‌ குறுக்சேவக்று விழுகிறது. போேரரில்‌ 
கெருங்கெ்‌ உறவினர்களைப்‌ பறிகொடுத்தவர்கள்‌ ! 
இவர்கள்‌ ஏதோ சொல்லுகிறார்களே: : 


* எந்தையை, எம்பியை, 
எம்மூ ஜேர்களைத்‌ 
தந்தனை போ(க) !*எனத்‌ 
தடுக்கின்றார்‌ பலர்‌.” 
[ எம்‌ முனோர்‌-௭மத தமையனமார்‌. தந்‌. தனை- தர்‌.௮. | 


: எங்கள்‌ தந்தையைக்‌ கொடுத்துவிட்டு அப்‌ 
வால்‌ போ! என்று சொல்லுடுருர்கள்‌ சிலபேர்‌. 
தம்பியை இழந்தவர்கள்‌, * எங்கள்‌ தம்பியைத்‌ 
தந்துபோ!' என்னு தடுக்கிறார்கள்‌. தமையன்மரர்‌ 
களை இழக்தவர்கள்‌, : ௮ட, கூரங்கே! அண்ணனைக்‌ 
கொடுத்துவிட்டுப்‌ போ!” என்று வழிமறிககிறார்கள்‌. 
 ஏய்சுவன்‌ இருக்க, அம்பை கோவதுண்டோ ? 
இச்தக்‌ கூரங்கை அனுப்பிய தேவர்களையல்லவா 
கொல்லவேண்டும்‌? என்று பல அரக்கர்கள்‌ 
சொல்லுடுருர்கள்‌. 


சிலர்‌ அனுமனுடைய முகத்தைட்ட பார்த்ததும்‌, 
இச்சு முகத்தில்‌ கொஞ்சமும்‌ வாட்டமில்லையே ! 
அடடா, என்ன ஒளி, என்ன களை ! தன்னை ஏதோ 
ஒரு பூமாலை கொண்டு கட்டியிருப்பதுபோல்‌ ௮ல்‌ 
வளவு லேசாக எண்ணிக்கொண்டிருக்கிறது குரங்கு! 
தீர்க்கமாக ஆலோசனை செய்துதான்‌ ஏதாவது 
செய்யவேண்டும்‌, இந்த கிலையில்‌ இதை ராஜசஷப 
ல்‌ கொண்டு சேர்ப்பது சரியன்று £ என்னு மற்ற 


( 871] 


சுந்தர காண்டம்‌ 


வர்களுக்குப்‌ புத்தி சொல்லுகிறார்கள்‌. இன்னும்‌ 
சல ஆலோசனைக்காரர்கள்‌, இந்தக்‌ , குரங்கின்‌ 
எண்ணம்‌ வேறு ; வேணுமென்றே அகப்பட்டிருக்க 
வேண்டும்‌ !* என்று ஊ௫ூக்கருர்கள்‌. 


£ கலிவரு சிந்தையால்‌ 
காண்டி.$ நங்களைக்‌ 

சுவிகிலையாம்‌ !' எனத்‌ 
தொழுகின்‌ ருர்சிலர்‌. 


| சுளிதிலை - கோபியாதே. | 


(ஐயா, சாமி! எங்களை அப்படிப்‌ பார்க்க வேண்‌ 
டாம்‌; சந்தோஷ மனசோடு பார்‌; கோபித்துக்‌ 
கொள்ளாதே !' என்று முன்னே போய்த்‌ தண்டன்‌ 
சமர்ப்பிக்கும்‌ இத்த ராட்சஸார்களுடைய பய 
பக்தியை என்ன என்று சொல்லுவது 2 


இது குூரங்கன்௮ு ) யமன்தரன்‌ நமது கர்‌ 
வத்தை அடக்க இந்த ரூபத்தில்‌ வந்துவிட்டானோ !” 
என்று பல ராட்சஸர்கள்‌ எண்ணு இருர்கள்‌. ஆனால்‌, 
எந்த யமனுக்கு இந்தச்‌ சக்தி பருக்கும்‌ 2? ராவண 
கோபத்தால்‌ காலிலும்‌ கையிலும்‌ கட்டப்பட்ட யம 
னுக்கு இவ்வளவு தைரியம்‌ வருமா ? : சிவபெரு. : 
மானே சிதையினது கற்பின்‌ ம௰மையால்‌ இகத. 
நகரத்தை அழிக்க வந்திருக்கலாம்‌ !' என்றும்‌, மகா 
விஷ்ணுவும்‌ பிரமதேவனும்‌ இப்படி ஒரே வடிவ: 
மரக மாறி வந்திருக்கவேண்டு மென்றும்‌ பலா 
கருதுகிறார்கள்‌. இப்படி யோசித்துக்கொண்டே, 
எீத்தனை ஸ்திரீ புருஷர்கள்‌ கும்பல்‌ கும்பலாம்‌ 
மாளிகைகளின்‌ நிலா முற்றங்களிலும்‌, மேல்‌ நிலை 

[ 572 ] 


1) 


என்ன தடபுடல்‌, என்ன தர்பார்‌ ! 


களிலும்‌, பலகணிகளிலும்‌, வாசல்கள்‌ தோனும்‌; 
மொய்த்து ஆரவாரம்‌ செயது கொண்டிருக்கி 
றார்கள்‌! £ 
அரமியத்‌ தலம்தொறும்‌, 
அம்பொன்‌ மாளிகைத்‌ 
தரமுறு நிலைதொறும்‌, 
சாள ரம்தொறும்‌, 
மூர(சு)எறி கடைதொறும்‌ 
இரைத்து மொய்த்தனர்‌, 
நிரைவளை மகளிரும்‌ 
நிரைந்த மைந்தரும்‌. 
[அ.சமியம்‌ தலம்‌ - நிலா முற்றம்‌. முரசு எறி-ரு௨ரசு 
வாத்தியம்‌ முழங்கும்‌. கடை - வாசல்‌. நிரை - வரிசை. ] 
அசோகவனத்தோடு ராட்சச வீரார்களையும்‌ 
அழித்த சூரஙகைக்‌ கட்டி இழுத்துக்கொண்டு 
போகும்‌ வினோதத்தைப்‌ பார்க்க, தேவ ஸ்திரிகளும்‌, 
வித்தியாகர ஸ்திரீகளும்‌, நாக கன்னிகைகளும்‌, 
இத்த யட்௪ கன்னிகைகளும்‌ வந்து கூடுகிறார்கள்‌. 
, இவர்களால்‌ கண்ணீரை அடக்கிக்கொள்ள முடிய 


வில்லை. 
அரக்கரும்‌ அரக்கியர்‌ 
குழாமும்‌ அல்லவர்‌ 
கரக்கிலர்‌ நெடுமழைக்‌ 
கண்ணின்‌ நீர்‌$அது 
விரைக்குழல்‌ சீதைதன்‌ 
மலிவு நோக்கியோ 7? 
[| 818 ] 


சுகா காண்டம்‌ 


இரக்கமோ ? அறத்தின(து) 
எண்மை யேகொலோ ? 


[அல்லவர்‌ - தேவர்கள்‌ முதலிய மற்றவர்கள்‌. கரசி 
இலர்‌-மறைக்கமாட்டாதவர்‌ ஆனார்கள்‌, விளை - வரசளை, 
குழல்‌-கூர்தல்‌. மெலிவு - அன்பம்‌ தளர்ச்சி, எண்மை - 
தாழ்மை, | 

பல செளகரியங்களைா உத்தேசித்து இலங்கை 
வாசிகள்‌ ஜனங்களை ராட்சஸர்கள்‌ என்றும்‌, ராட்௪ 
ஸர்கள்‌ அல்லாதார்‌ என்னும்‌ இரண்டு பெரும்‌ பிரிவு 
களாகப்‌ பிரித்து வைதீதிருக்தார்கள்‌. இவர்களில்‌ 
இப்போது ராட்சஸர்களுக்குச்‌ சக்தோஷம்‌ பெருக, 
: அல்லாதார்க'ஞக்குக்‌ கண்ணீர்‌ பெருகுறெதாம்‌. 
அது ராவண பயத்திற்கும்‌ அடங்காமல்‌ பெருகுகிற 
தென்றால்‌, தக்க காரணம்‌ வேண்டுமே ! சதையின்‌ 
துன்பமா ? அனுமன்‌ விஷயத்தில்‌ ஏற்பட்ட 
இரக்கமா 2 தருமம்‌ இப்படி இஃத்துவிட்டதே !? 
என்ற எண்ணம்தானா2 


அனுமன்‌ திமிறிக்கொண்டு போக முயல 
வில்லை. தன்னை இழுத்துப்‌ போகிறவர்களுடைய 
இஞ்டத்திற்கு மாறாக ஒன்றுமே எண்ணா*ுவளைம்‌ ' 
பேரல்‌, அப்படியே பரம சாதுவாக அ௮வர்களுன்‌ 
போய்க்‌ கொண்டிருக்கிறான்‌.  * எப்படியாவது 
ராரவணனப்‌ பார்ப்பது நல்லதுதானே !” என்று 
எண்ணுகிறான்‌. ரரமன்‌ ஆனையரல்‌ விளையக்‌ 
கூடியதை ராவணனுடைய ஆலோசனை மன்றம்‌ 
அ நிய வெளியிட வேண்டும்‌ என்பது அவனுடைய 
ஆசை. அப்படிச்‌ செய்தால்‌, சதையை ஒருவேளை 
தன்னிடம்‌ ஒப்புவிக்கக்கூடும்‌. எந்த விதத்திலும்‌ 

[ 874 ] 


என்ன தடபுடல்‌, என்ன தர்பார்‌ ! 


ராவணனுடைய மன நிலை தெரிந்துவிடும்‌. தன்‌ 
வாக்கு வல்லமையால்‌, ராமனுடைய வல்லமையும்‌ 
அந்தச்‌ கீட்சியிலுள்ள கியாயமும்‌ ராவணன்‌ நெஞ்‌ 
சில்‌ பதியவும்‌ கூடும்‌. சதையை விடவில்லை என்றால்‌, 
இன்னுமுள்ள ராட்சஸ சேனையிலும்‌ பாதிக்கு 
மேலாச அமழித்துவிட்டுக்‌ கஷ்‌கிந்தைக்குத்‌ திரும்பு 
வதற்கும்‌ அவகாசம்‌ இருக்கிறது. 

இவ்விதமாக மனோராஜ்யம்‌ செய்துகொண்டே 
“போகையில்‌, தூதர்கள்‌ ஓடி, “உன்‌ மகனுடைய 
பிரமாஸ்திரத்தினால்‌ குரங்கு கட்டப்பட்டது!' என்று 
ராவணனுக்கு ஆச்சரியமாகச்‌ செய்தி சொல்‌.லுஇிருர்‌ 
கள்‌. அவனும்‌ அதை ஆச்சரியமாகக்‌ கேட்டுத்‌ தன்‌ 
மார்பில்‌ அணிந்திருந்த முதிதமாலையை உடனே 
கழற்றி அவர்களுக்கு” வெகுமானமாகக்‌ கொடுக்க 
ரான்‌. எல்லையில்லாத சந்தோஷம்‌ கெஞ்சிலே பொங்‌ 
இத்‌ தோளிலே பூரிக்ெது. கண்களை மலர விழித்து, 
(நீங்கள்‌ விரைவில்‌ போய்‌, அந்தக்‌ குரங்கைக்‌ 
கொல்லாமல்‌ கொண்டு வரும்படி இந்திரஜித்திடம்‌ 
என்‌ ஆணையைத்‌ தெரிவியுங்கள்‌ !' என்று சொல்லி 
யனுப்புகிறுன்‌. 

அனுமன்‌ பிடிபட்ட செய்தி சிதைக்கும்‌ எட்டு 
இறது. 

ஓவி யம்புகை 
உண்டது போல்‌,ஒவிர்‌ 
பூவின்‌ மெல்லியல்‌ 
மேனிபொ டியுறப்‌ 


பாவி வேட்ன்கைப்‌ 
பார்ப்புறப்‌ பேதுறும்‌ 
[ 8/5 | 


சுந்தர காண்டம்‌ 
தூவி அன்னம்‌அன்‌ 
£ள்‌ இவை சொல்லிறள்‌. 

[ஒவியம்‌ - இத்திரம்‌. பூவின்‌ -பூவை ஒத்த, பாரப்பு- 
குஞ்சு. பேதுறும்‌ - வருத்தப்படும்‌. தூவி - சிறகு.] 
இரக்கமில்லாத வேடன்‌ கையில்‌ தன்‌ குஞ்சு சிக்கிக்‌ 
கொண்டால்‌, தாயான அன்னப்‌ பறவை என்ன 
பாடு படும்‌! அவ்வளவு அவஸ்தைப்பட்டுச்‌ சீதை 
தரையிலே விழுந்து புரளுகிறாள்‌. 

 கற்றுண்‌ டாய்‌ ஒரு 
கள்ள அரக்கனுல்‌ 
பற்றுண்‌ டாய்‌ 1இது 
வோஅறப்‌ பான்மையே ?” 

[கற்அுண்டாய்‌௩ கலைகளைக்‌ கற்றுத்‌ தேர்ந்தவனே. 
கள்ள - வஞ்சனையுள்ள. பற்றுண்டாய்‌ - பிடிக்கப்பட்டாய. 
அறப்‌ பான்மை - தரும முறை, 


என்று ஒரு சமயம்‌ புலம்பு௫ருள்‌. 


ஆழி காட்டிஎன்‌ 
ஆருயிர்‌ காட்டிஐய்க்‌ (௫), 
* ஊழி காட்டுவென்‌ !” 
என்‌(று) உரைத்‌ தேன்‌ ;அது 
வாழி காட்டும்‌ என்‌(று) 
உண்‌(ட) ; உன்‌ வரைப்புயப்‌ 
புரழி காட்டி, 
அரும்பழி காட்டிஐய்‌ 1!” 
[ 876 ] 


என்ன தடபுடல்‌, என்ன தர்பார்‌ ! 


| ஆழி - சணையாழி. ஊழி காட்டுவென்‌ *- ஊழிக்‌ 
கரலம்வரை நீண்ட ஆயுள்‌ கொடுப்பேன்‌. வாழி- சாகா 
மல்‌ வாழும்‌ நிலை. என்று உண்டு - என்பது, தவருது 
கிலைக்கும்‌. வரை - மலை, பாழி - வலிமை] 


என்னு ஒரு சமயம்‌ கதறுகிறாள்‌. அவன்‌ மூலமாகதீ 
தனக்கு க்ஷேமம்‌ உண்டாகும்‌ என்று தான்‌ கொண்‌ 
டி.ருற்‌த முழு நம்பிக்கையும்‌ போய்விட்ட தென்றே 
கருதிச்‌ சதை தளர்நது மூர்ச்சிக்கிறாள்‌. 

அனுமனைக்‌ கட்டியபடியே, வெற்றி வீரனாகய 
இக்திரஹஜித்து சபாமண்டபத்திற்குப்‌ போூரான்‌. 
அங்கே திரிலோகாதியத்தியத்திற்கு ௮ நிகுறியாய்‌ 


ஓங்குிற பிரமாண்டமான * ஒரு ௪ந்திரவட்டக்‌ 


குடை சுற்றிலும்‌ ஜர்லராகத்‌ தொங்கு அசைந்து 
கொண்டிருக்கும்‌ முத்துச்‌ சரங்களோடு (ஜில்‌ 


என்னு தாவள்யமாய்ப்‌ பிரகா௫ிக்றெது. அந்தக்‌ 


குடை நிழலில்‌, மகாமேருவையே மகுடமாகதீ தரித்‌ 
துக்கொண்டு கருங்கடலான து திரண்டெழுந்து உட்‌ 
கார்க்திருப்பது போன்ற ஒரு பெருமிதத்‌ தோற்றம்‌ 
தோன்றுவறெது ! அடுத்த கிமிஷத்தில்‌, 
சிந்து ராகத்தின்‌ செறிதுகில்‌ - 
கச்சொடு செறிய - 
பந்தி வெண்முத்தின்‌ அணிகலன்‌ 
முழுநிலாப்‌ பரப்ப, 
இந்து வெண்குடை நீழலில்‌ 
தாரகை இனம்பூண்‌(டு) 
அந்தி வான்‌உடுத்(து) அல்லுவீற்று 
இருந்ததாம்‌ என்ன;-- 
| 811] 


சுந்தர காண்டம்‌ 


[சிக்துராகம்‌ - சிந்தூரம்‌. அகில்‌ - வஸ்திரம்‌. கச்சு - 
அரைக்சச்சு. செறிய - சேர்ந்து விளங்கு, பந்தி - 
வரிசை வரிசையாக. அணிகலன்‌ - ஆபரணங்கள்‌. மூழு 
நிலா - பூரண -* சந்திரனின்‌ காந்தி, இந்து - சந்திரன்‌. 
தாரகை - நட்சத்திரம்‌. இனம்‌ - கூட்டம்‌. அல்லு! - 


இருட்டு. | 


விளங்குகிறது அதே தோற்றம்‌. இருட்டான 
கால்‌, சை முதலிய அவயவங்களோரடு உருவாக, 
பூரண சந்திரனாயெ வெண்பட்டுக்‌ குடை கிழலில்‌ 
நட்சத்திரக்‌ கூட்டங்களை ஆபரணமாக அணிந்த, 
அந்தி வானத்தையே ஆடையாகத்‌ தரித்துக்‌ 
கொண்டு, ௮௬ வீற்றிருக்கும்‌ இந்த ஆச்சரியத்தை : 
இன்னும்‌ கொஞ்சம்‌ கவனிப்போம்‌. 


மரக தக்கொழுல்‌ கதிரொடு 
மர்ணிக்க நெடுவாள்‌ 

நரக தேயத்துள்‌ நடுக்குறு 
இருளையும்‌ நக்க, 

சிரம்‌அ னைத்தையும்‌ திசைதொறும்‌ 
திசைதோறும்‌ செலுத்தி; 

உரகர்‌ கேரன்‌இனி(து) அரசுவீற்‌ 


| கொழும்‌ - செழுமையான, கதிர்‌ - ஒளி. நெடு 
வாளீ - நீண்ட ஒளி. ௩.ரக தேயம்‌ - கரகலோகம்‌. ஈடுக்‌ 
குரு, - மறையாது நிறைக்க. ஈக்கு - விழுங்கிவிட. உரகர்‌ 
கோன்‌ - சர்ப்பங்களின்‌ ௮ரசனான ஆதிசேஷன்‌, | 


[378 ] 


என்ன தடபுடல்‌, என்ன தர்பார்‌! 


பத்துக்‌ இரீடங்களிலுமுள்ள மரகதம்‌' மாணிக்‌ 
கம்‌ முதலான இரத்தின வகைகளின்‌ கரண காந்தி 
களும்‌, பீலவித இரத்தின ஆபரணங்களின்‌ ஜோதி 
கஞம்‌ ஜாஜ்வல்யமா கப்‌ [9 ராகாசிக்கன்றன ஆஹா, 
அந்தக்‌ இரீடங்கள்‌ எத்தனை ? தலைகள்தாம்‌ 
எத்தனையோ? ஆயிரம்‌ தலையுள்ள ஆதிசேஷன்‌ 
உயர்க்தெழுக்து படங்களைக்‌ கம்பீரமாக விரித்திருப்‌ 
பதுபோல்‌, மின்னி ஒளிவீசும்‌ மகுடஙகள்‌ தரங்கு, 
தசக்ரீவன்‌ ஒவ்வொரு தலையையும்‌ ஒவ்வொரு திக 
இல்‌ செலுத்திக்கொண்டு வீற்றிருக்கிறான்‌. ௮௧௫ 
னி சுவாலைகள்போல்‌ தோன்றும்‌ செம்பட்டை 
மயிர்களும்‌, வாய்களிலிருக்தும்‌ மூக்குகளிலிருக்தும்‌ 
கோபாக்கனியோடு புகைபோல்‌ இளம்பும்‌ பெரு. 
மூச்சும்‌ இந்த உருவத்தை எவ்வளவு பயங்கரமாகக்‌ 
காட்டுகின்‌ றன ! 

வண்மைக்‌ கும்,திரு மறைகட்கும்‌, 
வானினும்‌ பெரிய 

திண்மைக்‌ கும்தனி உறையுளாம்‌ 
மூழுமுகம்‌, திசையில்‌ 

கண்வைக்‌ கும்தொறும்‌, களிற்றொடு 
மாதிரம்‌ காக்கும்‌ 

எண்மர்க்‌ கும்‌,மற்ற இருவர்க்கும்‌ 
பெரும்பயம்‌ இயற்ற, - 

[ தண்மை - ஈகை, மறைகள்‌ - வேதங்கள்‌. திண்மை - 
வலிமை. தனி - ஒப்பற்ற, உறையுள்‌ - இருப்பிடம்‌. 
கனிறு - இக்‌ கஜம்‌. மாதிரம்‌ - இக்கு. எண்மர்‌ - அஷ்ட. 
திக்பாலகர்கள்‌. மற்றை இருவர்‌ - அருவன்‌, , ஆதி: 
சேஷன்‌ ஆகிய இருவர்‌, | 

[ 819 ] 


சுந்தா காண்டம்‌ 


வீற்றிருக்கும்‌ காம்பீரியம்‌ எட்டுத்‌ இசை 
களோடு ஆகாசத்தையும்‌ பாதாள*த்தையும்கூட 
கடுங்கச்‌ செய்த போதிலும்‌, இப்போது” கம்மை 
வூகரிக்கெறது. அத்தனை தஇிசைகளிலிருந்தும்‌ 
கொள்ளையடித்துக்‌ கொணர்ந்த பொரு எத்‌ 
தனை ராட்சஸர்களுக்கு வாரி வாரி வழங்கியிருக்‌ 
இரான்‌! அம்மம்ம! அந்த முகங்கள்‌ எவ்வளவு 
ஒள .தாரியச்திற்கும்‌, வைதஇிகக்‌ கல்விக்கும்‌, எவ்‌ 
வளவு மகத்தான செளரியத்திறகும்‌ உறைவிடமா 
யிருக்கன்றன 1! அவ்வளவு வண்மையும்‌ அறிவும்‌ 
பலமும்‌ அந்தக்‌ கண்களில்‌ அப்படியே ஜொலிக்‌ 
இன்றன ! அந்தக்‌ கண்‌ பார்வையே போகும்‌ 
உலகத்தை இப்படி. அப்படி ஆட்டிவைதீது ஆட்சி 
செலுத்துவதற்கு ! மகாவிஷ்ணுவின்‌ சக்கரம்‌, சிவ 
பெருமானுடைய சூலம்‌ முதலானவை தாக்கி, 
௮க்த வீரச்‌ தோள்கள்‌ எப்படிக்‌ காய்த்துப்‌ போபி 
ருக்கின்றன ! ஆனால்‌, ஆயுதங்கள்‌ மட்டும்‌ என்ன 
பாடு பட்டிருக்குமோ 8 

இப்படிப்பட்ட மகாசபையிலே சிவனையும்‌ 
விஷ்ணுவையும்‌ சல ரிஷிகளையும்‌ தவிர, மற்றைத்‌ 
தேவகணத்தார்‌ எல்லோரும்‌ அடிமைப்பட்டு, ராட்ச 
ார்களோடு ராட்சஸா்களாகக்‌ கலந்து, சக்கர 
வர்த்தியன்‌ கட்டளாயை எதிர்நோக்கிக்‌ கொண்டி. 
ருக்கிறார்கள்‌. வானரமும்‌ வாலில்லாத நரமும்தான்‌ 
அங்கே காணப்‌ படவில்லை--கண்ணாலும்‌ தீண்டத்‌ 
தகாத சாதிகளான தால்‌ ! 

ஒரு புதம்‌, 

அரம்பை மங்கையர்‌, அமிழ்‌(து)உருத்‌ 
தால்‌அன்ன பாடல்‌ 
| 8860] 


என்ன தடபுடல்‌, என்ன தர்பார்‌ ! 


வரம்பில்‌ இன்னிசை செவிதொறும்‌ 
ப செவிதொாறும்‌....... 

[உகுத்தால்‌ ௮ன்ன - சொரிந்தாற்‌ போன்ற. ] 
வழங்குகிறார்கள்‌. ஒரு புறம்‌ இசைப்பாட்டுக்கும்‌ 
தாள அடைவுக்கும்‌ பொருந்த மிருதங்க ஒலியோடு: 
தொந்த முறும்படி. அடிவைத்து, மனோபாவத்தை 
அபிநயத்தால்‌ வெளியிட்டு, மேனகை பரத்தாட்டி. 
யம்‌ செய்ரொள்‌. அத்தகைய ஆடல்‌ பாடல்களை 
ராவணன்‌, 


பாடி ஓர்முகத்‌(து) ஆரமு(து) 
ஒருமுகம்‌ பருக, 
ஆடி ஒர்முகத்‌(து) அணியரு(து) 
ஒருமுகம்‌ அருந்த; - 
[அணியமு.௪ - (இங்கே) அழகான அபிநய ரஸம்‌.]' 
எவ்வளவு ஆவலோடு அனுபவிகூருன்‌ ! 
இப்படிப்‌ பதீது முகங்களும்‌, பத்து விதமாகத்‌ 
தொழிற்படும்‌ விக்தையைப்‌ பாருங்கள்‌, ஒரு முகம்‌ 
தனக்கு எதிரே பணிப்‌ பெண்கள்‌ ஏந்துகிற கண்‌ 
ணாடியில்‌ அழகு பார்க்கிறது ; ஒரு முகம்‌ தன்‌ ஒழ்க்‌ 
குடிகளான தேவர்களோடு கலநது பே ஆட்சி 
செலுத்துகிறது ; ஸ்தானீகர்கள்‌. மூலமாக மும்‌ 
மூர்த்தகளோடு பெரிய பெரிய மந்திராலோசனை 
களை நடத்துறது ஒரு முகம்‌; உலகத்தில்‌ தீமை 
யைப்‌ பெருக்குவதற்காகத்‌ தீய இந்தனைகளைக்‌ 
குறிப்பாக வெளியிடுகிறது ஒரு முகம்‌) இளி 
போன்ற சதையை ஒரு முகம்‌ *உருவெளித்‌. 
*உருவெளித்‌ தோற்றம்‌- பாவனை மிகுதியால்‌ கண்ணுக்கு, 
எதிரே உருவம்‌ தோன்றுவது, 


[ 881 ] 


சுந்தர காண்டம்‌ 


தோற்றமாகச்‌ ண்டு களித்துக்‌ கொண்டிருக்‌ 
_ இறது! 


தவ. ர்க 4 அரசியல்‌ 
ஆதுகுகம்‌ செலுத்த, 
மூவ ட, மந்திரம்‌ 
ஒருமுகம்‌ முயல்‌, 
பாவ காரிதன்‌ பாவகம்‌ 
ஒருமுகம்‌ பயில்‌, 


பூவை சானகி உருவொடும்‌ 
ஒருமுகம்‌ பொருந்த -- 


[மா மந்திரம்‌ - பெரிய மச்திராலோசனை, பாவகாகி - 
பாவம்‌ செய்பவன்‌. பாவகம்‌ - கருத்தைக்‌ குறிப்பாகவும்‌ 


இயல்பாகவும்‌ வெளியிடுவது. பூலை -கிளி அல்லது 
மைனா.]| 


வீ.ந்‌.றிருக்கும்‌ ரரவணனுக்கு இப்போது சீதையைப்‌ 
பற்றிய கவலைதான்‌. தன்னால்‌ அணுக முடியாத ஒரு 

புதரிலிருக்கும்‌ தேனைக்‌ குடிக்க ஆசைகொண்டு 
வ்‌ வெறிகொண்ட வண்டுபோல, மனமானது 
மதங்கொண்டு சுழன்று திரிகிறது. இதைக்‌ கண்டு 
ச௫க்காமல்‌ ராஜபத்தினிகள்‌ உள்ளம்‌ வெந்து 
உடல்‌ வெதும்‌/9க கண்ணீர்‌ வடிக்கிறார்கள்‌. அவர்‌ 
களுக்கு அவன்மேல்‌ அவ்வளவு காதல்‌, ௮வ 
னுக்கோ அவர்கள்‌ இப்போது பெண்களாகவே 
கோன்‌ றவில்லை ! 


அத்த ஸ்தீரிகளுடைய கண்கள்‌ அவனைப்‌ 
பார்த்ச வண்ணம்‌ சூரியனைக்‌ கண்ட தாமரைபோல்‌ 


[ 892 ] 


என்ன தடபுடல்‌, என்ன தர்பார்‌]. 


மலாக்திருக்க, அடிமைகளான லப்‌ 


டைய கைகள்‌ சந்திரனைக்‌ கண்‌ தி - திரமரையோல்‌ 
குவிந்திருக்க, ராட்சஸேந்திர ௮ அல, லோக 
பயங்கரனுமான பிரதாப லங்குசவளன்‌ “கெரிலு 


வீற்‌ ிருப்பதை அனுமன்‌ தாரத்ிரங்கேபரர்த்து 
விடுகிறான்‌. பார்த்த மாத்திரத்திலே பொல்லாத 
ஒரு நாகத்தைக்‌ கண்ட கருடன்போல்‌ துடிக்கிறான்‌. 
(தோளில்‌ கட்டிய பரசத்தைச்‌ இதறடிதக்து, இந்த 
ராவணன்‌ மேல்‌ பாய்ந்து முடித்‌ தலைககாத்‌ 
'தஇசைதோறும்‌ உருட்டி விடுவேன்‌ !' என்று உக 
இரம்‌ கொள்கிறான்‌. ஆனால்‌, அது அவ்வளவு எளி 
தான காரியம்‌ அன்று என்பதும்‌ கினைவுக்கு 
,வருகற௫. 4 இவனோடு சண்டை போட்டு இறந்து 
போனாலும்‌, புகழேபன்‌ றிப்‌ பழியுண்டாகாது ; 
சாவுக்குப்‌ பயர்து உயிர்‌ சுமந்து கொண்டிருப்பது 
பூமி பாரம்‌ தானே ! ! என்ற எண்ணமும்‌ உண்டா 
இறது. ஆனால்‌, போர்‌ தொடங்குவது காலதாமதத்‌ 
இற்கு ஏதுவாகுமே! *இன்னும்‌ ஒரு மாச கரலம்‌ 
தானே சிதை உயிர்‌ வைத்திருப்பதாகச்‌ சொன்‌ 
ஞள்‌ !' என்று கடைசியாக ஆலோ௫த்துகி தன்ன 
ராரம தூதனாக மாத்திரம்‌ வெளியிட்டுக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று தீர்மானிக்கிறான்‌. 


இப்படி ஆலோ௫த்து, அடங்கி, ராவண சக்கி 
தானத்தை அடைந்த அனுமனை. இகச்திரஜிதது 
சக்ரவர்தீதிக்குக்‌ காண்பித்து எப்படி நல 
செய்து வைக்கிறான்‌, பாருங்கள்‌ ! 


பூவனம்‌எத்‌ தனைஅவை 
அனைத்தும்‌ போர்கடந்‌ 


சுந்தர காண்டம்‌ 


த்வனைஉற்‌(று), * அரிஉர 
வான ஆண்தகை 

சிவன்‌ எனச்‌, செங்கணுன்‌ 
என்னச்‌, சேவகன்‌ 

இவன்‌ !'எனக்‌ கூறிநின்‌(று), 
இருகை கூப்பிஜன்‌. 


[ புவனம்‌ - உலகங்கள்‌. அரி - கூரங்கு, செங்கணான்‌ - 
மகாவிஷ்ணு. சேவகன்‌ - வீரன்‌, | 


லோகங்கள்‌ எத்தனை உண்டோ அத்தனையும்‌ 
ஜயித்தவனல்லவா ராவணன்‌? அப்படிப்பட்டவன்‌ 
அனுமனைச்‌ சாமானியனாக உருவத்தால்‌ மட்டும்‌ 
மதித்து விடலாகாது லத -இந்திரஜித்து கவலைப்‌ 
படுகிறான்‌. எனவே, : இவன்‌ குரங்கு ரூபத்திலிருக்‌ 
கும்‌ ஆண்தகை!” என்று முதல்‌ முதல்‌ சொல்லு 
இரான்‌. ஆண்மையே அத்த வடிவத்தில்‌ வந்திருக்‌ 
இறது என்பது கருத்து. பிறகு வனை, விஷ்ணு: 
வைப்‌ போன்ற ஒரு மகா புருஷன்‌ என் கிருன்‌.. 
இவ்வளவு சொல்லியும்‌ திருப்தியுண்டாகாமல்‌, 
கடை௫யாய்‌, எல்லாவற்றுக்கும்‌ மேலாக, 4 வீரன்‌ 
இவன்‌ !” என்று அறிமுகப்படுத்துகறான்‌. இது: 
அனுமன்‌ வீரத்தை எடுத்துக்‌ காட்டுவதோடு, 
இக்திரஜித்தின்‌ குணாதிசயத்தையும்‌ தூக்கக்‌ காட்டு 
இறதல்லவா 2 


[884] 


லம 


6 ராட்சஹஸா9 பயப்படாதே (7 


இருபது கண்களிலும்‌ கோபப்‌ பொறி பறக்‌ 
இறத. பத்து வாய்களும்‌ உக்இரமாக உறுக்குகின்‌ 
றன. தன்‌ முன்‌ நிற்பது கூரங்குதான்‌ என்ற நம்‌ 
பிச்கையே அவனுக்கு இல்லை. * இந்த வேடத்தில்‌ 
வந்திருக்கும்‌ நீ யார்‌? மும்மூர்திதிகளில்‌ ஒருவனா ? 
முனிவர்‌ யாகம்‌ செய்து மந்திர சக்தியால்‌ எழுப்பி 
ஏவிய பூதமா? இந்த ஊரை அழிக்கும்படி. சிருஷ்டி. 
கர்த்தா விசேஷ, இருஷ்டியாகச்‌ செய்து அனுப்பிய, 
பயம்‌ தெரியாத, ஒரு புதுமைத்‌ தெய்வமா? நீ 
இங்கே வந்த காரணம்‌ என்ன? யார்‌ உன்னை 
அனுப்பியவர்‌ ?' என்று சரமாரியாகக்‌ கேள்விதள்‌ 
போடுகிறான்‌. இந்தக்‌ கேள்விகளுக்கு, 

[ 885 ] 


சு. கா. 


சுந்தா சாண்டம்‌ 


“சொல்லிய அனைவரும்‌ 
அல்லன்‌ ; சொன்னஅப்‌ 
புல்லிய வலியிேர்‌ 
ஏவல்‌ பூண்டின்‌ !' 
| புல்லிய - அற்பமான,] 
என்ற பீடிகையோடு, தன்னை அனுப்பியவன்‌, 
தேவரும்‌ பிறரும்‌ அல்லன்‌ ; 
திசைக்களி(று) அல்லன்‌ ; திக்கின்‌ 
காவலர்‌ அல்லன்‌ ; ஈசன்‌ 
கயிலையங்‌ கிரியும்‌ அல்லன்‌ ; 
மூவரும்‌ அல்லன்‌ ;, மற்றை 
முனிவரும்‌ அல்லன்‌ ; எல்லைப்‌ 
பூவல்‌ யத்தை ஆண்ட 
புரவலஸ்‌, புதல்வன்‌ போலாம்‌ !” 


| களி௮ - யானை. பூவலயம்‌ - பூமண்டலம்‌. புரவலன்‌ - 
சக்கரவர்த்தி, (இங்கே) தசாதர்‌,] , 
என்னு அனுமன்‌ அமைதியாக உத்தரம்‌ சொல்லு 
இரான்‌. தேவரும்‌ பிறரும்‌ ராவணனுக்கு அடிமை 
களாக இருப்பவர்கள்‌. திக்‌ கஜங்களேோ, தத்தம்‌ 
மூறிக்கப்பட்டிகாள்‌ முதல்‌, அவன்‌ இருக்கும்‌ திசை 
யைப்‌ பார்க்கவும்‌ பயந்து வேறு பக்கமரகத்‌ இரும்‌ 
பிச்‌ கொண்டிருக்கின்‌ றன. திச்பாலகர்களே, 
அவனது சூடைக்‌ கீழ்‌ ஒதுங்கிப்‌ பதுங்கி வாழ்ப 
வர்கள்‌. இரி மூர்தீதிகளையும்‌ சில ரீஷிகளையும்தான்‌ 
சக்தியுள்ளவர்களென்று அவன்‌ எண்ணியிருக் 
இரான்‌. * இப்படிப்பட்டவர்களில்‌ ஒருவன்‌ அல்லன்‌ 
என்‌ தலைவன்‌ ; உன்னால்‌ மதிக்கப்பட்ட அ௮னைவர்க 


[ 896 ] 


 ராட்சஸா, பயப்படாதே !' 


ளைக்‌ காட்டிலும்‌ எவ்வளவோ மேம்பட்டவன்‌ ! ' 
என்பது அனுமான்‌ குறிப்பு. 
ப 
ஆனால்‌ ராவணன்‌ எவ்வளவு புஜ்பலமும்‌ 
தபோபலமூம்‌ வரபலமும்‌ மனோபலமும்‌ ஆயுத 
பலமும்‌, சேனா சமுத்திரம்‌, இர்த்திப்‌ பிரதாபம்‌, 
வாழ்வுச்‌ சிறப்பு முதலானவையும்‌ மீதடி. வைத்திருக்‌ 
இரான்‌! அவற்றை அசைக்க யாரால்‌ முடியும்‌ 
என்னு இறுமாந்திருக்கிறான்‌ அல்லவா? எனவே, 
அவையெல்லாம்‌ ராமனுடைய ஒரே அம்பிற்கு 
மூன்‌ அடியோடு அழிக்து போகுமென்று எச்சரிக்‌ 
இரான்‌. *வல்லவனுக்கு வல்லவன்‌ வையகத்தில்‌ 
உண்டு என்பதை : ராவணனுக்கு விளங்கும்‌ 
பாஷையில்‌ தெரிவித்த பிறஞ்‌, அந்த வில்‌-வீரன்‌ 
தர்மஸ்வரூபி என்பதையும்‌, கார்மமே அத்த வீரத்‌ 
தின்‌ உயிர்நிலை என்பதையும்‌ வற்புறுத்துகிறான்‌. 
அதே உதஸலாகத்தில்‌ ராமனுடைய தெய்வத்‌ 
தன்மையையும்‌ அறிவிக்கத்‌ தொடங்குகிறான்‌. 
* மூலமும்‌ நடுவும்‌ ஈறும்‌ 
இல்ல(தோர்‌ மும்மைத்‌(து) ஆய 
கால்மும்‌ கணக்கும்‌ நீத்த 
நாரணன்‌, கைவில்‌ ஏந்தி, 
சூலமும்‌ திகிரி சங்கும்‌, 
கரகமும்‌ துறந்து, தொல்லை 
ஆலமும்‌ மலரும்‌ வெள்ளிப்‌ 
பொருப்பும்‌ விட்‌(டு),அயோரத்தி வந்தான்‌.” 
[மூலம்‌ - ஆதி, ஈறு - முடிவு, மும்மைத்து ஆய 


மூன்று வகைப்பட்ட, இகதிரி - சக்கரம்‌. கரகம்‌ - சமண்‌ 


[ 887 ] 


சுந்தர காண்டம்‌ 


டலம்‌. தொல்லை - பழமையான. ஆலமும்‌ - ஆலிலையும்‌. 
மலர்‌ - (இங்கே) தாமரை மலர்‌. பொருப்பு - மலை, ]| 

0 
என்று நாமாவதார - ததீதுவச்தை வெளியிடு 
இரான்‌. 


ராமன்‌ எல்லா மதத்தினருக்கும்‌ பொதுவரன 
கடவுளின்‌ அவதாரம்‌ என்பது கம்பன்‌ கொள்கை. 
இவபெருமான்‌' தமது சூலாயுதத்தைக்‌ துறந்து 
வில்லைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ கொண்டாராம்‌; வெள்‌ 
மலையைத்‌ துறந்து அயோத்திக்கு வந்து விட்டா 
ர்ரம்‌. மகாவிஷ்ணு சங்கு சக்கரங்களையும்‌, தாரம்‌ 
பள்ளிகொள்ளும்‌ ஆலிலையையும்‌ துறந்துவிட்டஈ 
ராம்‌. பிரமா தமது கமண்டலத்தையும்‌ தாமரை 
மலரையும்‌ விட்டு ராமனாக வந்திருக்கிறாராம்‌. தர்ம 
ஸ்வரூபியான மகாவீரளைத்‌ இரிமூர்த்தி ஸ்வரூபியா 
கவும்‌ முழுமுதற்‌ கடவுளாகவும்‌ கூறுவது, கவிஞ, 
னுடைய உயர்ந்த வேதாச்சகக்‌ கொள்கையை வெளி 
யிடுவதோடு, பரந்த சமரச மனப்பான்மையையும்‌ 
காட்டுகிறது எனலாம்‌, இதே மனகிலையோடு 
தான்‌ அவதார ரகஸ்யமும்‌ அனுமன்‌ மூலமாக. 
வெளியிடப்‌ பெறுகின்‌ றது : 

“அறம்தலை இறுத்தி, வேதம்‌ 
அருள்சுரந்(து) அறைந்த நீதித்‌ 
நிறம்தெரிந்‌(து) உல்கம்‌ பூணச்‌ 
செந்நெறி செலுத்தி, தீயோர்‌ 


இறந்(து)உக நூறி, தக்கோர்‌ 
இடர்துடைத்(து) ஏக ஈண்டுப்‌ 


[ 886 ] 


 ராட்சஸா, பயப்படாதே !' 


பிறந்தனன்‌ தன்பொற்‌ பாதம்‌ 
, இத்துவார்‌ பிறப்‌(ப)அ நறுப்பான்‌.” 


[ தலைகி௮த்தி - கிலைநாட்டி. பூண - மேற்கொள்ள, 
உ௪ - ஓழிய, நாறி - அழித்து. தக்கோர்‌ - நல்லவர்கள்‌. ] 


தருமம்‌ தலை சாயும்‌ போதெல்லாம்‌ அதைதி 
தலைகிமிர்க்து நிற்கச்‌ செய்ய ஒரு தெப்வ வீரன்‌-- 
ஓர்‌ அவதார புருஷன்‌ தோன்றுகிறான்‌. .உண்‌ 
மையான பலம்‌ மிருக பலம்‌ ௮ன்௮, ஆயுக பலம்‌ 
அன் ; * நீதியின்‌ பலமே பலம்‌ ' என்பதை எவ்‌ 
வளவு காலமாக வேதங்கள்‌ கோஷித்துக்‌ கொண் 
ஒருக்கின்றன ! பரம கிருபையோடு வேத முரசு 
இப்படி. முழங்கஇயும்‌, இந்த உண்மையை இடை 
மடையே மறந்துவிடுகிரோம்‌ அல்லவா? இதைத்‌ 
தெரிந்து உலகம்‌ சன்மார்க்கதீதியல முன்னேறிச்‌ 
செல்லவேண்டும்‌ என்பதுதான்‌ அவதாரங்களின்‌ 
கோக்கம்‌. ஆனால்‌ செந்கெறியாகிய ஒளி நெறியில்‌ 
செல்வதைத்‌ தடுப்பதற்கு இருளின்‌ சக்திகள்‌ தர்ச்ச௪ 
னர்‌ மூலமாக வேலை செய்கின்றன. எனவே, 
துஷ்ட நிக்கிரகம்‌ செய்து சாது ஜனங்களின்‌ 
துன்பம்‌ அடைப்பதற்காக ராமன்‌ அவதாரம்‌ செய்‌ 
இருக்கிறான்‌ என்றும்‌, அப்படிப்பட்ட வீர வழி 
படுவது பிறவிப்‌ பிணிக்கு நல்ல மருந்தென்றும்‌ 
அனுமன்‌ சொல்லுகிறான்‌. 


இவ்வளவு உற்சாகத்திற்‌ இடையே, ராவணன்‌ 
முகத்தைப்‌ பார்தீததும்‌, : இவன்‌ மூன்‌ இவ்வித 
மாகப்‌ பேசுவதில்‌ என்ன பயன்‌ ?' என்றும்‌ 
தோன்றுகிறது. உடனே தன்னைத்‌ தெரிவித்துக்‌ 


[ 9899] 


சுந்தா காண்டம்‌ 


கொண்டு, : இப்படிப்பட்ட கர்வத்திற்கும்‌ இச்சு 
இடத்திலேயே சரியான ஒரு சூட்போடவேண்டும்‌ 
எஸ்னு அர்மானிக்கிறான்‌. எப்படியாவது அந்தச்‌ 
சபையில்‌ ளால்‌ பெயரைச்‌ சொல்லி விட்டாலே 
போதும்‌, ராவணனை அவமானப்படுத்துவதற்கு!” 
என்பது அனுமன்‌ எண்ணம்‌. வாலியிடம்‌ ராவ 
ணன்‌ அடைந்த தோல்வியை அங்கே உள்ளவர்கள்‌ 
மறந்திருக்கக்‌ கூடும்‌. அனுமனைத்‌ தவிர வேறு 
யாரே. அந்தப்‌ பழைய சமாசாரத்தை இவ்வளவு 
சாமர்தீதியமாக ஞாபகப்படுத்த முடியும்‌ 2 


 அன்னவற்‌(க) அடிமை செய்வேன்‌ ; 
நாமமும்‌ ஆனுமன்‌ என்பேன்‌ ; 
நன்னுதல்‌ தன்னைத்‌ தேடி 
நாற்பெரும்‌ திசையும்‌ போந்த 
மன்னரில்‌ தென்பால்‌ வந்த 
தானைக்கு மன்னன்‌ வாலி 
தன்மகன்‌ : அவன்தன்‌ தூதன்‌, 
வந்தனென்‌ தனியேன்‌ !? என்றுன்‌. 


[௮ன்னவற்கு - ௮த்தன்மையுள்ள ராமனுக்கு. ஈன்‌ 
னுதல்‌ - அழூய நெற்றியை யுடையகள்‌ ; (இங்கே) 
தை. தானை - சேனை, மன்னன்‌ - (இங்கே) தலைவன்‌ | 


சதையைக்‌ தேடிக்‌ தெற்கே வந்த தலைவன்‌ 
௮ங்கதன்‌ ஆனதால்‌, * அந்த வாலி மகனுக்குதீ 
கதுதேனாய்‌ வந்தேன்‌ தனியாக!' என்று சொல்லீ 
முடிக்கிறான்‌. அங்கதன்‌ இளைஞனாதலால்‌, பிரசித்த 
னை தகப்பன்‌ பெயரால்‌ குறிப்பிட வேண்டும்‌ 
என்பது வெளிப்படையான காரணம்‌. *அடடா) 


[ 890 ] 


ராட்சஸா, பயப்படாதே, 







இந்தக்‌ குரங்கு அந்தக்‌ கசூரஙகில நபி ர. 
சொல்லிவிட்டதே! இதனால்‌. கெ 'கழஜைவம்‌, 
ஏற்படகி கூடாது ' என்று ராவல்‌ :்‌ 


முன்ஜாக்்‌ரதைப்‌ படுகிறான்‌ பாருங்‌ 


மேகத்தின்‌ நடுவிலே மின்னல்‌ இரிவதுபோல்‌, 
பத்து வாயிலுமுள்ள கோரப்பற்கள்‌ வரிசையாகப்‌ 
பிரகா௫க்க லங்கேச்வரன்‌ கடகடவென்று திரிக்க 
ரான்‌. அப்படிச்‌ சிரித்துக்கொண்டே, வாலி 
தனக்கு நெருங்கிய கண்பன்‌ என்பதைச்‌” சபை 
அறியும்படி. யோகக்கஷேமம்‌ விசாரிக்கிறான்‌. தன்‌ 
சிநே௫தன்‌ மகனுடைய தூதன்தானே என்ற 
அலட்சியமும்‌ அக்தச்‌ இரிப்பிலே தொனிக்கிறது. 
என்றலும்‌, இலங்கை வேந்தன்‌ 
எயிற்றினம்‌ எழிலி நாப்பண்‌ 
மின்திரிந்(து) என்ன நக்கு ” 
 வாலிசேய்‌ விடுத்த தூத! 
வன்றிற லாய வாலி 
வலியன்கொல்‌ ? அரசின்‌ வாழ்க்கை 
நன்றுகொல்‌ 7” என்ன லோடும்‌, 
நாயகன்‌ தூதன்‌ நக்கான்‌. 
[எயிற்றினம்‌-எயி௮--இனம்‌ - பல வரிசை. எழிலி- 
மேகம்‌, சாப்பண்‌ - நடுவில்‌. ஈக்கு - ரித்து. வன்‌ றிறல்‌ - 
வல்‌-- திறல்‌ - மிக்க பலம்‌. வலியன்‌ - செளக்யெ நிலையில்‌ 
உள்ளவன்‌. | 
வாலி மகன்‌ அனுப்பிய தூதனே ! உன்னை 
நான்‌ யாரோ ஒரு பகைவன்‌ அல்லது அவனுக்கு 
| 891 | 


சுந்தர காண்டம்‌ 


வேண்டியவன்‌ என்றல்லவா நகினைத்துவிட்டேன்‌ ? 
நீதானா இங்கே இவ்வளவு ஆர்ப்பரவம்‌ செய்து 
விட்டாய்‌; அது இருக்கட்டும்‌ ; மகா பலசர்லியான 
நம்முடைய வரலி க்ஷேமமா? அவனுடைய அரசாட்சி 
நன்ராக நடந்து வருகிறதா?” என்று படாடோப 
மாகக்கேட்டுரான்‌. இந்த அதிரடிக்காரனுக்கு எதிரி 
டையாக அனுமனும்‌ முதல்‌ முதல்‌ ஒரு சிரிப்பைப்‌ 
பிரயோடுக்‌இறான்‌. * இவன்‌ தம்பி கும்பகர்ணன்‌ 
தானே எப்போதும்‌ உறங்கிக்‌ கொண்டிருப்பவன்‌? 
இந்த அண்ணனும்‌ உலக நடப்பை அறியாமல்‌, 
கண்ணைத்‌ இிறந்தபடியே உறங்கக்கொண்டிருக்கி 
ரூனா? என்ற ஜயமும்‌ , இகழ்ச்சியும்‌ அந்த 
அடக்கமான இரிப்பிலே பொந்திருக்கின்‌ றன. 
தான்‌ வைத்த பொறியில்‌ ராவணன்‌ மாட்டிக்‌ 
கொண்டான்‌. என்பதை அறிந்த அனுமன்‌, 
: பயப்படாதே, ஓ, ராட்சலா!”'என்‌.ற பீடிகையோடு, 
வாலி இறக்த செய்தியைக்‌ குதாகலமாகவும்‌ ஹாஸ்ய 
மாகவும்‌ சொல்லுகிறான்‌ : 
அஞ்சலை அரக்க ! பார்விட்‌(ட). 
அந்தரம்‌ அடைந்தான்‌ அன்ற 
வெஞ்சின வாலி! மீளான்‌; 
வரலும்போய்‌ விளிந்த(து) அன்றே! 
அஞ்சன மேனி யான்தன்‌ 
அடுகணை ஒன்றால்‌ மாழ்கித்‌ 
துஞ்சினன்‌ ; எங்கள்‌ ேந்தன்‌ 
சூரியன்‌ தோன்றல்‌ 1” என்றான்‌. 
[பார்‌ - இந்ச சில உலகம்‌. ௮ர்தாரம்‌ - வானுலகம்‌. 
மீளரன்‌ - திரும்பி வரமாட்டான்‌. விளிந்தது - அழிக்‌ 
| 592] 


£ ராட்சஸா, பயப்படாதே !' 


தத. அஞ்சன மேனியான்‌ - மைபோன்ற கிறமுடைய 
ராமன்‌. அடு - (பகை) அழிக்கவல்ல. மாழ்கி - வருக்தி. 
தோன்றல்‌ - மகன்‌.] 


வாலி பெயரைக்‌ கேட்டதும்‌ ராவணனுடைய 
கெஞ்சு படபடவென்று அடிதீதுக்‌ கொண்டது 
என்னும்‌, உடம்பே நடுங்கெயது என்றும்‌ அனுமன்‌ 
விளம்பரப்‌ படுத்துகிறான்‌. அதை மறைக்கத்தான்‌ 
ன்‌ அப்படிச்‌ இரித்தானாம்‌ ; அப்படிப்‌ பேசி 
னானாம்‌. * ஆனால்‌, என்னிடம்‌ அத நடுக்கத்தை 
பத்த த ரன்‌ முடியுமா ₹ 2? என்னு கேட்பது 
போல்‌, ' இப்போது அப்ப 0. பயத்திற்கு 
அ வஇயமில்லை ? என்று சொல்லி, : அவன்‌ பூமியில்‌ 
இல்லை !” என்‌ூருன்‌. : இதனாலும்‌ ராவணனஊுக்குப்‌ 
பயம்‌ நீங்கவில்லையென்று கருதியது போல்‌, 
“அன்றே சொர்க்கலோகம்‌ போனான்‌!” என்று சில 
மாதங்களுக்கு ம்‌ நடந்ததைச்‌ சுருக்கமாகச்‌ 
சொல்லுகிறான்‌. அக்த லோகத்திலும்‌ ஒருவேளை 
சண்டைக்குத்தான்‌ * போயிருக்கிறானோ ?' என்று 
ராவணன்‌ சந்தேடக்கக்‌ கூடுமாம்‌. எனவே, ! அந்‌ 
தக்‌ கோபக்காரன்‌ திரும்பிவர மாட்டான்‌ !' என்னு 
சொல்லுகிறான்‌. :வாலிகூட வேண்டாம்‌ ராவண 
னப்‌ பயப்படுத்துவதற்கு ; அவனுடைய வாலே 
போதும்‌!” என்பதையும்‌ குறிப்பிட வேண்டு 
மென்று, வாலியும்‌ போனான்‌; அந்த வாலும்‌ 
போய்விட்டது !' என்று சொல்லுகிறான்‌ . அப்படிச்‌ 
சொல்லும்போது, எவ்வளவோ காலத்திற்கு முன்‌; 
எங்கேயோ ஓரிடத்தில்‌ வாலியின்‌ வாலால்‌ கட்டப்‌ 
பட்டு ராவணன்‌ பரிதாபமாகத்‌ தொங்கி ஊஞ்சலா 
டிச்கொண்டிருந்த காட்சி எவ்வளவு ததரூபமாக 


[ 898 ] 


சுந்தர காண்டம்‌ 


அத்தசீ சபையிலே பிரத்தியட்சமாகிறது! இன்‌ 
வளவு பரிகாசத்திற்கும்‌ பின்பு, வாலி கோயால்‌ 
சாகவில்லை என்பதையும்‌ குறிப்பிட்டு, * ஒரே ராம 
பாணம்‌ அவளை வதைத்துவிட்டது !' என்று 
சொல்லுறன்‌. 4 இஷ்இக்தா பட்டணத்தில்‌ இப்‌ 
போது மகாராஜா சுக்கிரீவன்‌ !' என்று சொல்லி 
முடிக்கும்போது, * வாலி தொலைந்த, ஒரு பெரிய 
அ ரூயெல்‌-புரட்சி ஏற்பட்டிருப்பதுகூட உனக்குத்‌ 
தெரியுவில்லையே! அந்தக்‌ கும்பகர்ண நிதீதிரையில்‌ 
உனக்கும்‌ பாகமுண்டா 2' என்று இடித்துக்‌ கூறு 
வதுபோல்‌ இருக்கிறதல்லவா 2 


இப்படி அனுமன்‌ ராவணனைப்‌ பரிகக்க. 
முயன்றபோதிலும்‌, அவனும்‌ தன்‌ புத்தி நுட்பத்‌ 
தால்‌, அதே சமாசாரத்தை அனுமன்‌ ௮௫ஙகதன்‌ 
மூதலானவர்களைப்‌ பரிகளிக்க உபயோகப்‌ படுத்து 
இரான்‌. தகப்பனைக்‌ கொன்றவனுக்கு அங்கதன்‌ 
அடிமையாயிருப்பது எவ்வளவு மூடத்தனம்‌! 
இவ்விதமான பீடிகையோடு, £ ராமன க்கொண்டு 
தமையனைக்‌ கொல்வித்து, அந்தக்‌ கொலைகார 
னுக்கு அன்பு செய்யும்‌ பூரண யோச்கெயனான 
உங்கள்‌ புதிய ராஜா உன்னப்போன்்‌ற பரம 
பயோக்யெனை என்ன நீதி சொல்ல அனுப்பியிருக்‌ 
இரான்‌? உன்னைக்‌ கொல்ல மாட்டோம்‌; பயப்படா 
மல்‌ பேசு!” என்னு ராவணன்‌ கர்ஜஹிக்கிறான்‌. 
இதற்கு விடையாக அனுமன்‌ ஹிதோபதேசம்‌ 
செய்யத்‌ தொடங்குகிறான்‌. 4 இந்த அதிகப்‌ பிர 
ஸங்கம்‌ எவ்வளவு தூரம்தான்‌ போகிறது, பார்க்‌ 
சலாம்‌!” என்னு ராவணன்‌ பொறுமையோடு 
வேடிக்கை பார்க்இருன்‌. 


[ 894 ] 


24 


தன்‌ வினை. தன்னைச்‌ டும்‌ 


ராவணன்‌ தன்‌ வாழ்க்கையை வீணாகக்‌ 
கெடுத்துவிட்டான்‌ என்றும்‌, இறிதும்‌ ராஜ தர்மத்‌ 
தைப்‌ பாராமல்‌ தீமையைப்‌ பெருக்கிக்‌ கொண்டி. 
ருக்கிறான்‌ன. என்னும்‌, அனுமன்‌ தைரியமாகச்‌ 
சொல்லத்‌ தொடங்குகிறான்‌. 
“வறிது வீழ்த்தனை 
வாழ்க்கையை : மன்‌அறம்‌ 
சிறிதும்‌ நோக்கலை ; 
தீமை திருத்திஐய்‌ !' 
[வறிது - வீணே. மன்‌ அறம்‌ - ராஜ தர்மம்‌. இருத்‌ 
தினாய்‌ - செய்தாய்‌, ] 
[ 895 ] 


சுந்தர காண்டம்‌ 


என்று “ராவணேச்வரனுடைய ஜீவிய சரித்திர 
சாரத்தைத்‌ தைரியமாக எடுத்துக்‌ காட்டி, இமை 
நன்மையை வெல்லமாட்டாது என்பதை வற்புறுத 
துரான்‌. சீதையைக்‌ கொடுத்துவிடுவதே பிழைக்‌ 
ஞூம்‌ வழி என்னு சுக்கிரீவன்‌ சொல்லி அனுப்பிய 
தாக அனுமன்‌ கூறி முடித்ததும்‌, ராவணன்‌ 
மறுபடியும்‌ ஒரு பெருஞ்‌ சிரிப்புச்‌ இரிக்கிறான்‌. 


என்றலும்‌, * இவை 

சொல்லிய(து) எற்‌(கு)ஒரு 
குன்றில்‌ வாழும்‌ 

குரங்குகொ லாம்‌!இது 
நன்று, நன்‌(று 0). என 

மாநகை செய்தனன்‌, 
வென்றி என்‌(று)ஒன்று 

தான்‌அன்றி வே(று)இலான்‌. 


[எற்கு - எனக்கு. வென்றி - வெற்றி. | 


வெற்றிஒன்றுதான்‌ ராவணன்‌ கவலை. தர்மத 
தைப்‌ பற்றிய பேச்சே அரநாகநிகமானது என்பது 
அவன்‌ அபிப்பிராயம்‌. ( சூரங்கிலும்‌ இது நாட்டுக்‌ 
கூரங்கன்௮ ; பட்டிக்காட்டுக்‌ குரங்குமன்‌ ௮ ; மலைக்‌ 
குரங்கானதால்தகான்‌, கொஞ்சங்கூட நாகரிகம்‌ 
தெரியாமல்‌, உள்ளதைப்‌ பச்சையாகச்‌ சொல்லி 
விடுறது 1” என்று கினைக்கும்போதே, * அடடா! 
குரங்கா நமக்குப்‌ புத்தி சொல்லுகிறது ? நல்லது, 
நல்லது!” என்று இரிப்பும்‌ வந்து விடுறது. * இரி 
லோக சக்ரவர்த்தியாகய தமக்கு, கேவலம்‌ ஒரு 
குரங்கு வேறொரு குரங்கையே தூதாக அனுப்பத்‌ 


[ 896 ] 


தன்‌ வினை தன்னைச்‌ சுடும்‌ 


துணிந்ததே ! இந்தப்‌ பட்டணத்திற்கு வம்து சேட்‌ 
டையும்‌ செய்யத்‌ துணிந்ததே!' என்று கேரபமும்‌ 
பொங்குகிறது. இவ்வளவு தர்மம்‌ பேசும்‌ குரங்கை, 
ரரட்சஸாகளைக்‌ கொன்றதற்குக்‌ காரணம்‌ என்ன 
என்னு ஒரு கேள்வியும்‌ கேட்கவேண்டும்‌ அல்லவா ?' 


* ருரக்கு வார்த்தையும்‌ 
மானிடர்‌ கொற்றமும்‌ 
இருக்க; நிற்க! நீ 
என்கொல்‌ அடா,இரும்‌ 
புரத்தி னுள்தரும்‌ 
தூது புகுந்தபின்‌, 
அரக்க ரைக்கொள்ற(து £) 
அஃ(து)உரை யாய்‌ !'என்றான்‌. 


[குரக்கு வார்‌.த்ை-குரங்காகிய சுக்கிரிவன்‌ செய்தி. 
கொற்றம்‌ - வீரப்‌ பிரதாபம்‌, இரும்‌ - பெரிய, புரம்‌ - 
ஈகரம்‌.] 


தான்‌ விகாத்த வீரமும்‌ சொன்ன நீதியும்‌ 
பயன்படவில்லை என்பதையும்‌, ராவணன்‌ மரி 
யாதை தவறிப்‌ பேசுறான்‌ என்பதையும்‌ அறிக்து 
கொண்ட அனுமன்‌, ்‌ உன்னிடம்‌ என்னை 
அழைத்துவந்து காட்டுகிறவர்‌ எவரும்‌ அகப்பட 
வில்லை. எனக்கோ உன்னைக்‌ ச௪ண்டு பேசவேண்டிய 
காரியம்‌ அவசியமாகவும்‌, அவசரமாகவும்‌ இருந்தது. 
அசோக வனத்தை அழித்தால்‌, ராட்சஸர்கள்‌ 
கவனிப்பார்கள்‌ என்று நின தீதேன்‌. அவர்களோ 
என்கருத்தை உணர்ச்துகொள்ளாமல்‌, கொல்ல வக்‌ 
தார்கள்‌. என்னைக்‌ கொல்ல வந்தவர்களை நான்‌ தற்‌. 


[ 897] 


சுந்தர காண்டம்‌ 


காப்புக்காகக்‌ கொன்று விட்டேன்‌. அதன்‌ பின்பு 
நானே அடங்கி உன்னைக்‌ கண்டு பேச வக்தேன்‌” 
என்னு பதில்‌ சொல்லுகிரறுன்‌. இதைக்‌! கேட்ட 
ராவணனுக்கு அமோகமாகப்‌ பொக்கும்‌ கோபத்‌ 
தையும்‌, *கொல்லுங்கள்‌!' என்று ௮வன்‌ இடும்‌ 
கட்டளையையும்‌, உடனே அனுமனை நெருங்கும்‌ 
கொலையாளிகளையும்‌, அந்தக்‌ கணத்திலேயே 
நில்லுங்கள்‌ !' என்று கம்பீரமாகப்‌ பிறக்கும்‌ 
சத்தத்தையும்‌, அதைக்‌ கேட்டுக்‌ கொலைஞர்கள்‌ 
அடையும்‌ திகைப்பையும்‌, அப்படி. எதிரிடையாக 
உத்தரவு செய்யத்‌ துணிந்த விபீஷணனையும்‌, ஒரு 
பேசும்‌ படத்தில்‌ *பார்ப்பது' போல்‌ இதோ 
பாருங்கள்‌ : 
என்னும்‌ மாத்திரத்(து), 
ஈண்டுஎரி நீண்டுஉ௧, 
மின்னும்‌ வாள்‌எயிற்‌- 
றன்சினம்‌ வீங்கினுன்‌, 
 கொன்மின்‌ !” என்றனன்‌ ; 
கொல்லியர்‌ சேர்தலும்‌, 
: நின்மின்‌ 1 என்றனன்‌ 
வீடணன்‌ நீதியான்‌. 
[ஈண்டு எரி - மிகுதியான நெருப்பு, உக - சித்தும்‌ 
படி. எயிற்றன்‌ - பற்களை உடையவன்‌. | 
,தூதனைக்‌ கொல்லலாகாது என்று சொல்லு 
 இறுன்‌ விபீஷணன்‌. * மேலும்‌, நமது நிலைமையை 
அவர்கள்‌ அறிந்துகொள்வதற்கு இவன்‌ திரும்பிப்‌ 
போகவேண்டியது அவசியம்‌, அதற்கு மாறாக 
[ 898 ] 


தன்‌ வினை தன்னைச்‌ சுடும்‌ 


இவனைக்‌ கொல்வது பகைவர்களுக்குப்‌ பயப்படு 
வதேயாகும்‌ ' என்று இணக்கமாகவும்‌ நயமாகவும்‌ 
பேசுகிறான்‌. விபீஷணனுடைய புத்திமதியில்‌ நீதிப்‌ 
பகுதியை ஒப்புக்‌ கொள்ளாவிட்டாஓம்‌, பராக்கர 
மத்துக்குக்‌ குறைவான காரியத்தைச்‌ செய்யவேண்‌் 
டாம்‌ என்று ராவணன்‌ தீர்மானிக்கிறான்‌. எனவே, 


£ டுதால்லை வாலை மூலம்‌அறச்‌ 
சுட்டு, நகரைச்‌ கழ்போக்கி, 
எல்லை கடக்க விடூமின்கள்‌ !: 
என்றான்‌ ; நின்றார்‌இரைத்(து) எழுந்தார்‌. 
| தொல்லை வால்‌ - தொந்தரவு கொடுக்கும்‌ வால்‌. 
“மூலமி- அடி. சூழ்‌ போக்கி - சுற்றிவரச்‌ செய்து] 


இவ்விதமாக வாலைக்‌ கொளுத்திக்‌ தரத்திவிட்‌ 
டால்‌, தன்‌ பராக்கிரமத்தை எதிரிகள்‌ ஒருபோதும்‌ 
மறக்கமாட்டார்கள்‌ என்பது ராவணன்‌ எண்ணம்‌. 


எவ்வளவு உதிஸாகமாக ராட்சஸர்கள்‌ அனு 
மனக்‌ கயிறுகொண்டு கட்டத்‌ தொடங்குகிறார்கள்‌! 
அவனுக்கும்‌ ௮து ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. 
அவர்கள்‌ கட்டக்‌ கட்ட, ௮வன்‌ வடிவத்தைப்‌ பெரி 
தாக்கிக்‌ கொண்டே யிருக்கிறான்‌. லற்கா பட்டணத்‌ 
இல்‌ கயிற்றுப்‌ பஞ்சமே வந்துவிட்டது. காடு நகரங்‌ 
கஸிலுள்ள சயிறுகளை யெல்லாம்‌ கொண்டு கட்டிய 
ரின்‌, தேர்‌ வடங்ககாக்‌ கொண்டு கட்டுகிறார்கள்‌ ! 
குதிரை, யானை கட்டும்‌ சயிறுகளைக்‌ கொண்டு கட்டு 
இரார்கள்‌ ! ஊஞ்சல்களை அவிழ்த்துவிட்டு, அந்தக்‌ 
கயறுகளைக்‌ கொண்டு கட்டுகிறார்கள்‌! ராட்சஸிக 
ளின்‌ தாலிக்‌ கயிறுகள்‌ தவிர, மற்றைக்‌ கயிறுகள்‌ 


[399 ] 


சுந்தர காண்டம்‌ 


எல்லால்‌ இவ்விதமாக உபயோகப்படுகின்றன ! 
பிறகு, அவர்கள்‌ அனுமனை ஒரு வெளியிடத்திலே 
கொண்டுபோய்‌, வாலில்‌ சீலைகளைச்‌ சுறிறி நெய்யி 
௮ம்‌ எண்ணெயிலும்‌ தோய்தீத நெருப்பைப்‌ பற்ற 
வைக்குிரூர்கள்‌. 
அந்த நகரும்‌ கடிகாவும்‌ 
அழிவித்‌(து), அக்கன்‌ முதலாயோர்‌ 
சிந்த நூறிச்‌, சீதையொடும்‌ 
ர பேசி, மனிதர்‌ திறம்செப்ப 
வந்த குரங்கிற்கு உற்றதனை, 
வம்மின்‌, காண வம்‌:!”என்று 
தம்தம்‌ தெருவும்‌ வாயில்தொறும்‌ 
யாரும்‌ அறியச்‌ சாற்றிலர்‌. 

[கடி காவும்‌ - கட்டுக்காவலுள்ள சோலையையும்‌, 
அக்கன்‌ - அட்சகுமாரன்‌. நூறி - அழித்து, வம்மின்‌ - 
வாருங்கள்‌. வம்‌ - வாருங்கள்‌. 

இவ்விதமாகப்‌ பறைசாற்றிக்‌ கொண்டே 
அவர்கள்‌ ஓடிப்போய்ச்‌ சீதைக்கும்‌ செய்தி 
சொல்லுகிறுர்கள்‌. ௮ந்த ராட்சஸர்களுடைய கூதூ 
கலத்தையும்‌, சீதையின்‌ துயரத்தையும்‌ பாருங்கள்‌ : 

ஆர்த்தார்‌ அண்ட்த்(து) அப்புறத்தும்‌ 
அறிவிப்‌ பரர்பால்‌ அங்கோ(டு)இங்கு 
ஈர்த்தார்‌; முரசம்‌ எற்றிறர்‌ ; 
இடித்தார்‌; தெழித்தார்‌ ; எம்மருங்கும்‌ 
பரர்த்தார்‌ ; ஓடிச்‌ சானகிக்கும்‌ 
பகர்ந்தார்‌ : அவளும்‌ உயிர்பதைத்தாள்‌ ; 
[ 400 ] 


தன்‌ வினை தன்னைச்‌ சுடும்‌ 
வேர்த்தாள்‌ ; உலந்தரள்‌ ; விம்மிலள்‌ ; ்‌ 
த்‌ விழுந்தாள்‌ ; அழுதாள்‌ ; வெய்‌(து) உயிர்த்தாள்‌. 


[ஆர்‌,த்தார்‌ - ஆரவாரம்‌ செய்தார்கள்‌., ஈர்த்தார்‌ - 
இழுத்தார்கள்‌. எற்றினார்‌ - அடித்தார்கள்‌. தெழித்தார்‌ - 
௮ தட்டினார்கள்‌. மருங்கு - பக்கம்‌. உலந்தாள்‌ - மனம்‌ 
அழிர்தாள்‌. வெய்து - வெப்பமாக.] 


என்ன இரைச்சல்‌ போடுகிறூர்கள்‌ ! இந்த 
அண்டத்துக்கு வெளியிலும்‌ இந்தச்‌ செய்தியை 
அறிவிக்கப்‌ பார்க்கிறார்களா? அனுமனை அங்கும்‌ 
இங்குமாக எத்தனை இடங்களில்‌ இழுக்கிறார்கள்‌ ! 
அப்படி. அச்தக்‌ குரங்கை ஆட்டி வைப்பது அவர்‌ 
க்ளுக்கு ஒரு தமாஷாக, இருக்கிறது. பேரிகைகள்‌ 
முழங்க முழங்கக்‌ கூட்டம்‌ அதிகப்பட்டுக்‌ கொண்டே 
வருகிறது. சிலா கோபமாக? வந்து அனுமனைக்‌ 
கையால்‌ இடிக்இருர்கள்‌ ; அ.தட்டுகிறார்கள்‌. இதைக்‌ 
கேட்டுச்‌ சீதை அனுபவிக்கும்‌ கஷ்டங்களைக்‌ சண்‌ 
ராரக்‌ கண்டு அனுபவிப்பதில்‌ கான்‌ அவர்களுக்கும்‌ 
எவ்வளவு ஆசை! * அனுமனச்‌ சடாதே!' என்று 
சிதை அக்கினி பகவானண கோக்கிக்‌ குழந்தை 
* உள்ளத்தோடு எவ்வளவு உருக்கமாகப்‌ பிரார்ததக்‌ 
. இருள்‌ ! 
“ நாயே அனைய கருணையான்‌ 
துணையை, ஏதும்‌ தகவில்லா 
நாயே அனைய வல்‌அரக்கர்‌ 
நலியக்‌ கண்டீரல்‌, நல்காயோ ? 
நீயே உலகுக்‌(கு) ஒரு சான்று ; 
நிற்கே தெரியும்‌ ; கற்பதனில்‌ 
[01] 


௬, கர.,--20 


சுந்தர காண்டம்‌ 


“தூயேன்‌ என்னில்‌, தொழுகின்றேன்‌, 
எரியே 1 அவனைச்‌ சுடல்‌? என்றள்‌. 


| துணை ்‌ துணைவன்‌. தகவு- தகுதி, நலிய - அன்‌ 
புத்த, நல்காயோ - அருள்‌ செய்யமாட்டாயோ, 
சான்று - சாட்டு, நிற்கே - உனக்கே, எரி - ௮.க்இனி. 


சுடல்‌ - சுடாதே.]| 


எல்லா உயிர்களிடத்திலும்‌ தாய்போலக்‌ கருணை 
காட்டும்‌ தன்‌ புருஷனுக்கு உதவியாக வந்தவனை 
நாய்போலக்‌ கடைப்பட்டவர்கள்‌ ஹிம்ஸிக்கிறார்‌ 
களே என்ற வருத்தத்திற்கு அளவில்லை. அவ்‌ 
வளவு வருத்தமும்‌ இரக்கமும்‌ ஊடுருவிக்‌ கலந்த 
உள்ளமே இப்போது உருகிப்‌ பிரார்ச்தனையால 
வெளிப்படுகிறது. கற்புக்‌ கனலாகய சீதையின்‌ 
இர்தப்‌ பிரார்த்தனையை எந்தத்‌ தேவன்தான்‌ 
அலட்சியம்‌ செய்டீ முடியும்‌? உடனேயே அனும 
னின்‌ வாலைச்‌ சுற்றிப்‌ பற்றியிருந்த த ஜில்லென்று 
குளிர்ச்து விடுறது. அம்மட்டுமா? முப்புரம்‌ 
எரித்த சிவபெருமானின்‌ நெற்றிக்‌ கண்ணிலும்‌, 
இடி.சளிலும்‌, சூரிய மண்டலத்திலும்‌ உள்ள தீயும்‌ 
குளிர்க்ததாம்‌. மீளா ௩ரகமும்‌, குளிர்ந்து போய்‌ , 
விட்டதாம்‌! அனல்‌ குளிர்ந்த அதிசயத்தைக்‌ 
கண்டதும்‌, “அனுமன்‌ உண்மையை ஊ௫த்துக்‌ 
கொண்டு ஆனந்தம்‌ அடைகிறான்‌. 


அந்தக்‌ கோலத்தில்‌ அனுமனை ராட்சஸர்கள்‌ 
ஊர்வலம்‌ செய்விக்கிறார்சள்‌. இரவின்‌ முற்பகுதி 
யில்‌ சதையைக்‌ தேடியபோது, சில இடங்களை 
அவன்‌ ஊன்‌ ரிப்‌ பாராமல்‌ விட்டிருக்கலாம்‌ 


அல்லவா? இக்திரஜித்து கட்டிக்கொண்டு போன ' 
[ 402 ] 


தன்‌ வினை தன்னைச்‌ சுடும்‌ 


போது ராஜபாட்டை வழியாகதீ தானே கொண்டு 
போயிருக்க வேண்டும்‌? இந்தக்‌ குறைகள்‌ தீரும்‌ 
படி, இப்போது அரக்கர்கள்‌ வலிய அழைத்துப்‌ 
போய்ப்‌ பட்டணத்தின்‌ அமைப்பு முழுவதையும்‌ 
நன்றாகவே காட்டுவகாக அனுமன்‌ நின க்கருன்‌. 
ஊரின்‌ கடை எல்லை வந்து சேர்ந்ததும்‌, - என்ன 
ஆச்சரியம்‌ 1 -- ராரட்சஸர்களுக்வடையே அடங்டுப்‌ 
போய்க்‌ கொண்டிருந்த குரங்கு, இடீரென்று, 
பாம்புகளால்‌ சூழப்பட்ட கருடன்‌ போல, ஆலாசதீ 
திலே காணப்படுகிறது. கைகள்‌ தனிப்பட்டுக்‌ 
கயிற்றுடனே தொரங்குகின்‌ றன ! எத்தனை ராட்ச 
ஸர்கள்‌ தோள்‌ அற்றுக்‌ கீழே விழுச்து உயிர 
துறக்இருர்கள்‌ ! இந்த கிலையில்‌ அவன்‌, 
துன்னலர்‌ புரத்தை முற்றும்‌ 
சுடுதொழில்‌ - தொல்லை போனும்‌, 
பன்னின பொருளும்‌ நாணப்‌ 
பாதகர்‌ இருக்கை பற்ற, 
மன்னனை வாழ்த்திப்‌ பின்னை 
வயங்‌(கு)எரி மடுப்பென்‌ 1” என்ற, 
பொன்னகர்‌ மீதே தன்போர்‌ 
வாலினைப்‌ போக விட்டான்‌. 
| துன்னலர்‌ - பகைவர்‌. புரத்தை - திரிபுரதிதை,. 
தொல்லையோன்‌ - ஆதிப்‌ பொருள்‌ ; பழமையான பரம 
இவன்‌. பன்னின - சொல்லப்பட்ட. காண - வெட்கமடை. 
யும்படி. இருக்கை - இருப்பிடம்‌; (இங்கே) இலங்கை. 
பற்ற - எரிய. மன்னனை - (இங்கே) இசாமபிரானை, வயங்கு 
. எரி - பிரகாசுக்றெ நெருப்பு. மடுப்பென்‌ - பற்றவைப்‌ 
ம பன்‌.] 


[ 408 ] 


சுந்தர காண்டம்‌ 


பாதகர்களுடைய இருப்பிடங்கள்‌ அழிய 
வேண்டும்‌ என்று ராமனைத்‌ தோத்திரம்‌ செய்து 
கொண்டு, கெருப்புமயமான வாலை அந்தப்‌ பட்ட 
ணத்தின்‌ மேலே போக விடுகிறான்‌. தன்‌ வாலை 
அந்தப்‌ பாதகர்கள்‌ கொளுத்த முயன்றது, * இந்த 
ஊரை நீ கொளுத்தி விடு!' என்று அவனுக்குத்‌ 
தெளிவாகச்‌ சொன்னது போலிருக்தது. சன்‌ வினை 
தன்னைச்‌ சுடும்‌ அல்லவா ? 


வெள்ளியினாலும்‌, பொன்னாலும்‌, பலவகைப்‌ 
பட்ட இரத்தினங்களினாலும்‌ தெய்வச்‌ சிற்பி எவ்‌ 
வளவு அருமையாக, எவ்வளவு அ௮ழகரக, அரத 
நகரத்தை அமைத்திருந்தான்‌ ! குன்‌ றின்‌ மீது பயங்‌ 
கரமான இடி விழுவதுபோல்‌, அனுமன்‌ அஇற்பச்‌ 
செல்வமாகிய மாட மாளிகைகள்‌ தோறும்‌ தன்‌ 
பெரிய மேனியைச்‌: சுற்றி எரியும்‌ கெருப்போடு 
காவியும்‌, இடீர்‌ இடீரென்று குதித்துப்‌ பாயநதும்‌ 
செல்லுகிறான்‌ ! சதையைக்‌ தேடிக்‌ கொண்டிருந்த 
போது, ஐயோ இந்தப்‌ பட்டணத்தின்‌ அழகும்‌ 
ஜுவரியமூம்‌ போய்விடுமே!" (* நீங்கும்‌ ௮ந்தோ 
இந்த நெடுநகர்த்‌ திரு!) என்று இரக்கப்பட்டான்‌. 
ஆனால்‌, இப்போது அந்த இரக்கம்‌ எங்கே 2? 


னன்‌ ௩ ஙி ந ட 
பயங்கரமான விதியின்‌ கையில்‌ பயங்கரமான 


ஒரு கருவியாக விடுகிறான்‌ அனுமன்‌ ! 


22 


லங்கா தகனம்‌ 


ரரட்சஸ ராஜதானியிலுள்ள ஒவ்வொரு வீடும்‌ 
ராணுவத்‌ இமிருக்கு ஓர்‌ அரணாய்‌, உயர்ந்த தாண்‌ 
களாலும்‌ நீண்ட சுவர்களாலும்‌ அமைந்து, பிரமாத 
மான மேற்கட்டிகளோடும்‌ பிரமாண்டமான கொடி 
சுளோடும்‌ விளங்குகிற. ராவண டீக்திக்கு அறி 
குறியாகக்‌ கம்பீரமாய்ப்‌ பறந்துகொண் டிருக்கும்‌ 
அந்தக்‌ கொடிகளிலேதான்‌, அனுமன்‌ வால்‌ 
கொண்டுவைத்த த முதலாவதாகப்‌ பற்றிக்‌ 
கொண்டு, வீடுகள்‌ தோறும்‌ பரவுகிறது. 


கொடியைப்‌ பற்றி, ப 
விதானம்‌ கொளுத்தித்தான்‌, 


[த05] 


சுந்தர காண்டம்‌ 


நெடிய தூணைத்‌ 
தழுவி; நெடுஞ்சுவர்‌ 
.முடியச்‌ சுற்றி, 
“ முழுதும்‌ முருக்கிற்றால்‌, 
கடிய மாமனை 
தோறும்‌ கடுங்க னல்‌. 
[விசானம்‌ - மேற்கட்டிகள்‌. முருக்கிற்று - அழித்‌ 
தீது. கடிய - பாதுகாவலையுடைய.] 
உயிர்தப்ப வேணும்‌ என்ற ஆசையோடு, 
பிள்ளை குட்டிகளையும்‌ அருமையான பொருள்களை 
யும்‌ காப்பாற்றவேணும்‌ என்ற ஆசையும்‌ காணப்‌ 
படுவதால்‌, ஜனகீகூட்டம்‌ உள்ளும்‌ புறமுமாக 
ஊஞ்சலாடுகிறது; அங்குமிங்கும்‌ ஒடியோடி அலைந்து 
திரிந்து ஒருவரை யொருவர்‌ கூப்பிட்டும்‌ கொண்டு, 
அழுவதும்‌, கதஹறுவதும்‌, கூக்குரலிடுவதுமா யிருக்‌ 
இறது,. சல மாளிகைகளில்‌ இரத்தினங்களின்‌ 
ஜோ க்கும்‌, அக்கினிச்‌ சுவாலைக்கும்‌ வித்தியாசம்‌ 
தெரியவில்லையாம்‌. இதனால்‌, : தீப்‌ பிடித்த இடம்‌ 
இது; பிடியாக இடம்‌ இது !' என்று அங்கேயுள்ள 
பெண்கள்‌ கண்டுபிடிக்க முடியவில்லையாம்‌. அவர்‌ 
களில்‌ இலர்‌, சீப்பற்றாத இடங்களிலிருக்து தீப்பற்றி 
எரியும்‌ இடங்களுக்குப்‌ போடிருர்கள்‌ ; சிலர்‌ தீப்‌ 
பற்றின இடங்களிலேயே தடுமாறித்‌ திரிகிறார்‌ 
களாம்‌. வேறு சிலர்‌ தங்கள்‌ செம்பட்டை மயிரில்‌ 
நெருப்புப்‌ பற்றியதையே அறிந்து கொள்ளாமல்‌ 
ம்யங்கித்‌ இரிகரறார்களாம்‌. இரத்தினமயமான மாளி 
கசைகளும்‌ பொன்‌ மயமான மாளிகைகளும்‌ இப்‌ 
போது நெருப்பு மயமாகவும்‌ புகை மயமாகவும்‌ 
காண்டுன்றன. 


[ 406 ] 


ம 


லங்கா தகனம்‌ 


அக்கினியின்‌ உக்கிர சொருபம்‌ வரவர 
வளர்ந்து கொண்டே யிருக்கிறது. புகை ஆகாய 
வெளி மறையும்படி. எழுந்து, எங்கும்‌ பரவிச்‌,சூழ்க்து 
கொள்ளுகிறது. தப்பியோடும்‌ பெண்கள்‌ சிலருக்‌ 
குத்‌ இசையே தெரியவில்லை. பலவகை மலர்கள்‌ 
இந்தியருக்கும்‌ காட்டிலே மயில்கள்‌ ஒடுவதுபோல்‌ 
ஓடிக்‌ கொண்டே அந்தப்‌ பெண்கள்‌ இன்னது 
செய்வதென்று தெரியாமலே தஇிகைத்துப்‌ பிரலா 
பிக்கிறார்கள்‌. 


வான கத்தை 
நெடும்புகை மாய்த்தலால்‌, 
போன திக்‌(கு)அறி 
யாது புலம்பிஜர்‌, 
தன்‌ அ கத்த 
மலர்பல சிந்திய 
கரன கத்து 
மயில்‌அன்‌ன காட்சியார்‌. 


[மாய்‌த்தலால்‌ - மறைத்தலால்‌. தேன்‌ அகத்த - 
தேனை உள்ளேயுடைய. | 


வேறு சில பெண்கள்‌ வெப்பம்‌ தாங்க முடியா 
மல்‌ ஒரு நீர்நிலையில்‌ போய்‌ விழுந்து தண்ணீரிலே 
இடக்கிறார்கள்‌. அப்போது ககரமெங்கும்‌ பனி 
அடா்ர்தாற்போலப்‌ புகை சூழ்ந்துகொண்‌் டிர௫ப்‌ 
பதையும்‌, உஷ்ணத்திற்குப்‌ பயந்தோடும்‌ எருமை 
கள்‌ மேகங்கள்‌ போல வந்து அதே நீர்மிலையில்‌ 
்‌. விழுவதையும்‌, அங்கே முங்கிக்‌ கொண்டிருந்த 


[ 407] 


சுந்தர காண்டம்‌ 


அந்த. இளம்‌., பெண்கள்‌ அ௮ன்னங்களைப்போல்‌ 
அஞ்‌ ஒதுவ்டுக்‌ கொள்வதையும்‌, 
ழ்ீமம்கலந்‌ 

“அ ட நால்‌அன்ன வெம்புகை, 
சோதி மங்கலத்‌ 

தீயொடு சுற்றலால்‌, 
மேதி மங்குலின்‌ 

வீழ்புனல்‌ வீழ்மட்‌ 
ஓதி மங்களின்‌ 

மாதர்‌ ஒதுங்கிறர்‌. 

| மீதிமம்‌ - மீது-|-இமம்‌' - மேலே பனி, மேதி - 
எருமை. மங்குலின்‌ - மேகம்போல்‌. புனல்‌ - (இங்கே) 
நிர்கில. மட ஐதிமங்களின்‌ - இளமையான ௮ன்னவ 
களைப்‌ போல்‌.] 
என்ற சப்த சத்இரத்திலே எவ்வளவு பிரத்தியட்ச 
மாகப்‌ பார்க்கிறோம்‌ ! 


சில பெண்கள்‌ தப்பியோட முயற்சி செய்யவே 
யில்லை. *நமது பிராண நாயகன்‌ கொல்லப்பட்‌ 
டான்‌ ; அதனால்‌ வாழ்வே இல்லாமற்‌ போய்விட்டது. 
நாம்‌ தப்பிப்‌ பிழைப்பதில்கான்‌ என்ன பிரயோ 
சனம்‌? இக்த வீட்டில்‌ இப்படியே இருந்து, இக்க 
நெருப்புக்கே இரையாவேோரம்‌. இதுதான்‌ நம்மை 
இப்போது எதிர்கோக்கும்‌ கடமை ' என்று எண்ண 
மிட்டுச்கொண்டு உயிர்த்‌ தியாகம்‌ செய்யும்‌ பெண்‌ 
மணிகளைப்‌ பாருங்கள்‌. * இந்த ராட்சஸ்‌ பூமியிலும்‌ 
இவ்வளவு இயாக புத்தியா?' என்று அதிசயித்துக 
கொண்டே 'தேர்கள்‌, குதிரைகள்‌, சோலைகள்‌ 


[ 408] 


லங்கா தகனம்‌ 


முதலியவை எரிநீது கரிந்து பே 'வஷ்தபும்‌,. இப்யி்‌ 
யோடும்‌ போதே இல புருஷர்கள்‌ தைன்ல்‌ மூலக 
மூட்டி, நெருப்பில்‌ விழுந்து மடிவஜை ம வ்பிடித்த 


“லு, த ஆத்‌ 


ஆடையோடு இலர்‌ மயங்இ ஓடுவதையும்‌” “ கண்டு, 
“ஐயோ, என்ன காசம்‌ !' என்னு வருந்துகிறோம்‌. 


அந்த ஊரில்‌ எத்தனையோ பான சாலைகள்‌ ! 
அங்கேயுள்ள மதுவகைகள்‌ கரம்‌ எத்தனை ! 
௮ மிவை நல்ல வழிகளில்‌ பேணி வளர்ப்பதற்குரிய 
வ௪இகலா ராட்சஸர்கள்‌ தேடவில்லை. அறிவை 
மயக்டி வெறி கொண்டு தீமை செய்வதற்குத்‌ துணை 
பாச அவர்கள்‌ மதுபானம்‌ செய்வதை வழக்கமாக்‌ 
க்‌ கொண்டார்கள்‌, ௮க்கனி பகவானும்‌ 
இப்போது அந்தப்‌ பான சாலைக்கு விஜயம்‌ செய்கி 
ரராம்‌. ஜாடி. ஜாடியாகவும்‌, சூடம்‌ குூடமாகவும்‌ 
குடிக்கிறாராம்‌. என்ன ஆச்குரியம்‌ ! 
பேய மன்றினில்‌ ப 
நின்று, பிறங்‌(கு)எரி, 
மாயர்‌ உண்ட 
நறவும்‌ மடுத்ததால்‌ ; 
தாயர்‌ என்றவர்‌, 
வைகிடம்‌ நுன்னிஜல்‌, 
தீயர்‌ அன்றியும்‌ 
தீமையும்‌ செய்வரால்‌. 
| பேயமன் று - (இங்கே) மதுபானசாலை. பிறங்கு _ 
விளங்குகிற. மாயர்‌ - (இங்கே) கெட்டவர்‌ ; கொடியவர்‌. 
ஈறவு - மது, படுத்ததா - உண்டது, அன்றியும்‌ - அலால்‌ 
லிருச்சே. | 
[ 409 ) 


சுந்தர காண்டம்‌ 


மசா பரிசுத்தமான அக்கினி தேவனும்‌ 
சகவாச தோஷத்தால்‌ மதுபானம்‌ செய்தான்‌ 
என்றால்‌, தூயராய்‌ உள்ளவர்களும்‌ தீயவர்கள்‌ 
இருக்குமிடம்‌, சேந்து அவர்களோடு நெருங்கிப்‌ 
பழகும்போது அவர்களுடைய இய செயல்களி 
௮ம்‌ பழ௫ிவிடக்‌ கூடுமல்லவா ? இதனாலன்றோ, 
உன்னுடைய நண்பனைக்‌ காட்டு, உன்னை நான்‌ 
தெரிந்துகொள்வேன்‌ ' என்ற ஆப்த வாக்கியம்‌ 
பிறந்தது ? 

இவ்வளவு அக்னிச்‌ சுவாலைகளுக்கும்‌; புகைக்‌ 
காடுகளுக்கும்‌ இடையே ஒரு நாடகக்‌ காட்சி நம்‌ 
கண்‌ முன்‌ வருவிறது. திரையில்லாமல்‌, மேடை 
யில்லாமல்‌, பள்ளமில்லாமல்‌ நடைபெறும்‌ நாட, 
கத்தை இதோ பாருங்கள்‌: ஒரூபிரபுவின்‌ மாளிகை) 
அதிலே புருஷனும்‌ பெண்சாதியும்தான்‌ ; பிள்ளை 
சூட்டி. இல்லை. அவள்‌ ஒரு இளி வளர்க்கிறாள்‌ ; அழ 
சான பச்சைக்‌ இளி, அதை ஒரு;பச்சைப்‌ பிள்ளை 
யாகவே மதித்துப்‌ பாலூட்டிச்‌ சீராட்டுகிறாள்‌ . 
புருஷன்‌ இல்லாத சமயங்களில்‌ 'சன்‌ செல்லக்‌ கிளி 
யோடு கொஞ்சிக்‌ கொண்டிருப்பாள்‌. ஒருசமயம்‌ 
அவன்வீட்டில்‌ இருக்கிறான்‌ ) இளி மாளிகை மூகப்‌ 
பில்‌ தொங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ கூட்டில்‌ இருக்‌ 
இறது.௮வள்‌ அப்போதுதான்‌ கண்ணிலே மையிட்‌ 
டுக்கொண்டு புருஷனோடு உற்சாகமாக வார்த்தை 
யாடிக்‌ கொண்டிருக்கிறாள்‌. திடீரென்று * தீ தீ1 
என்ற இரைச்சல்‌ கேட்டுறது. அவர்கள்‌ வெளியே 
வருகிருர்கள்‌. நகரமெங்கும்‌ நெருப்புமயமாக 
இருக்கிறது என்று கண்டதும்‌, அவர்கள்‌ விலை 
யுயாந்த சாமான்களைக்‌ காப்பாற்ற வேணும்‌ 
என்று நினைக்கவேயில்லை. தங்கள்‌ உயிரைக்‌ 


[410 ] 


லங்கா தகனம்‌ 


காப்பாற்றிக்‌ கொள்வதே போதுமென்று தீர்மா 
னிக்கிறார்கள்‌. 
ள்‌ 

அவ்வளவு கலவரத்திலும்‌ *கலாட்டா'விலும்‌ 
புருஷன்‌ முன்னே வழி காட்டிக்கொண்டு போட 
ரான்‌. மனைவி தொடர்ந்து போடருள்‌. எரிகற: 
வீட்டைத்‌ திரும்பிப்‌ பாராமலே ௮வன்‌ போய்க்‌ 
கொண்டிருக்கறான்‌ ; அவளும்‌ அப்படித்தான்‌ 
போய்க்கொண்டிருக்தாள்‌. கொஞ்சதூரம்‌ போன 
தும்‌, அவள்‌ மட்டும்‌ திரும்பிப்‌ பார்க்கிறாள்‌... ஏன்‌ 2 
இப்போது பளிச்சென்று என்ன ஞாபகம்‌ வந்து 
விட்டது? : வைர நகைகளையும்‌ தங்கப்‌ பாத்திரங: 
களையும்‌ போட்டுவிட்டுப்‌ போடு3ோமே' என்ற. 
வருத்தமா ? இல்லை, அவள்‌ கினைத்த கினைப்பையும்‌; 
கண்ட காட்சியையும்‌, அடைந்த நிலையையும்‌ கதியை: 
யும்‌ இதோ பாருங்கள்‌ : 


பஞ்ச ரத்தொடு பசுநிறக்‌ 
கிளிந்து பதைப்ப, 
அஞ்ச னக்கணின்‌ அருவிநீர்‌ 
முலைமுன்றில்‌ அலைப்ப, 
குஞ்ச ரத்தன கொழுநரைத்‌ 
தழுவுறும்‌ கொதிப்பால்‌, 
மஞ்சு றப்புரும்‌ மின்‌எனப்‌ 
புகையிடை மறைந்தார்‌ ! 

[பஞ்சம்‌ - கூடு. முன்றில்‌ - முகட்டிலே. அைப்ப - 
அலைபட. குஞ்சரம்‌ - யானை, ௮ன - அன்ன ; போன்ற... 
தழுவும்‌ - அன்போடு நெருங்கிச்‌ செல்ல எண்ணிய... 
மஞ்சு - மேகம்‌.] 

[411] 


சுந்தர காண்டம்‌ 


அவசர அவசரமாக வரும்போது, கிளிக்கூட்‌ 
டைத்‌ இறந்துவிட மறந்துபோஞர்கள்‌. அந்தக்‌ 
இளியைப்‌ பற்றிய கவலைதான்‌ இப்போது 
அவளுக்கு! தான்‌ பயந்த பெரும்‌ பயம்‌ அப்படியே 
கண்முன்‌ சாட்சாத்காரமாகிறது. தங்கள்‌ மாளி 
கையில்‌ பிடித்துக்கொண்ட தீ அந்தக்‌ கூட்டிலும்‌ 
பற்றி எரிறது. ஐயோ, பச்சைக்‌ இளி கூட்டோடு 
வெந்து பதைத்துக்‌ கொண்டிருக்கிறது ! இக்தக்‌ 
கொடுமைய அவளால்‌ ௪ஓக்க முடியவில்லை, 
கண்ணீர்‌ அருவியாகப்‌ பொங்க, அஞ்சன த்தைக்‌ 
கரைத்துக்கொண்டு கன்னத்தைக்‌ கறுப்பாக்க, 
கெஞ்சிலே அலைபடுகிறது.. இது உள்ளத்திலே 
அலைவீசும்‌ சோக சமுத்திரதீதை எவ்வளவு தெளி 
வாகக்‌ காட்டுகிறது! இவ்வளவு சோகத்திலும்‌ 
பளிச்சென்று புருஷன்‌ ஞாபகம்‌ வருறது, 
உடனே அந்தப்‌ பேரன்பு இர்ச அன்பை விழுங்க 
விடுகிறது. அவள்‌ அவனைத்‌ தொடரவேணும்‌ 
என்னு இரும்புகிறாள்‌. தனக்கு முன்னே யானை 
போல்‌ கம்பீரமாக நடந்துசென்று அந்த நடையை 
இப்போது காணவில்லை. அவள்‌ கின்று பார்தீதுக்‌ 
கொண்டிருந்தது அவனுக்குதி தெரியாதல்லவா 2 
ஆபதீதிலும்‌ அன்போடு அவனை நெருங்இச்‌ 
சென்று கொண்டிருந்ததில்‌ ஒரு திருப்தி. சாகும்‌ 
போதும்‌ அவன்‌ பக்கத்திலே இருக்கவேண்டு 
மென்ற ஆசை. அப்போதுதான்‌ அந்த நெஞ்சுக்‌ 
கொப்பு ஆறும்‌. கணவனைக்‌ காணாததால்‌ 
ஏற்பட்ட கொதிப்பிற்கு, இலங்கையைக்‌ கொளுத்தி 
வரும்‌ அந்தத்‌ தீயின்‌ கொதிப்பும்‌ ஒப்பாகுமா 2 
அ௮க்த கிலையில்‌ கணவனைக்‌ காணாத அசத்தப்‌ பெண்‌ 
மணி தனக்கு எதிரே ஒரு புகைப்படலததைக்‌ 


[ 412] 


லங்கா தகனம்‌ 


காண்குராள்‌; அப்பால்‌ ஒன்றும்‌ தெரிய்வில்லை.. 
மேகத்திற்குள்ளே மங்கு மறையும்‌ ஒரு மின்னற்‌ 
கொடிபோல்‌ அவள்‌ அந்தப்‌ புகைக்குள்ளே 
மறைந்து: விடுகிறாள்‌. புருஷனை அடைந்தாளா, 
இல்லையா 2 யாருக்குத்‌ தெரியும்‌ ? திரை விழுகிறது 
நாடகத்‌ இரையன்று ; புகைத்திரை ! இதைப்‌ 
பற்றி ஆலோடூப்பதற்குள்‌ வேறு பயங்கரமான 
காட்சிகள்‌ நம்‌ கண்முன்‌ வருகின்‌ றன. 


பெரிய பெரிய மாளிகைகளிலெல்லாம்‌ 'ப்பற்‌: 
றிக்‌. கொள்ளுகிறது. சில பெண்கள்‌ தப்பிப்‌ 
பிழைப்பதற்காக ஆதாச வீதியில்‌ ஆபரணங்கள்‌ 
ஒளி வீசப்‌ போகருர்கள்‌.. அவர்களில்‌ இலர்‌ 
நுண்ணிய புகைப்படலத்தில்‌ அகப்பட்டுக்கொண்டு 
இரை மறைவில்‌ காணும்‌ இததிரப்‌ பதுமைபோலக்‌ 
காணப்படுஇிரொர்கள்‌. சல ரா. சஸர்களும்‌ ராட்சஸி 
கஞம்‌ தரபத்திற்கு அஞ்சிப்போய்க்‌ கடல்நீரில்‌ 
முழுகுகிறார்கள்‌. சில ராட்சஸிகள்‌ சூடு பொறுக்க 
முடியாமல்‌ குழந்தை குட்டிகளோடு கடலில்‌ போம்‌ 
விழுகிறார்கள்‌. என்ன அகியரயம்‌ ! 
மருங்கின்‌ மேல்‌ஒரு மகவுகொண்‌ (௫), 
ஒருதனி மகவை 
அருங்கை யால்பற்றி, மற்றொரு 
மகவுபின்‌ அரற்ற, 
நெருங்கி ஓரொடு, நெறிகுழல்‌ 
சுறுக்கொள நீக்கி, 
கருங்க டல்‌-தலை வீழ்ந்தனர்‌, 
அரக்கியர்‌ கதறி. 
[ ௧18 ] 


சுந்தர காண்டம்‌ 


[மருங்கு - இடுப்பு. அரற்ற - அழ. கெறி குழல்‌ - 


சுருள்‌ சுருளான கூந்தல்‌. கடல்‌ தலை - கடலிலே. | 


அதோ அவள்‌ பிள்‌ குட்டிக்காரி. இடுப்‌ 
பிலே ஒரு சூழந்தை. மற்றொரு குழம்தை கொஞ்‌ 
சம்‌ வயதானது; அதை அருமையாகக்‌ கையால்‌ 
பிடித்துக்கொண்டு வருகிறாள்‌. இன்னும்‌ கொஞ்‌ 
சம்‌ வயதான குழச்தை பின்னே அழுதுகொண்டு 
வருகிறது. உற்றார்‌ உறவின ர்களும்‌ நெருங்கி 
வருகிறார்கள்‌. அப்படி, வரும்போதே, சுருள்‌ 
சுருளான கூந்தலில்‌ சறுசுறுவென்று பற்றிக்‌ 
கொண்ட நெருப்பைத்‌ துடைத்து அவித்துக்‌ 
கொண்டே ஒடுவருர்களாம்‌. எங்கே? கதறி ஓடிக்‌ 
கடலில்‌ போய்‌ விழுகிறுர்களாம்‌. ்‌ 


| 414 | 


20 


விடை ' பெறுதல்‌ 


எங்கே பார்த்தாலும்‌ தீ; எங்கே பார்த்தாலும்‌ 
புகை! ஒருபுறம்‌, நந்தவனங்கள்‌ வெந்துபோ 
இன்றன. ஒருபுறம்‌, கற்பகத்‌ - தருக்கள்‌ எரி 
இன்றன. ஆயு தசாலைகளில்‌ தீப்பற்றி வில்‌, வேல்‌, 
சட்டி. முதலிய ஆயுதங்களெல்லாம்‌ ஊருகி உண்டை 
களாய்த்‌ திரளுகின்றன. யானைகள்‌ மதங்கொண்டு, 
கால்களில்‌ பூட்டிய விலங்கை அறுத்து, கட்டுத்‌ 
குறியைப்‌ பெயர்த்து, காதுகளை அசையாமல்‌ 
கிறுதீதி, வாலை முதுகின்மேல்‌ முறுக்கி நீட்டித்‌ 
தும்பிக்கையைக்‌ தூக்கிக்கொண்டு வீரிடுகன்றன. 
பட்டிகள்‌ ஆகாசத்தில்‌ பறந்து பேோரவதற்கும்‌ 
பயந்து, கடலில்‌ விழுந்து மீன்களுக்கு இரையா 


[ 415 ] 


சுந்தர காண்டம்‌ 


இன்றன. இவ்விதமாகப்‌ பிரளய காலாக்கினி 
போல்‌ அந்த நெருப்பானது ஊரை அழித்துச்‌ 
சக்கரவர்த்தியின்‌ அரண்மனையிலும்‌ பற்றுவது. 
அங்கே உள்ளவர்கள்‌ கலங்கி நிலை குலைந்து ஒடு 
இருர்கள்‌. கஸ்‌ஆரி, சந்தனம்‌ முதலிய வாசனைத்‌ திர 
வியங்கள்‌ வெந்து புகைய, அந்தப்‌ பரிமளம்‌ வெகு 
தூரம்‌ விசுறது, ஒன்றன்மேல்‌ ஒன்றாக உயர்த்த 
ஏழு உபரிகைகளும்‌ எரியும்போது, பொன்மய 
மான அந்த ராஜமானிகை உருக ஒரே பிண்ட 
மாய்த்‌ தங்க மலைபோலக்‌ காண்டுறது. ராவணன்‌ - 
மூதலானவர்கள்‌ புஷ்பக விமானத்தில்‌ ஏறிக்‌ 
கொண்டு மிக விரைவிலே . வானத்தில்‌ சென்று 
தப்பிப்‌ பிழைக்கிறார்கள்‌. வேறு பல அரக்கர்‌ , 
களும்‌ அப்படியே வானத்தில்‌ எழுந்து போய்து 
தப்பிப்‌ பிழைக்கிறார்கள்‌. ராவணன்‌ பெருக 
கோபத்தோடு அவர்களைப்‌ பார்தது, :யுகாந்த 
காலம்‌ வந்துவிட்டகா? இவ்விதமாக ஈம்முடைய 
நகரம்‌ எரிவதற்குக்‌ காரணம்‌ என்ன?' என்று 
அதட்டுகிறான்‌. அவர்கள்‌ பரிதாபமாக நடந்த 
செய்தியை விண்ணப்பம்‌ செய்ஒறார்கள்‌. 
கரங்கள்‌ கூப்பினர்‌, தம்கிளை 
திருவொடும்‌ காளர்‌, 
இரங்கு கின்றவல்‌ அரக்கர்‌ஈ(து) 
இயம்பினர்‌, * இறையோய்‌ ! 
தரங்க வேலையின்‌ நெடியதன்‌ 
வால்‌இட்ட்‌ தழலால்‌, 
குரங்கு சுட்ட்‌(து)ஈ(து) !' என்றலும்‌, 
இராவணன்‌ கொதித்தான்‌. 
[ 416 ] 


விடை பெறுதல்‌ 


[களை - சுற்றத்தார்‌, தரங்க வேலை - அலைகளுடைய 

கடல்‌. ஈத -இது.] 
ப்‌ 

அர்த ராட்சஸர்கள்‌ தங்கள்‌ பக்து ஜனங்களை 
யும்‌ செல்வத்தையும்‌ பறிகொடுத்தவர்கள்‌, : இணி 
எப்படி. ஜிவிப்போம்‌ ?' என்று மனம்‌ அழிந்தவர்‌ 
களாய்‌, சக்கரவர்தீ்தியைக்‌ கைகூப்பித்‌ தொழுது 
கொண்டு, : தலைவனே! அந்தக்‌ குரங்கே வாலிலே 
இ வைக்க உத்தரவு செய்தாயல்லவா ? அது தன்‌ 
வாலை நீட்டி இப்படிச்‌ சுட்டுவிட்டது!' என்று 
சொல்லுகிறார்கள்‌. சுடப்பட்ட இலங்கையைப்‌ 
போல்‌ ராவணன்‌ உள்ளமும்‌ கொதிக்கறது. * ஆ, 
ஆ! எந்தக்‌ காலத்திலேதான்‌ இப்படிப்பட்ட 
வலிமை சூரங்கு போன்ற எளிய பிராணிக்கு 
உண்டு? இலங்கை முழுவதும்‌ எரிந்து சாம்பல்‌ 
பறக்கறதே! நெருப்பு ஈம்‌ பொருள்களை உண்டு 
விட்டுப்‌ பெருக்தீனிக்காரனைப்‌ போல்‌ எப்பம்‌ இடு 
இறதே!' என்று சொல்லும்‌ ராவணனுக்கு ராஜ்‌ 
தானி அமிந்ததுகூடப்‌ பிரமாதமாகதீ தோன்ற 
வில்லை! 


ஏன்று கொல்குரங்‌(கு) அன்ன(து)இவ்‌ 
வலியுள(து) ? இலங்கை 
நின்று வெந்துமா நீ(று)எழு 
கின்றது ; நெருப்புத்‌ 
தின்று ேதேக்கிடு கின்றது: 
தேவர்கள்‌ சிரிப்பார்‌ 
நன்று, நன்றுபோர்‌ வலி 1” என 
இராவணன்‌ நக்கான்‌. 
[ ௧17] 


௪, கா.--27 


சுந்த. காண்டம்‌ 


[என்௮கொல் எப்போதுதான்‌. ௮ன்னு - போன்‌ 
றன. மாநீறு எழுகின்றது - பெருஞ்‌ சாம்பல்‌ பறக்கின்‌ 
ற. தேக்கிடுகின்றது - ஏப்பம்‌ இடுகிறஅ.,. ஈக்கான்‌ - 
சரித்தான்‌.] 

நமக்கு அடங்இயிருக்கும்‌ தேவர்கள்‌ சிரிப்பார்‌ 
களே!' என்ற கவலைதான்‌ இப்போது ராவண 
னுக்கு. இக்த நினைப்பு அவனுக்கும்‌ இிரிப்பை உண்‌ 
டாக்குஇறது. ஈம்முடைய.போர்த்திறம்‌ நன்ராயிருக்‌ 
இறது, மிகவும்‌ நன்றாயிருக்கிறது!' என்ற இரிப்‌ 
(போடு, 'குரங்கூதான்‌ தெரியாமல்‌ கொளுத்தினாலும்‌, 
அந்த அக்கினிப்‌ பயலுக்கு இவ்வளவு கொரழுப்பர?” 
'என்ற கோபாவேசமும்‌ உண்டாகிறது, எனவே, 
முதல்முதலாக அக்கினி சேவனைதக்‌ தண்டிக்க 
வண்டும்‌ என்னு எண்ணி, 

்‌ உண்ட்டெநெ ருப்பைக்‌ 
கண்டனர்‌ பற்றிக்‌ 
கொண்(டு அணைகென்றுன்‌, 
அண்டரை வென்றுன்‌. 

[செருப்பை - அக்கினி தேவனை, பற்றிக்கொண்டு 
அணைக - நாடிப்‌ பிடித்து வாருங்கள்‌. ௮ண்டச்‌ - தேவர்‌. ] 

கொஞ்சமாவது பயமில்லாமல்‌ இலங்கையை : 
எரித்த துஷ்ட அக்கினியைக்‌ கண்டவர்கள்‌ கைப்‌ 
பிடியாகப்‌ பிடிதீது இழுத்து வரவேண்டும்‌ என்று 
உத்தரவு செய்தபின்‌, குரங்கையும்‌ பிடிதீத 
பரிடியோடு கொண்டு . வரவேண்டும்‌ என்று சில 
௮ரக்கர்களுக்குக்‌ கட்டா யிடுகிருன்‌ : 

 உற்‌(று)அக லாழுன்‌, 
கற்ற குரங்கைப்‌ 
[ 418 ] 


விடை: பெறுதல்‌ 


பற்றுமின்‌'!” என்றான்‌, 
முற்றும்‌ முனிந்தான்‌. 
உற்‌. அகலா முன்‌ - வேகமாக ஒடிப்போகு முன்‌ 
னால்‌, கற்ற - (துஷ்டத்தனணத்தில்‌, தேர்ச்சி பெற்ற, 
பற்றுமின்‌ - பிடித்து வாருங்கள்‌. முற்றும்‌ - மூழுஅம்‌ ; 
பெரிதும்‌. முனிந்தான்‌ - வெகுண்டவஞாய்‌.] 


பக்கத்திலே இருந்த வீரர்கள்‌ பலர்‌, :பு.தஇ ! 
யூத்தி! அப்படியே செய்வோம்‌ என்று சொல்லிக்‌ 
கொண்டு அதிவேகமாகப்‌ பேோரருர்கள்‌. அவர்‌ 
களில்‌ சிலர்‌ தேர்‌ வீரர்கள்‌ ; சிலர்‌ வில்‌ வீரர்கள்‌. 
அத்தக்‌ கூட்டதீதில்‌, ? பரம்பரையாகப்‌ பலவகை 
அஇகார ஸ்தானங்கலா வகிப்பவரும்‌ உண்டு. எப்‌ 
போதுமே யுத்த சன்னத்தர்களா யிருக்கும்‌ ஏழு 
வீரர்கள்‌ தலைமை வடக்இருர்கள்‌, இவர்கள்‌ கடல்‌ 
போலப்‌ பொங்கி இலங்கையைச்‌ சூழ்ந்துகொண்டு, 
அனுமனைத்‌ தேடியலைந்து, தணியே ஒரிடத்தில்‌ 
கண்டுபிடிக்கிறார்கள்‌. 

* பற்றுதிர்‌, பற்றுதிர்‌ !* என்பார்‌? 

* ஏற்றுதிர்‌, எற்றுதிர்‌ 1” என்பார்‌? 

முற்றினர்‌ முற்றும்‌ முனிந்தார்‌? 

கற்றுணர்‌ மாருதி கண்டான்‌.. 

| எற்றுதிர்‌ - தாக்குங்கள்‌, மூனிந்தார்‌ - கோபா 
வேச முள்ளவர்கள்‌, முற்றினர்‌ - வளைந்தார்‌.] 

: பிடியுங்கள்‌, பிடியுங்கள்‌ ! பிடித்து அடியுங்கள்‌, 
அடியுங்கள்‌!!! என்று இரைச்சல்‌ போட்டுக்‌ 
கொண்டே அவர்கள்‌ கோபத்தோடு அனுமனைச்‌ 
சூழ்ந்து கொள்கிறார்கள்‌. சிலர்‌ காலால்‌ உதைக்க 

[ 419] 


சுந்தர காண்டம்‌ 


ரூர்கள்‌; இலார்‌ கைகளால்‌ கட்டப்‌ பார்க்கிறார்கள்‌. 
சிலா வேலாயுதங்களால்‌ குத்தத்‌ தொடங்குவருர்‌ 
கள்‌. இவ்விதமாகத்‌ தன்னை வளைஈ்துகொண்ட 
அரக்கர்களில்‌ ஒருவரையும்‌ ஓடிப்போகவிடாமல்‌ 
கானும்‌ நெருப்பு மயமான தன்‌ வாலைக்கொண்டு 
சுற்றி வளைத்துக்கொண்டு அனுமன்‌ ஒரு மரத்‌ 
தைப்‌ பெயர்தீதெடுத்து மோதி அடிக்கிறான்‌. அவர்‌ 
கள்‌ ஆயுதங்களோடு ஆயுளையும்‌ இழதந்துவிடுகரார்‌ 
கள்‌. இப்படி ஐம்பதினாயிரம்‌ பேர்‌ இறக்க, மற்றை 
யோர்‌ நடுங்குச்‌ சமுத்திரத்தில்‌ போய்‌ விழுகிருர்‌ £ 
கள்‌. இப்போதுதான்‌ அனுமன்‌ தன்‌ வாலில்‌ 
கொளுத்தப்‌ பெற்ற இக்கு வேலை முடிந்துவிட்டது 
என்பதை உணர்கிறான்‌. உடனே தீயோடு கூடிய 
கன்‌ வாலைக்‌ கடலில்‌ தோய்க்கறான்‌. அதனால்‌ 
கடல்‌ நீர்‌ கொதஇப்படைந்து, அங்கே ஒளிந்து முழு 
இக்கொண்டிருக்தவர்களில்‌ சிலரும்‌ செத்துப்‌ போகி 
ரூர்கள்‌. 


லங்கா தகனம்‌ செய்யும்போது, அனுமன்‌ 
கூடுமான வரையில்‌ ஜாக்கிரதையாக இருக்கதான்‌. 
சீதைக்கு ஆபத்து ஏற்படலாகாது என்ற எண்ணம்‌ 
எப்போதும்‌ இவனுக்கு உண்டல்லவா ? எனினும்‌, 
நகரமெங்கும்‌ ,தீப்பற்றி எரியும்போது, உள்ளுக்‌ 
குள்ளே கொஞ்சம்‌ கவலைதான்‌. எனவே, சீதை 
யின்‌ க்ஷேமத்தைச்‌ சந்தேகமில்லாமல்‌ அறிந்து 
கொள்ள விரும்புகிறான்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ 
வானத்திலே கிளம்பிப்‌ போகும்‌ வித்தியாதரர்கள்‌, 
்‌ இந்த நெருப்பானது சீதை இருக்கிற சோலைக்குப்‌ 
பக்கத்திலும்‌ போகவில்லை!' என்று அதிசயமாகச்‌ 
சொல்லி ஆறுதலஸிக்கிறார்கள்‌. 


[ 420 ] 


விடை பெறுதல்‌ 


வந்தவர்‌ சொல்ல மகிழ்ந்தான்‌ 
வெந்திறல்‌ வீரன்‌, வியந்தான்‌ 3 
6 உய்ந்தனென்‌ !” என்ன உயர்ந்தான்‌ 5 
பைந்தொடி தாள்கள்‌ பணிந்தான்‌. 
[உய்க்கனென்‌ - பிழைத்தேன்‌ ; பாவத்திலிருந்து 
தப்பினேன்‌. பைச்தொடி - (இங்கே) சீதை.] 


அவர்கள்‌ சொன்னதைக்‌ கேட்டு அனுமனும்‌, 
கான்‌ உய்ந்தேன்‌ ' என்று ம௫ழ்கரான்‌. , பிறகு 
சதையைப்‌ பிரதீயட்சமாகவும்‌ பார்க்க விரும்பி, 
அவளிருக்கும்‌ இடத்திற்கு வச்து வணங்குகிறான்‌. 
அவளுக்கோ, இப்பேஈது அவனைக்‌ சூறித்த கவலை 
தான்‌. அவன்‌ வாலில்‌ அரக்கர்கள்‌ இவைத்த 
செய்தியைக்‌ கேட்டது முதல்‌, 6ஐயோ!. என்ன 
ஆச்சோ? என்ற தாபம்‌ அவள்‌ உடம்பைத்‌ 
தூத்துக்‌ கொண்டிருந்தது.” இப்போது இவனை 
ஷேஃமமாகக்‌ ஈண்முன்‌ பார்த்ததும்‌, அவள்‌ மேணி 
குளிர்க்து விடுகிறகாம்‌. இவர்களுடைய அந்தச்‌ 
சந்திப்பு, எவ்வளவு அழகாகவும்‌ சுருக்கமாகவும்‌ 
தத்‌இரிக்கப்படுகற.த! 
பார்த்தனள்‌ சானகி? பாரா, 
பேர்த்‌(து)எரி மேனி குளிர்ந்தாள்‌ ; 
வார்த்தை என்‌ ? வந்தனை !' என்றுப்‌ 
போர்த்தொழில்‌ மாருதி போலன்‌. 
| பாரா - பார்த்து. என்‌ - என்ன, வந்தனை - வந்த 
னம்‌.] 
எதை அவனைப்‌ பார்க்கும்‌ அந்தப்‌ பார்வையில்‌ 
எவ்வளவு அருள்‌ கலந்திருக்கிறது; எவ்வரரவு 
ஆனந்தம்‌ ததும்புறது |! ௮ந்த கோக்கு ஒன்றே, 
[ 421 ] 


சுந்தர காண்டம்‌, 


அவன்‌ *செய்த பணிக்கெல்லாம்‌ தக்க பரிசாகசூ 
மல்லவா ? அப்போது அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
சொல்லிக்‌ கொள்ள வேண்டிய வார்த்தை என்ன 
இருக்கிறது ?. அனுமன்‌ : வக்தனம்‌!' என்று ஒரே 
வார்த்தையில்‌ விடை பெற்றுக்‌ கொள்ளுகிறான்‌. 
சதைக்கோ, அந்த மகத்தான சச்தர்ப்பத்தில்‌ ஒரு 
வார்த்தைகூடச்‌ சொல்லச்‌ தோன்றவில்லை. அக்‌ 
தக்‌ குளிர்ந்த அருட்‌ பார்வைக்கு ஒப்பான பேச்சும்‌ 
உண்டா? அதற்கு மேல்‌ வந்தனோபசாரமும்‌. 
வேண்டுமா ? 
அனுமன்‌ போன பின்பு, தீயும்‌ சணிச்து விடு 
இறத. மற்றத்‌ தேவர்களைப்போல்‌ அக்கினி தேவ 
னும்‌ வெகு காலமாக ராராவணேச்வரனுக்கு அடிமை 
யாயிருந்தவன்‌ தான்‌. அனும்னுடைய வாலைத 
துனையாக நம்பித்தான்‌, இலங்கையைச்‌ சுட்டெரிக்‌ 
கத்‌ துணிந்தான்‌... இப்போது அனுமன்‌ போய்‌ 
விட்டதால்‌, அக்ததி துணிவு போய்‌, மறுபடியும்‌ 
ரரட்சஸ பயம்‌ வரது விடுகிறதாம்‌. 
தெள்ளிய மாருதி சென்றான்‌ ; 
கள்ளஅ ரக்கர்கள்‌ கண்டால்‌, 
எள்ளுவர்‌$ பற்றுவர்‌ 1 என்னு, 
ஒள்‌ எரி யோனும்‌ ஒலித்தான்‌. 
[தெள்ளிய - கெளிக்த அறிவுடைய. எள்ளூவர்‌ - 
இகழ்வர்‌. ஒள்‌ - ஒளிபொருக் திய ] 
அப்போது அனுமன்‌ இருந்ததால்‌, அக்கினி 
பகலானை அரக்கர்கள்‌ பிடிக்க முடியவில்லை. இப்‌ 
போது ஒளித்துக்‌ கொண்டதால்‌, சமையல்‌ முத 
லான காரியங்களுக்குக்கூட அக்கினியை அழைப்‌ 
பது கஷ்டம்தான்‌ ! 
[| 422] 


27 


தூது மீண்டது 


அந்த மலைச்‌ சிகரத்தில்‌ சூரியோதயம்‌ ஆஃ௫விட்‌ 
டதா? காரியசித்தி பெற்ற அனுமனுடைய பிர 
சன்ன வதனம்தான்‌ விஜயலட்சுமி கடாட்சத்தால்‌ 
அப்படி. ஒளி வீசுகிறது. * நேரமாகி விட்டதே ; 
இலங்கையிலிருக்து விரைவில்‌ புறப்படவேண்டும்‌ ” 
என்ற எண்ணம்‌ உதயமாூ விட்டது. உத்ஸாகத 
தால்‌ உள்ளம்‌ பூரிக்க, உடம்பும்‌ அதற்குத்‌ தகுந்த 
வாறு பூரித்துக்கொண்டே வருகிறது. அச்தப்‌ பூரிப்‌ 
பிலே, ; உலகை யெல்லாம்‌ விழுங்குிவிட்டான்‌ 2. 
என்று சொல்லும்படி. வளரும்‌ விசுவரூபம்‌ வம்லு 
விடுகிறது : 


[ 488 ] 


சுந்தர காண்டம்‌ 


 நிங்குவென்‌ விரைவின்‌ ” என்னும்‌ 
நினைவினன்‌, மருங்கு நின்ற(து) 
ஆங்கொரு குடுமிக்‌ குன்றை 
அருக்கனின்‌ அணைந்த ஐயன்‌ 
வீங்கினன்‌, உல்கை யெல்லாம்‌ 
விழுங்கினன்‌ என்ன, வீரன்‌ 
பூங்கழல்‌ தொழுது வாழ்த்தி, 
விசும்பிடைக்‌ கடிது போஜன்‌. 

[நீக்குவென்‌ - நீங்குவேன்‌. மருங்கு - அருகே. 
குடுமி - இகரம்‌. அரறுக்கனின்‌ - சூரியன்‌ போல. அணைந்த - 
அடைச்த,. ஜயன்‌ - (இங்கே) அனுமன்‌, வீங்கென்‌ -. 
(வடிவம்‌) பூரித்தவனாய்‌. பூங்கழல்‌ - தாமரை மலா 
போன்ற அடிகள்‌. விசும்பிடை - ஆகாசத்தின்‌ வழியாக. 
கடி - விரைவாக, ்‌ 


அவ்வளவு குதாகலத்திலும்‌ தன்னைப்‌ பற்றிய 
கினைப்பே யில்லை. ராமனும்‌ சாமகாரியமும்தான்‌ 
கினைப்பு, விருப்பம்‌, கோக்கம்‌, லட்சியம்‌ எல்லாம்‌. 
எல்லாம்‌ ௮வன்‌ அருள்தான்‌ !' என்று மகா 
வீரனும்‌ தன்‌ இஷ்ட தெய்வமுமான ராமனுடைய 
அடிமலர்களுக்கு மானத பூஜை செய்துவிட்டு, 
ஆகாய வீதியிலே வெகு வேகமாய்ப்‌ போரான்‌. 


வழியில்‌ மைநாக பார்வதத்தின்‌்மேல்‌ கொஞ்சம்‌ 
இளைப்பாறிக்‌ கொள்கிறான்‌. என்னை ஆட்கொண்ட 
ஜயினுடைய காநியத்தை முடித்துத்‌ இரும்பி வரக்‌ 
கூட்டுமானால்‌, உன்னோடு விருந்து சாப்பிடுகிறேன்‌ 
என்று போகும்போது வாக்குக்‌ கொடுத்திருக்தா 
னல்லவா? 


[424 ] 


தூது மீண்டது 


மைந்நாகம்‌ என்ன நின்ற 
, குன்றையும்‌ மரபின்‌ எய்தி, 

கைந்நாகம்‌ அனையோன்‌, உற்ற(து) 
உணர்த்தினன்‌, கணத்தின்‌ காலைப்‌ 

பைந்நாகம்‌ நிற்கும்‌ வீரர்‌ 
தன்நெடு வரவு பார்க்கும்‌ 

கெரய்ந்நாகம்‌ நறுந்தேன்‌ சிந்தும்‌ 
குன்றிடைக்‌ குதியும்‌ கொண்டான்‌. 

[ மரபின்‌ எய்தி - முறையாக ௮ுடைர்து, கை- 
அதிக்கை, காகம்‌ - யரனை, அனையோன்‌ - போன்ற 
.வன்‌., உற்றது - நிகழ்க்கது. உணர்த்தினன்‌ - தெரிவித்‌ 
தவனா௫ி. கணத்தின்‌ கர்லை - கணப்பொழுதிலே. பைந்‌ 
நாகம்‌ நிற்கும்‌ - படம்‌ எடுத்து நிற்கும்‌ பாம்பு போல்‌ 
தலைதூக்கி நிற்கும்‌. கொய்க்காகம்‌ ௮ மலர்‌ கொய்வதற்கு 
உரிய சுரபுன்னை மரங்கள்‌, தறுந்தேன்‌ - நல்ல தேன்‌,] 


மைகாகத்திற்கே ஒரு கணத்தில்‌ செய்தி 
தெரிவித்து விட்டு, மறுகணத்தில்‌ தன்னுடைய ஈண்‌ 
பர்கள்‌ தனக்காகக்‌ காத்திருக்கும்‌ மகேந்திர 
மலையிலேயே வந்து குதித்து விடுகிறான்‌. 


இலங்கைக்கு அனுமன்‌ புறப்பட்டது முதல்‌ 
ஒவ்வொரு கணமும்‌ அவனுடைய வரவை ஆவலுடன்‌ 
எதிர்‌ நோக்கித்‌ தலையை நீட்டிக்‌ எண்ணுக்கு எட்டிய 
தூரம்‌ வரையில்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கும்‌ வானர 
வீரர்களையும்‌, அவர்களைச்‌ சூழ்க்து பூக்களும்‌ தேன்‌ 
கூடுகளுமாய்‌ இருக்கும்‌ விருட்ச ஜாலங்களையும்‌, 
அவற்றுக்கிடையே அனுமன்‌ போய்க்‌ குதிப்பதை 
யும்‌, அப்போது தேன்கூடுகள்‌ சிதைந்து தேன்‌ 


[ 485 ] 


சுந்தர காண்டம்‌”, 


சிந்துவதையும்‌, ஏதோ ஒரு.மக்திரக்‌ கண்ணாடி” வாயி 
லாகப்‌ பார்ப்பதுபேர்ல்‌ பார்க்கிறோம்‌, கம்பன து 
கவிதைக்‌ *கண்ணாடி, வாயிலாக. ்‌ 
க்ஷூமமாக  வந்துசேரவேண்டுமே என்ற 
கவலையினாலும்‌, அனுமனுக்கு என்ன நேர்ந்‌ 
இருக்குமோ என்ற அச்சத்தினாலும்‌, அவர்களுக்கு 
அடிக்கடி வாய்குள றிவார்‌.த்தை தடுமா றியதாம்‌, ஒரு 
வரோடொருவர்‌ பே௫க்‌ கொண்டிருக்கும்போதே. 


இவனுடைய பலம்‌ அ௮வர்களுக்குதீ தெரியும்‌. 
: வெற்றியோடு வருவான்‌. அந்த வெற்றியில்‌ நமக்‌ 
கும்‌ பங்கு உண்டு !' என்ற நம்பிக்கையும்‌ ஒருபுறம்‌ 
உண்டு, எனினும்‌, அவ்வளவு, அச்சம்‌, அவ்வள்வு 
கவலை, அவ்வளவு ஆத்திரம்‌! இப்போது அவளைத்‌ 
தூரத்தில்‌ சண்டதும்‌? ( போன காரியம்‌ முடிந்து 
விட்டது !' என்றே கருதி ம௫ழ்ச்சி ௮டையவறார்கள்‌ : 
போய்வரும்‌ கருமம்‌ முற்றிற்று” , 
என்பதோர்‌ பொம்மல்‌ பொங்க, 
வாய்வெரீஇ நின்ற வென்றி 
வானர வீரர்‌ மன்னே; 
பாய்வரு நீளத்‌(து) ஆங்கண்‌ 
இருந்தன பறவைப்‌ பார்ப்புத்‌ 
தாய்வரக்‌ கண்டது அன்ன 
உவகையில்‌ தளிர்த்தார்‌ அம்மா ! 


[கருமம்‌-தொழில்‌. முற்றிற்று - முடிர்தது. பொம்‌ . 
மல்‌ ட மகிழ்ச்சி, வாய்வெரீஇ - வாய்‌ வெருவி; (அச்சத்‌ 
தால்‌) வாய்‌ குளறி, வென்றி - வெற்றி, மன்னோ- . 

[48] 


தூது மீண்டது 


௮சை. பாய்வரு - பாய்ந்து உள்ளே புகுவதற்கு'உரிய. 
நீளம்‌ - கூண்டு, ஆங்கண்‌ - அவ்விடத்திலே. பார்ப்பு - 
குஞ்சு, சண்டது அன்ன - கண்ட போன்ற, . உவகை 


யில்‌ - உவகையிலே. அம்மா - அதிசயக்‌ குறிப்பு] 


தாய்ப்‌ பறவையை எதிர்பார்த்துக்‌ கூண்டி. 
லிருக்கும்‌ குஞ்சுகளைப்போல்‌ அனுமனது வரவு 
பார்தீதிருந்த வானர வீரர்கள்‌ இவனைக்‌ கண்ட 
தும்‌ பட்ட மரம்‌ தளிர்ப்பதுபோலச௫்‌ தளிர்க்கிரார்‌ 
களாம்‌ உவகையினால்‌. இத்தகைய ம௫ழ்ச்சியிலே: 
வாய்‌ குளறிப்‌ பேசவும்‌ மறுத்து விடுகிறது. உவகை 
மிகுதியால்‌ அழுகையே, வந்துவிடுகிறது. சிலர்‌ 
ஏதேதோ ஆரவாரம்‌ செய்கிறார்கள்‌ : அந்த ஆரவா 
ரத்திற்கும்‌ ஆவேசத்துக்கு மிடையே உருப்படி. 
யான வார்த்தை ஒன்றும்‌ வெளிப்படவில்லை. 
சிலர்‌ அனுமனை நெருங்கி வருவிருர்கள்‌ ; அப்பால்‌ 
இன்னது செய்வது என்று தெரியாமல்‌ அமைதி 
யாகத்‌ தொழுது நிற்கிறார்கள்‌. வேறு சிலருக்கு. 
அ௮ச்து அமைஇ பிடிக்கவில்லை ; ஆடித்‌ துள்ளுகுறார்‌ 
கள்‌--குதித்துக்‌ கறட சிலர்‌ அனு 
மச்‌ சூழ்ந்து மொய்தீதவராகளாய்‌, அப்படியே 
அள்ளிவிழுங்குவார்‌ போலப்‌ பார்க்கிறார்கள்‌. சிலர்‌ 
சுற்றிச்‌ சுற்றி வந்து ஆசை தீரத்‌ தழுவிக்கொள்ளு, 
கிரார்கள்‌. இன்னுஞ்‌ சிலர்‌ அனுமனை அப்படியே. 
தாக்இச்‌ சுமக்றொர்கள்‌. 
இந்த ஆனந்தக்‌ கூத்தையெல்லாம்‌ பின்வரும்‌ 
கவிதை வாயிலாக நாமும்‌ அனுபவிக்கிறோம்‌ : 
அழுதனர்‌ சிலவர்‌; முன்நின்று 
ஆர்த்தனர்‌ சிலவர்‌; அண்மித்‌ 
[ 427] 


சுந்தர காண்டம்‌ 


தொழுதனர்‌ சில்வர்‌; ஆடித்‌ 
துள்ளினர்‌ சில்வர்‌? அள்ளி 
முழுதுற விழுங்கு வார்போல்‌ 
மொய்த்தனர்‌ சிலவர்‌ $ சுற்றும்‌ 
தழுவினர்‌ சிலவர்‌; கொண்டு 
சுமந்தனர்‌ சிலவர்‌ தாங்கி ! 
[ ஆர்த்தனர்‌ - ஆரவாரம்‌ செய்தனர்‌, அண்மி - 
அ.மீபத்தில்‌ நெருங்கி. | 
அவன்‌ வந்து சேர்ந்ததும்‌, செய்திகூட விசாசிக்‌ 
வில்லை. அவன்‌ முகத்திலே ஜொலிக்கும்‌ பெருமை 
யும்‌ தேஜசம்‌ வாய்‌ திறப்பதற்கு முன்னமே செய்தி, 
சொல்லி விட்டனவாம்‌. , அனுமனுக்குதி தறி 
பெருமை கடுகளவேனும்‌ உண்டா 2 $இந்தக்‌ 
கைங்கரியம்‌ செய்டும்‌ பாக்கியம்‌ இடைதீததே”? 
என்ற பெருமைதான்‌! பிராட்டியைத்‌ தரிசித்து 
வந்த ஆனந்தச்‌ செய்தியை இவன்‌ முகத்தில்‌ 
விளங்கும்‌ ஒளியே தெரிவித்து விடுகிறது. சில 
வானரர்கள்‌ ஓடிச்‌ சென்று, நல்ல தேனும்‌ காயும்‌ 
இழெங்குகளும்‌ கொண்டுவந்து இவன்‌ முன்பு 
படைத்த, “முதலில்‌ சாப்பிடு; கலாப்புதீ தீர்ந்த 
பிறகு விவரமாக எல்லாம்‌ பேக்கொள்ளலாம்‌ ' 
என்னு வேண்டிக்‌ கொள்ளுகிறார்கள்‌. 


அத்த கேரத்தில்‌, இவன்‌ முகத்தைக்‌ காட்டி 
லும்‌, உடம்பிலுள்ள புண்கள்‌ எல்லோருடைய 
கவ்ன த்தையும்‌ வசகரித்தன. ஐயோ, சத்துருக்கள்‌ 
காலிலும்‌ கையிலும்‌, தோளிலும்‌, மண்டையிலும்‌, 
மார்பிலும்‌ எப்படியெல்லாம்‌ வெட்டிக்‌ கூதீஇத்‌ 
துளைத்துவிட்டார்கள்‌! பொன்னான மேனியைப்‌ 


(498 ] 


தூத மீண்டது 


புண்ணாக விட்டார்களே ! இத்தகைய ௪.5. தனை 
யோடு, தலையிலிருந்து கால்வரை, எத்தனையோ 
புண்களைம்‌ பார்த்துப்‌ பார்த்துப்‌ பெருமூச்சு விடுக 
ரூர்கள்‌ வானர வீரர்கள்‌. 
ஊழ்கொள நோக்கி நோக்கி, 
உயிர்உக உளைந்‌(து)௨ யிர்த்தார்‌. 

[ஊழ்‌ கொள - முறைப்படி ஒவ்வொன்னுக, உயிர்‌ 
உ௧ - (மூச்சோடு) உயிர்‌ வெளியே போகும்படி. உயிர்த்‌ 
தார்‌ - பெருமூச்சு விட்டார்கள்‌. | 


அனுமன்‌ முதல்‌ முதல்‌ வாலி புதல்வனும்‌ 
இளவரசுமான அங்கதனை வணங்குகிறான்‌. பின்பு, 
19ராரயத்தில்‌ மூத்த ஜாம்பவானை வணங்குிருன்‌. 
அப்பால்‌, மற்றவர்களுக்கு ஏற்ற மரியாதைகள்‌ 
செய்‌, எல்லோருடைய உள்ளத்தையும்‌ ல௪ 
மாக்‌ மலரச்‌ செய்யக்கூடிய ” ஒரு வார்த்தை 
சொல்லுகிறான்‌ ₹ 
வட்ட “ஆங்கண்‌ 
இருந்‌(து), இவண்‌ இருந்தோர்க்‌ கெல்லாம்‌ 
ஞாலநா யகன்தன்‌ தேவி 
சொல்லினள்‌ நன்மை” என்றுன்‌. 
[ஆங்கண்‌ - அவ்விடத்திலே. இவண்‌ - இங்கே. 
ஞாலம்‌ - உலகம்‌. ] 
தென்‌ இசையைச்‌ சுட்டிக்‌ காட்டி, (அந்த 
இடத்திலேயுள்ள சிறையிலிருக்து, லோக நாயகன்‌ 
தேவியாயே லோகநாய௫, இங்கேயுள்ள உங்களுக்‌ 
கெல்லாம்‌ மங்களம்‌ சொன்னாள்‌ ! ' என்று சொல்லு 


[ 429] 


சுந்தா காண்டம்‌ 


இரான்‌... என்ன” ஆச்சரியம்‌! இவர்களை அவள்‌ 
பர்ற்ச்ததே- பில்லை ;) அனுமன்‌ மூலமாகத்தான்‌ 
தெரிக்துஃ்கொண்டிருக்கறாள்‌. எனினும்‌, கசன்னு 
டைய துயரங்களுக்கடையே நம்மையும்‌ கினைத்துக்‌ 
கொண்டு, நமக்கெல்லாம்‌ நன்மை உண்டாக 
வேணும்‌ என்று விரும்புகிறாளே! என்ன்‌ தங்க 
மான உள்ளம்‌ !' என்று எண்ணியதும்‌, அவர்கள்‌ 
உள்ளம்‌ அப்படியே உருடுப்போகிறது. உடனே 
எழுந்து கைகூப்பித்‌ தாழ்ந்து கிற்கிறார்கள்‌. 


இந்கிலையில்‌ நடந்த செய்திகளை யெல்லரம்‌ 
ஆதியோடந்தமாககச்‌ தெரிந்துகொள்ள ஆசை உண்‌ 
டாடிறது. அந்த வரலாற்றில்‌ தங்கள்‌ தோழனு 
டைய தேகபலம்‌, மனோபலம்‌, ஆத்மபலம்‌ ஆகியவை 
எல்லாம்‌ எவ்வளவு அழகாகப்‌ பிரதிபலிக்கும்‌ ! 
அதைக்‌ கேட்பதே ஆனந்தம்‌ அல்லவா? எனவே, 
“பராக்ரமம்‌ நிறைந்த நண்பா! இநஒருந்து நீ 
போனது முதலாக இப்போது திரும்‌. வந்தது 
வரை, கடந்த விஷயங்களை டூயல்லாம்‌ விரிவாகச்‌ 
சொல்லவேண்டும்‌ என்று சொல்லி, ௮ந்த அதிசய 
மான கதையைக்‌ கேட்கச்‌ தயாரா யிருக்கிறார்கள்‌. 


ஆனால்‌ அனுமண்‌, 
ஆண்தகை தேவி உள்ளத்‌(து) 
அருந்தவம்‌ அமையச்‌ சொல்லி,-- 
| ஆண்தகை - (இங்கே) புருஷோத்தமனான ராமன்‌, | 


வேறு ஏதாவது சொல்லப்‌ போடுரறானா? புரு 
ஷேோத்தமனாகிய ராமனுக்கு எவ்விதத்திலும்‌ இணை 
யான தேவிதான்‌; கொஞ்சமும்‌ குறைந்தவள்‌ ' 

| 480 ] 


தூது மீண்டது 


இல்லை. அவளுடைய உள்ள தீத 
சொல்வது? அருமையான தவம்‌ 6 
முணிவர்தளிடத்தில்‌ இல்லை ; சியில்‌ 
ப ரொட்டியின்‌ உள்ளத்திலேதான்‌ இரு 
என்று அவளுடைய குணாதிசயத்தைபும்‌ கேஷேமத்‌ 
தையும்‌ விவரிக்கிறான்‌. இக்த ஒரே விஷயம்தான்‌ 
சொல்லுகிறான்‌. அதற்கு என்னிடம்‌ ஒரு சாட்சி 
. இருக்கிறது ; பொய்யே சொல்லத்‌ தெரியாத 
சாட்டு! என்பதையும்‌ சொல்லுகிறுன்‌. அது 
, என்ன சாட்சி? 






பூண்டபே ரடையா ளம்கைக்‌ 
கொண்டதும்‌, புகன்று;-- 

[ பூண்ட - (அவள்‌) அணிக்திருகந்த.] 
வேறொன்றும்‌ சொல்லாமலே--சொல்லத்‌ தெரியா 
மலை-_-பேச்சை நிறுத்தி விடுகிறான்‌. கைக்கொண்ட. 
பெரிய அடையாளமாகிய சூடாமணியைத்தான்‌ 
சதையின்‌ க்ஷேமத்திற்குச்‌ சாட்சோகக்‌ குறிப்பிடு 
இருன்‌. 

அனுமன்‌ சொல்லாதது என்ன என்பதையும்‌ 
கவிஞன்‌ சொல்லிக்‌ காட்டுகிறான்‌. இப்போது 
முழுப்‌ பாட்டையும்‌ பாருங்கள்‌ : 

ஆண்தகை தேவி உள்ளத்து 
அருந்தவம்‌ அமையச்‌ சொல்லி 
பூண்டீயே, ரடையா எம்கைக்‌ 
கொண்டதும்‌ புகன்று,போரில்‌-- 
நீண்டிவாள்‌ அரக்க ரோடு 
நேர்ந்ததும்‌, நெருப்புச்‌ சித்தி 
(481 ] 


சுந்த. சாண்டம்‌ 


மீண்ட்தும்‌ விளம்பரன்‌, தான்தன்‌ 
0ெவென்றியை உரைப்ப வெள்கி ! 
[வென்றி - வெத்றி, வெள்கி - வெட்கம்‌ ௮டைசர்‌௪. | 


புண்களை யெல்லாம்‌ பார்த்து, எத்தனையோ 
தைரிய சாகஸச்‌ செயல்களைப்‌ பற்றிக்‌ கதை கேட்க 
லாம்‌ என்ற ஆசையோடு இருந்தார்களல்லவா 2? 
அந்த ஆசையை அனுமன்‌ கிறைவேற்றவில்லை. 
போரில்‌ அரக்கர்களுடைய ஆயுதம்‌ நீண்டவுடன்‌ 
அந்த ஆயுதங்களுக்கும்‌ அவற்றை ஏந்தியவர்களுக்‌ 
கும்‌ கேர்ந்த கதி கற்பாறையிலே போய்‌ முட்டிக்‌ 
கொள்ளும்‌ தலைக்கு நேரும்‌ கதிதானே ! ஆனால்‌ 
௮ந்த வீரத்தைப்‌ பற்றி எதுவும்‌ சொல்லவில்லை. 
இலங்கை வரிகளின்‌ கவனத்தை வேறு முகமாய்தீ- 
இருப்பிவிட்டுப்‌ புறப்படுவதீற்காக அலட்சியமாய்‌ 
நெருப்பைச்‌ சந்தனானாம்‌: ௮துதான்‌ இலங்கையில்‌ 
அவ்வளவு பிரம௩தப்‌ பட்டது! அந்த : நெருப்பு 
விளையாட்‌'டைக்‌ குறித்தும்‌ வாயைக்‌ திறக்கவில்லை. 
அக்தக்‌ கதைகளைத்‌ தொடங்கினால்‌, அவை தன்‌ 
னுடைய வெற்றியாகுமல்லவா ? தன்‌ வெற்றியைச்‌ 
தானே சொல்வதற்கு வெட்கமா யிருக்கறதாம்‌. 
என்ன ஆச்சரியமான வெட்கம்‌ ! என்ன உயர்தர 
வீரம்‌! இந்த மகா வீரத்திற்கு முன்‌, சலசல 
வென்று தன்னைக்‌ குறித்துத்‌ தானே ஆரவாரம்‌ 
செய்து சொல்லம்பு போடும்‌ வீரமும்‌ வீரமாகுமா ? 

அனுமன்‌ சொல்லாவிட்டாலும்‌, அத்த விஷ 
யங்களை வானர வீரர்கள்‌ குறிப்பாக உணர்ந்து 
கொள்கிறார்கள்‌. 4 நாங்கள்‌ எவ்வளவு சாமர்த்திய 
மாக ஊடுத்துக்‌ கொண்டு விட்டோம்‌ !! என்பதை 
யும்‌, அப்பறியும்‌ கதா நாயகனான ஷர்லக்‌ ஹோம்ஸ்‌ 


[ 492] 


தூத மீண்டது 


போல்‌, அவர்கள்‌ வெளிப்படையாகச்‌ சொல்லி 
விடுகிறார்கள்‌. அனுமன்‌ போர்‌ செய்ததும்‌ தெரியு 
மாம்‌; வெற்றி யடைந்ததும்‌ தெரியுமாம்‌? ஊரில்‌ 
இ வைத்ததும்‌ தெரியுமாம்‌ ; எப்படி? 


( போருதமை புண்ணே சொல்ல்‌, 
வென்றமை போந்த தன்மை 
உரைசெய, ஊர்தீ யிட்ட(து) 
ஓங்கிரும்‌ புகையே ஓத; 
கருதலம்‌ பெருமை தேவி 
மீண்டிலாச்‌ செயலே காட்ட, 
நெரிதர உணர்ந்தேம்‌ ! பிஷ்னர்‌ 
என்‌இலிச்‌ செய்தும்‌ ?” என்குர்‌. 
| பொருதமை - போர்‌ செய்தன. போந்த - (இங்கே) 
இரும்பி வந்த, ஓங்கு இரும்‌ - ஒஙி௫ யெழுந்த; பெரிய. 


கருதலர்‌ - பகைவர்‌. | 


அனுமன்‌ பேர்ரைக்‌ குறித்து வாப்திறவாமல்‌ 
இருந்த போதிலும்‌, அந்தப்‌ புண்களெல்லாம்‌ வாய்‌ 
பெற்று, அவன்‌ அரக்கர்களோடு செய்த யுதீ 
தத்தை வருணித்தப்‌ பேசுகின்றனவாம்‌. *அநத 
யுத்தத்திலே தலை தப்பினஅ தம்பிரான்‌ புண்ணி 
யம்‌ என்று பயந்தோ, தந்திரம்‌ செய்தோ, தப்பி 
வரவில்லை; வெற்றியோடுதான்‌ திரும்பினான்‌ ' 
என்பதை அவன்‌ இரும்பி வந்த தன்மையே உரை 
செய்றெதாம்‌. தோற்று வந்தவன்‌ மூஞ்சியும்‌ 
தோற்றமும்‌ இப்படிக்‌ சும்பீரமாக இருக்குமா? 
௮ச்த விஜயப்‌ பிரதாபத்தை, அப்படி வந்து குதிக்க 
குதியே வியாக்யொனம்‌ செய்து விட்டதல்லவா ? 

[ 488 ] 


௬, கர...-98 


சுந்தர காண்டம்‌ 


இ: வைத்தது. புகையினால்‌ தெரிந்ததாம்‌. 
அனுமன்‌ போனதுமுதல்‌ எப்போது வருவான்‌ 2” 
என்னு வழிமேல்‌ விழி வைத்துக்‌ காத்துக்‌ கொண் 
டிருக்தவர்கள்‌ அல்லவா? தூரத்திலே, இலங்கை 
இருக்கும்‌ திசையில்‌, புகை தெரிந்தது ; அது பிர 
மாதமாக உயர்ந்து தெரிந்தது. : அனுமன்‌ செய்யும்‌ 
லங்கா தகனம்தான்‌ !' என்று அந்தப்‌ புகையே 
தெளிவாகச்‌ சொல்லி விட்டதாம்‌. இவ்விதமான 
ஊகங்களோடு அவர்கள்‌ ஒரு தவறான ஊகமும்‌, 
செய்கிறார்கள்‌. தப்பறி நிபுணனும்‌ தவறிப்‌ போவ 
துண்டல்லவா? 


சத்துருக்கள்‌ பெருமையையும்‌ நாங்கள்‌ நன்‌ 
ரகத்‌ தெரிச்து கொண்டோம்‌ ்‌' என்று சொல்லு” 
இருர்கள்‌. சீதா தேவி வாராததே அந்தப்‌ பெரு 
மையைக்‌ காட்டுறது !' என்றார்கள்‌. உண்மை 
யில்‌, அவள்‌ சம்மீதித்திருந்தால்‌ அனுமன்‌ எப்படி. 
யாவது அவளைச்‌ கொண்டு வக்து சேர்த்திருப்பான்‌ 
அல்லவா? அவர்கள்‌ ஊகம்‌ இஉனுடைய பெருமைக்‌ 
குக்‌ குறைவேயாகும்‌. எனினும்‌, அக்தப்‌ /சமையைத 
திருத்த முயலவில்லை. அனுமண்‌, * விரைவில்‌ ராம 
னுக்குச்‌ செய்தி சொல்லித்‌ துன்பத்தை ஆற்ற 
வேண்டும்‌ ; இப்படி. ஊகங்களில்‌ பொழுது போக்கு 
வத புத்திசாலித்தனமன்று ' என்று ஜாடையாகச்‌ 
சொல்லி, அவர்கள்‌ வாயை மூடுகிறான்‌. 


பிறகு, அனுமன்‌ உள்ளிட்ட வானர வீராகள்‌ 
அனைவரும்‌ புறப்பட்டு, மத்தியான வேகாயில்‌ 
வழியிலுள்ள மதுவன த்தை அடைருர்களாம்‌. இப்‌ 
போதுதான்‌ அவர்களுக்‌ கெல்லாம்‌ ப௫ தெரிகிறது. 
இதற்கு முன்‌ உணவு வேண்டும்‌ என்றே தோன்ற 
[ 484 ] 


தூது மீண்டது 


வில்லை. மதுவனத்தில்‌ செழிப்பாயிருந்த தேன்‌ 
கூடுகளைக்‌ கண்டபோது, வாய்‌ ஊறுடஇறது ; பசி 
தாகங்களையும்‌ உணர்கிறார்கள்‌. உடனே ' அங்கத 
னிடம்‌ அனுமதி பெற்றுச்‌ தேனைப்‌ பருகக்‌ களிக்க 
ஆரம்பிக்கிறார்களாம்‌. 


குரங்குகள்‌ கும்பலாகப்‌ புகுந்து விட்டால்‌ 
எந்தச்‌ சோலைதான்‌ தப்பிப்‌ பிழைக்க மூடியும்‌ 2 
ஒன்றன்‌ மூன்‌ ஒன்றாகப்‌ பாய்த்து வான ரங்கள்‌ 
இளைகளை ஒடித்து வீ௫ியும்‌, மீசன்‌ கூடுகளை 
யெல்லாம்‌ பிய்த்துப்‌ பிழிந்து தேன்‌ குடித்தும்‌, 
கூத்தடிக்கின்‌ றனவாம்‌ஃ 


* 


ஒன்றின்முன்‌ ஒன்று பாயும்‌ : 
ஓடிக்கும்;மென்‌ பிரசம்‌ எல்லாம்‌, 

தின்றுதின்‌(று), உவகை கூரல்‌ 
தேன்நுகர்‌ அளியின்‌ மொய்த்தே. 


[மென்‌ பிரசம்‌ இனிய தேன்‌. உவகை கூரும்‌ - 
ஆனகச்தம்‌ மிகும்‌. அகர்‌ - குடிக்கிற, அளி - வண்டு; 


வண்டுக்‌ கூட்டம்‌. | 


மதுபான ஞ்‌ செய்வதிலும்‌, குரங்குச்‌ சேட்டை 
சளுடன்‌ கூட்டமாய்க்‌ கும்மாளம்‌ போடுவதிலும்‌ 
எவ்வளவு உச்ஸாகம்‌ கெண்டி வீரர்களுக்கு! 
இங்கேயோ, ஸாக்ஷாதீ வானரங்களின்‌ திருவிளை 
யாடல்கள்‌ ! ஒன்னு எடுக்கும்‌ தேனை மற்றொன்று 
பறிக்கெது; ஒன்றை யொன்று தழுவிப்‌ பிடித்துக்‌ 
கொள்கறெது; ஒன்றின்‌ மேல்‌ ஒன்று ஏழிக்‌ 
கொண்டு கூத்தாடுிறது ; சில வான ரங்கள்‌ ௮௩௭ 
்‌ மிங்கும்‌ ஓடி. விழுகன்‌றனவாம்‌ : 


[ 485 ] 


சுந்தர காண்டம்‌ 


“ஒருவர்வாய்க்‌ கொள்ளும்‌ தேனை 
ஒருவர்‌உண்‌ (டு) எளிதில்‌ போவார்‌; 
இருவர்கைக்‌ கொள்ளும்‌ தேனை 
ஒருவர்கொண்டு ஓடிப்‌ போவார்‌ ; 
ஒருவரோடு ஒருவர்‌ ஒன்றத்‌ 
தழுவுவர்‌ ; விழுவர்‌ ஓடி! 
ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ ஏறி 
“ ஓகை !”என்‌(று) உவகை கூர்வார்‌. 


[எளிதில்‌ போவார்‌ -யாதொரு சிரமமும்‌ இல்லாமல்‌ 
(குடி.த்‌.அவிட்டுப்‌) போவார்கள்‌. ஒன்ற - இறுக்கமாக, 
ஓகை - ஆனந்தம்‌. உவகை கூர்வார்‌ - மிகுக்க மஇழ்ச்சி, 


அடைவார்கள்‌. ] 


இப்படி. இவர்கள்‌ மதுவனத்தை நாசஞ்‌ 
செய்வது சண்டு, காவலாளர்கள்‌ தங்கள்‌ தலைவனை 
ததிமுகனுக்குச்‌ செய்தி சொல்லுஇருர்களாம்‌. ௮ந்த 
வனம்‌ ஒரு காலத்தில்‌ வாலிக்னாச்‌ சொக்தமா யிருகீ 
தது; இப்போது சுக்கிரீவன்‌ ஆணைக்கு உட்பட்‌ 
டிருக்கறது. அப்படிப்பட்ட வனத்தை அங்கதன்‌ 
கட்டசளாயினால்‌ வானர சேனை அ௮ழிக்கறதென்று 
தெரிந்துகொண்ட ததிமுகன்‌, தந்‌ைத பட்ட 
பாட்டை மகன்‌ அறிந்து கொள்ளவில்லை போலும்‌ !' 
என்னு அங்கதன்‌ மேல்‌ சிறுகருன்‌ ; கற்பாறை 
ஒன்றை எடுத்து வீசுகிறான்‌. அங்க தனோ அதைம்‌ 
பின்னங்‌ கையால்‌ லேசாகத்‌ தட்டிவிட்டு, ததி 
முகனைப்‌ பிடித்து வாய்‌ வழியாக இரதீதம்‌ வருமாறு 
குத்துகறான்‌. குத்திவிட்டு, * போய்ச்‌ சுக்ரீவனிடம்‌ 
சொல்லு!” என்று துரத்தி விடுகிறானாம்‌. 

[ 486 | 


தூது மீண்டது 


மது வனத்தில்‌ வானரர்கள்‌ இப்படி. விருந்தாடி. 
யிருக்கும்‌ போது, ஒரு மலையிலே சுக்கிரீவன்‌ ராம 
னுக்குத்‌ தேறுதல்‌ சொல்லிக்‌ கொண்டி ருக்கிறானாம்‌: 


கார்வரை இருந்தனன்‌, 
கதிரின்‌ காதலன்‌ 
சீரிய சொற்களால்‌ 
தெருட்டச்‌ செங்கணன்‌, 
ஆருயிர்‌ ஆயிரம்‌ 
உடைய ஒம்‌எனச்‌, 
சோர்தொறும்‌ சோர்தொறும்‌ 
உயிர்த்துத்‌ தோன்றினன்‌. 

[கார்‌ வரை - பெரிய மலை. கதிரின்‌ காதலன்‌-சூரிய 
புத்திரனான சுக்கிரீவன்‌. சீரிய - நல்ல. தெருட்ட - தேற்ற, 
செங்கணான்‌ - சிவந்த கண்களையுடைய ராமன்‌, ஆர்‌ - 
அருமையான. சோர்தொறும்‌ - சோர்க்துபோகும்போ 
தெல்லாம்‌. உயிர்த்‌ - உயிர்‌ பெற்று.] 


சதையைப்‌ பிரிர்க சோகத்தைத்‌ தாங்க முடி. 
யாமல்‌ ராமன்‌ அடிக்கடி சோர்ந்து போலருன்‌. 
அப்படிச்‌ சோர்ந்து மயங்கும்‌ போதெல்லாம்‌, சக்கி 
ரீவன்‌ பக்கத்திலிருந்து அன்போடு எவ்வளவோ 
இனிமையாக நல்ல வார்த்தைகள்‌ சொலலித்‌ 
தேற்றுகறான்‌. அப்போது, போன உயிர்‌ மீண்டு 
வருவது போலிருக்கிறதாம்‌. இப்படி எத்தனை 
கடவை உயிர்‌ போய்ப்‌ போய்‌ மீளுகிறது ! இவனை 
ஆயிரம்‌ உயிர்கள்‌ உடையவன்‌ என்றே சொல்ல 
. வேண்டுமாம்‌ ! 


[ 487] 


சுந்தர காண்டம்‌ 


வடக்கு, இழக்கு, மேற்கு என்னும்‌ மூன்று 
இக்குகளிலும்‌ தேடப்‌ போனவர்கள்‌, காணவில்லை” 
என்று இரும்பி விட்டார்சள்‌. அந்த வார்த்தை 
எப்படி * ஹிம்ஸை செய்தது? அந்த ஹிம்ஸைக்‌ 
இடையே அனுமனையும்‌ அவனுடைய மகாபலத 
தையும்‌ குறித்த நினைவு வருகிறது. அந்த கின 
வினால்‌ பிறந்த நம்பிக்கைதான்‌, *உயிர்‌ உள்ளே 
இருக்கிறது; இன்னும்‌ வெளிப்படவில்லை !' என்ற 
நம்பிக்கையையும்‌ தருகிறது. 
இவ்விதமாகத்‌ துயரக்‌ கடலில்‌ ஆழ்பவனாய்ச்‌” 
சுக்ரீவனை நோக்கு, ; கண்பா! இணி காம்‌ சும்மா 
இருப்பது சரியன்று ) கொடிய பழி வர்துவிட்டது ! 
தெற்கே போனவர்கள்‌ தவணை கழிந்தும்‌ வச்து, 
சேரவில்லை. செத்துத்தசான்‌ போனார்களோ? 
வேலே என்ன அபத்து நேர்ந்து விட்டதோ? 
ஒன்னும்‌ தெரியவிஷ்லையே !' என்ற பயங்கரமான 
நினைப்பும்‌ உண்டரீகிறது. 
 மாண்டனள்‌ அவள்‌ ; இவண்‌ 
மரண்ட்‌ வார்த்தையை 
மீண்டு அவர்க்‌(க) உரைத்தலின்‌, 
விளிதல்‌ நன்‌(று)!'எலப்‌ 
பூண்டதோர்‌ துயர்கொடு 
பொன்றி £ர்கொலோ? 
தேண்டினர்‌ இன்னமும்‌ 
திரிகின்‌ டர்கொடல்‌ா ? 

: [விளிதல்‌ - செத்துப்போதல்‌. இவண்‌ - இங்கே. 
உரைத்தலின்‌ - சொல்வதைக்‌ காட்டிலும்‌, எனா - என்று. 
பொன்றினார்‌ - இறந்தார்‌. தேண்டி - தேடி.] 

[ 488 ] 


தூது மீண்டது 


என்று சொல்வதைக்‌ கேளுங்கள்‌. *சாவோலை 
கொண்டு போவதைவிட தாமும்‌ செத்துப்‌ போவது 
தான்‌ நலம்‌ ? என்று எண்ணி அந்தத்‌ துயரத்தினா" 
லேயே இதயம்‌ வெடித்து மாண்டுபோனஞீர்களா 2 
இப்படி வருந்தும்போதே, * இன்னமும்‌' தேடித்‌ இரி 
இருார்களோ?' என்ற சந்தேகமும்‌ குறுக்கிடுகிறது. 
இடீரென்று வேறொரு கினைப்பும்‌ தோன்றுகிறது. 
இந்த கினைப்பையும்‌ சிநேகனோடு பங்கிட்டுக்‌ 
கொள்கிறான்‌. 
கண்டனர்‌ அரக்கரை, 
கறுவு கைம்மிக, 
மண்‌(டு)அமர்‌ தொடங்கினர்‌, , 
வஞ்சர்‌ மாயையால்‌ 
விண்தலம்‌ அதனின்மே- _- 
யினர்கொல்‌ ? வேறிலாத்‌ 
தண்டலில்‌ நெடுஞ்சிறைத்‌ 
தளைப்பட்‌, டார்கொலோ ? 

[கறுவு - கோபத்தோடு கூடிய மனவைரம்‌, கைம்‌ 
மிக - அதிகமாக. மண்டு அமர்‌ - மிகுதியான சண்டை. 
விண்தலம்‌ - சொர்க்கம்‌. வேறிலா - வேறே தப்பும்‌ வழி 
யில்லாமல்‌. தண்டலில்‌ - நீங்காத, தளை - விலக்கு. | 


என்னு எவ்வளவு பரிதாபமாகக்‌ கேட்கிறான்‌ !(அரக்‌ 
சார்களைக்‌ கண்டதும்‌ எவ்வளவு அ௮டத்தோடும்‌ 
கோபத்தோடும்‌ சண்டை போட்டிருப்பார்கள்‌ !. 
எதிரிகளோ வஞ்சகர்கள்‌, மாயாவிகள்‌ ! கையில்‌ சக்‌ 
இக்கொண்டால்‌, சும்மா விடுவார்களா? உடனே 
கொன்றுவிட்டார்களா ? அல்லது கைக்கும்‌ காலுக 


[ 489 ] 


சுந்தர காண்டம்‌ 


சூம்‌ விலங்கு போட்டு மீளாத சிறைக்குள்‌ தள்ளி 
விட்டார்களா?! என்று இவ்விதமாகக்‌ குமுறு 
கிறது ராமனுள்ளம்‌. 


சுக்கிரீவன்‌ பதில்‌ சொல்ல வாய்திறக்கும்‌ 
போது, ஒருவன்‌ தலையிலிருக்‌.து இரத்தம்‌ பெருள 
அபசகுனம்போல்‌ ஓடிவக௮, இரண்டு கைகளையும்‌ 
கடப்பிக்கொண்டு சுக்கிரீவன்‌ காலில்‌ விழுகிறான்‌. 
அழிந்தது மதுவனம்‌' என்று அவன்‌ சொன்ன 
தும்‌, * அழித்தவர்‌ யார்‌? என்று வானா ராஜர. 
கேட்டுரூன்‌. நீலன்‌, குமுதன்‌, ஜாம்பவான்‌.......... 
என்னு பெயர்களைச்‌ சொல்லிவிட்டு, வாலி மகன்‌ 
மகாரராஜாவை இகழ்ந்து ப௫ியதாகவும்‌, தான்‌ 
பொறுக்காமல்‌ ஒரு. பாறையை வீசியதாகவும்‌, 
அவன்‌ தன்னைப்‌ பிடித்து உயிர்‌ பதைக்க குத்திக்‌ 
குமைத்து, “நீ போய்‌ உங்கள்‌ ராஜாவிடம்‌ 
சொல்லு! என்று அரத்தி விட்டதாகவும்‌, இரதீதம்‌ 
வழிந்த கொண்டிருக்த அத்த முகம்‌ கோரமாகக்‌ 
சதை சொல்லுகிறதாம்‌. 

ஆனால்‌, அதைக்‌ கேட்ட சுக்இரிவன்‌ அத்த 
ஆசாமி எதிர்பார்த்தபடி கோபங்‌ கொள்ளவில்லை ; 
அந்தச்‌ செய்தியை மிகுந்த சந்தோஷமாகவே, 
வரவேற்குறானாம்‌ : 


ஏம்பலொ(டு) எழுந்துநின்‌ (று), 
இரவி கான்முளை 
பரம்பணை அமலனை 
வணங்கி, * பைந்தொடி 
மேம்படு கற்பினள்‌ 
என்னும்‌ மெய்ட்மையைத்‌ 
[ 40 ] 


தூது மீண்டது 


தாம்புகன்‌ நிட்ட்‌(த)இச்‌ 
சலம்‌ 1'என்‌(று) ஒதிலன்‌. 

[ஏம்பல்‌ - ஆசையோடு கூடிய களிப்பு. இரவிகான்‌ 
முளை - சூரிய புத்திரனான சுக்ரீவன்‌. பாம்பணை 
அமலன்‌ - ஆதிசேஷளனைச்‌ சயனமாகவுடைய விஷ்ணு ; 
(இங்கே) ராமன்‌. பைந்தொடி - தை, சலம்‌ - கோபம்‌. ] 


அங்கதனின்‌ கோபத்திற்கு உட்பொருள்‌ 
பிதையின்‌ க்ஷமம்தான்‌. என்று சுக்கிரீவன்‌ 
எவ்வளவு சரியாக ஊத்து, எவ்வளவு சாது 
ரியமாகப்‌ பேசுறான்‌! சீதையைப்‌ பார்தத 
ஆன ரீதமே மதுவனத்தை அழித்துவிட்டது என்னு 
.இர்மரனித்து, ராமனைப்‌ பார்தீது, : இனிமேல்‌ துன்‌ 
பத்தை விட்டு விடலாம்‌ ' என்று உறுதி சொல்லு 
இருனாம்‌ : 

 பண்தரு கிளவியாள்‌ 
தன்னைப்‌ பாங்குறக்‌ 
கண்டனர்‌ என்பதோர்‌ 
கவிப்பி னுல்‌அவர்‌ 
வண்‌(ட)உறை மதுவனம்‌ 
அழித்து மாந்தினர்‌; 
அண்டீநா யக,இனி 
அவலம்‌ தீர்கென்றான்‌. 

[பண் தரு ளெவியாள்‌ - ராகம்‌ போன்ற இனிய 
சொல்லையுடைய சீதை. பாங்குற - க்‌ேஃமமாக, மாந்‌ 
இனர்‌ - (தேன்‌) குடித்தனர்‌. ௮ண்ட காயக - சா.மனே, 
அவலம்‌ - அன்பம்‌.] ்‌ 


[ 441 ] 


சுந்தர காண்டம்‌ 


எனினும்‌ அந்தத்‌ இன்பம்‌ லேசாகப்‌ போடு 
றதா? தெற்கே போனவர்கள்‌ வந்து விட்டார்‌ 
கள்‌' என்ற ஒரு விஷயம்தான்‌ காமனுக்கு 
விளங்குகிறது. ₹அவர்கள்‌ என்ன சொல்லப்‌ 
போூருர்களோ 2” என்ற கவலை அதிகப்படுகிறது. 


இந்த நிலையில்‌ சுக்ரீவன்‌ ததிமுகனைப்‌ 
பார்த்து, (வாலி புத்தன்‌ இழிவான காரியம்‌ 
செய்யமாட்டான்‌. உனக்கு உன்மை வேண்டுமானால்‌, 
அவன்‌ அரசனாகவே மதித்துச்‌ சரணடைய 
வேண்டும்‌ !' என்னு கட்ட&ா யிடுவிறானாம்‌. 


ததிமுகன்‌ திரும்பி வருவதைக்‌ கண்டதும்‌, . 
மதுவனத்தில்‌ உள்ள அங்கதன்‌, * இன்னும்‌ 
அத்தப்‌ பயல்‌ சண்டைக்கு வருவானானால்‌, உயிரை 
உண்டு விடுவோம்‌ ன்று கோபிக்கிறானாம்‌. ஆனால்‌ 
ததிமுகன்‌ மன்னிப்பு வேண்டுவிறானாம்‌ : 


* 0போழ்ந்தன பான்செய்த 
குறைபொ றுக்கெ£ஐ 
வீழ்ந்தனன்‌ அடி.மிசை 
வீழ, வாலிசேய்‌, 
தாழ்ந்துகைப்‌ பற்றிழெய்‌ 
தழீஇக்கொண்‌்(ட), * உம்மையான்‌ 
சூழ்ந்தது பொறுக்கெ”ஐ 
முதன்மை சொல்லிலன்‌. 


[போழக்தன - வெட்டினாற்‌ போன்ற, தழஇ 
கழுவி, சூழ்க்தது - செய்த குற்றம்‌.] 
[ 442 ] 


தூத மீண்டது 


ஐயா, நான்‌ செய்த குற்றத்தைப்‌ பெரறுக்க, 
வேணும்‌ £ என்று தஇிமுகன்‌ கமஸ்கரித்த அளவில்‌, 
௮ச்த அன்பிலே பகைஅவிச்துவிட்டதாம்‌. உடனே, 
வாலிமகனும்‌ தாழ்ந்து கையைப்‌ பிடித்துத தூக்இ 
அவனைத்‌ தழுவிக்‌ கொண்டு, “கான்‌ செய்த 
குற்றத்தை நீங்களும்‌ பொறுப்பீர்களாக 1 என்று 
உபசாரம்‌ சொல்லுகறானாம்‌. மனஸ்தாபம்‌ தீர்ந்து 
மனம்‌ திருந்துவதற்கு எவ்வளவு லேசான வழியை 
இவர்கள்‌ கண்டுபிடித்து விட்டார்கள்‌ ! ததிமுகன்‌ 
உபாயத்தை ராவணனும்‌ கைக்கொண்டிருக்தால்‌, 
யுத்த காண்டமே வேண்டியதில்லை யல்லவா? 


98 டி ஃ 98 


ந 


மதுவனப்‌ பாடல்கள்‌ எல்லாம்‌ செருகு கவிகள்‌ 
என்பது காலம்‌ சென்ற பேராசிரியர்‌ இரு. வையா 
புரிப்‌ பிள்ளை முதலான ஆநாய்ச்சிப்‌ பேரறிஞர்‌ 
களின்‌ துணிபு. ்‌ 


[ 448 ] 


26 


செளந்தரிய சிகரம்‌ 


மேற்கே ஒரு சூரியன்‌ அ௮ஸ்தமிதீதுக்‌ கொண்‌ 
டருக்கத்‌ தெற்கே ஒரு சூரியன்‌ உதயமாகிறதா? 
அந்தத்‌ திசையை எவ்வளவு அன்போடு ராமன்‌ 
உற்று நோக்குகிறான்‌ ! அப்பா சுக்கரீவா! மது 
வன தீதில்‌ வந்திருப்பவர்கள்‌ சந்தேக மில்லாமல்‌, 
பார்த்தோம்‌?” என்று சொரல்லுவார்களா ? 
இனி இரந்த லோகத்தில்‌ தேடவேண்டிய அவசிய 
மில்லை, வேறு லோகத்திலேகான்‌ பார்க்க 
வேணும்‌!” என்று சொல்லப்‌ போடருர்களா?” 
என்று அப்போதுதான்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்‌ 
தான்‌. சுக்கிரீவன்‌ பதில்‌ சொல்வதற்குள்‌, அனுமன்‌ 
அவர்களை கோகு வருகிறான்‌. 


[க்கி ] 


செளந்தமரிய சிகரம்‌ 
என்ன தேஜஸ்‌, எவ்வளவு உத்ஸாகம்‌.! 
எழ்தினன்‌ அனுமனும்‌, 
எய்தி; ஏந்தல்தன்‌ 
மொய்கழல்‌-- 
[எய்தினன்‌ - வக சேர்ந்தான்‌, ஏந்தல்‌ - ராமன்‌. 
மொய்கழல்‌ - பெருமை வாய்ந்த திருவடி. ] 


தொழுகிருன்‌ என்று தானே கவிஞன்‌ :சொல்‌ 
லப்‌ போடறான்‌? அதுதான்‌ இல்லை! அனுமன்‌ 
ராமனுடைய இருவடி. தொழவில்லையாம்‌. 
என்ன செய்யப்‌ போடூரான்‌ ? பாருங்கள்‌ : 
எய்தினன்‌ அனுமனும்‌, 
எய்தி, ஏந்தல்தன்‌ 
மொய்கழல்‌ தொழுகிலன்‌, 
முளரி நீங்கிய 
தையலை நோக்கிய 
தலையன்‌, கையினன்‌, 
வையகம்‌ தழீஇநெடி(து) 
இறைஞ்சி வாழ்த்திலுன்‌. 
[மூளரி - தாமரைப்மூ. மூளரி நீங்கிய தையல்‌ - 
சதையாகய லட்சுமி, வையகம்‌ - பூமி. தமீ£இ - தழுவி. | 
தை இருக்கற தசை நோக்கத்‌ இரும்‌: 
தலைமேல்‌ கை கூப்பிக்‌ கொள்கிறான்‌. என்ன ? 
இப்படி ராமனுக்கு முதுகைக்‌ காட்டிக்‌ கொண்டு 
நிற்றரொானே இந்த ராமபக்தன்‌ !' என்று ஆச்சரியப்‌ 
| க்45 ] 


சுந்தர காண்டம்‌ 


பட்டுக்‌: கொண்டிருக்கும்போதே, ஸாஷ்டாங்கமாக 
விழுந்து அந்தத்‌ தென்திசை கோக்கயே தமஸ்கா 
ரம்‌ செய்கிறான்‌. ஆனக்து அதிசயத்தினால்‌, ராமன்‌ 
இருக்கெ இடத்திற்கு நேரே காலை நீட்டிக்‌ கொண் 


டோமே!' என்ற ஞாபகங்கூட இல்லை. 


இந்தச்‌ செய்கை ராமனுக்கும்‌ ஆனந்தத்தைக்‌ 
கொடுக்கறது. அனுமன்‌ வாய்‌ திறப்பதற்கு 
மூன்னமே,; சிதையின்‌ க்ஷமத்தை அறிவித்து 
விடுஇிற்தல்லவலா ? இதோ செய்தியும்‌ சொல்லத்‌ 
தொடங்குகிருன்‌ : 


 கண்டனென்‌ கற்பினுக்(கு) 
அணியைக்‌ கண்களால்‌, 
தெண்டிரை அலைகட்ல்‌ 
இலங்கைத்‌ தென்நகர்‌ 
அண்டர்நா யக! இனித்‌ 
துறத்தி ஐயமும்‌, 
பண்டுள துய்ரும்‌ 1” என்‌(று) 
அனுமன்‌ பன்னுவான்‌. 


[தெண்டிரை அலை - தெள்‌ - இரை-- அலை - தெளி 
வான அலைகளை அலைக்கும்‌. அ௮ண்டர்‌-தேவர்‌. தூறத்தி - 
நீக்குவாயாக, பண்டுள - முன்னமேயுள்ள. பன்னு 
வான்‌ - சொல்லுவான்‌. | 


உ * தையை” என்று ஆரம்பித்தால்‌, * ஐயோ ! 
என்ன சொல்லப்‌ போடுறுனோ?' என்னும்‌ கவலை 
ஏற்படக்‌ கூடுமல்லவா? (கண்டேன்‌ ' என்‌ கருன்‌. 
: கண்டேன்‌ சதையை! என்று கூட இவன்‌ 


[ 446 ] 


செளந்தரிய சிகரம்‌ 


சொல்லவில்லை. * கண்டேன்‌ கற்பின்‌ பூஷூ 
ணத்தை!' என்று சாதுரியமாகக்‌ குறிப்பிட்டு, 
தாண்‌ மீீரில்‌ ர லத எண்களால்‌ !' என்னு 
வற்புறு.த்துகிறான்‌. 'குண செளந்தரிய, மான்மியம்‌” 
என்ற அந்தப்‌ பிரபந்தத்திற்கு 6 எவ்வளவு அழகான 
பீடிகை ! பிரபரந்தம்தான்‌ இதோ எவ்வளவு அழ 
ரகத்‌ தொடங்குகிறது ! 


தர்ம வீரனா ராமனுக்கு ஏற்ற தர்ம பத்தினி 
என்றும்‌, சத்திய வீரனான சசரதனுக்கு இசைந்த 
செல்வ மருமகள்‌ என்னும்‌, ஞான வீரனான 9 ஜனக 
மகாராஜாவுக்குத தகுந்த அருமைத்‌ திருமகள்‌ 
என்றும்‌ சொல்லி, தனக்கும்‌ ஒரு புதிய உறவு 
"இடைத்து விட்டதாகக்‌ குதாகலமடைஇருன்‌ : 


*உன்பெருந்‌ தேவி என்னும்‌ 
உரிமைக்கும்‌, உன்னைப்‌ பெற்ற 
மன்பெரு மருகி என்னும்‌ 
வாய்மைக்கும்‌, மிதிலை மன்னன்‌ 
தன்பெருந்‌ தனயை என்னும்‌ 
தகைமைக்கும்‌ தலைமை சான்றாள்‌, 
என்பெருந்‌ தெய்வம்‌, ஐயா ! 
இன்னமும்‌ கேட்டி” என்பான்‌. 
[உரிமை - தகுதி, மன்‌ - சக்கரவர்த்தி. மருகி - மரு 
மகள்‌. தனயை - மகள்‌. தலைமை - மூசன்மை, னம்‌ 
சான்றாள்‌ - ௮மைந்தாள்‌. கேட்டி - கேள்‌.]| 


ஒழுக்கத்தின்‌ சிகரத்திலிருந்து ஸாட்சாத்‌ 
தெய்வமாகக்‌ காட்சியளித்த சீதைக்கு ஒப்பாவார்‌ 


[ த47 ] 


சுந்தர காண்டம்‌ 


யார்‌?. தங்கத்திற்கு ஒப்பாவது தங்கம்தானே ! 
அவளுக்குக்‌ சணவனாக வந்த பாக்டியசாலியான 
சரமனுக்கும்‌ ஒப்பாவரர்‌ இல்லையாம்‌. இனீவிதாரகச்‌ 
சொல்லிவரும்‌ அனுமன்‌, * என்னை ஒப்பான்‌ என்னை 
அல்லது வேறு எவனும்‌ இல்லை !' என்றும்‌ இறு 
மாரகந்து பேசுகிறான்‌. பணிவுக்கு ஓர்‌ இலக்டயமா 
யிருந்த இவனுக்கு இப்போது வத்த பவிஷ தான்‌ 
என்ன 2? இதுவும்‌ அ௮வஞடைய அனுக்கிரகம்‌ 
தானாம்‌. ராமனைப்‌ புருலேோத்தமனாக்கிய சிதை, 
அவளைத்‌ தேடிப்‌ போய்வந்த கதாதனுக்கும்‌ எவீ 
வளவு பெருமை அளித்திருக்கிறாள்‌ ! 

ராமன்‌ குலத்தை இணிமேல்‌ ஒருவரும்‌ சூரிய 
குலம்‌ என்றாவது, மனு குலம்‌ என்றாவது, ரகு குலம்‌, 
என்றாவது சொலை மாட்டகர்களரம்‌. £ ராம கூலம்‌”? 
என்று தான்‌ முன்னோர்களையும்‌ கெளரவிப்பரர்‌ 
சளரம்‌, இல்வளவ* கெளரவமும்‌ சிசாதேவியாரல்‌ 
தான்‌ ! ஜனக குலமும்‌ * சீதையின்‌ குலம்‌ £ என்று 
தான்‌ பெயர்‌ பெறப்‌ போடுறதாம்‌. இவ்விதமாக, 
புகுந்த குலத்துக்கும்‌ பிறந்த ஞூலைத்துக்கும்‌ ஒருங்கே 
பெருங்‌ கீர்தீதி அளித்த சீதை, அனுமனுடைய 
குலப்‌ பெருமையையும்‌ இவனுடைய குலப்‌ பெருமை 
யாகவே செய்து விட்டாளாம்‌. இனி அனுமனை 
ஒருவரும்‌ *வாயு புத்திரன்‌ ! என்று சொல்லிக்‌ 
காட்டவேண்டாம்‌ ; வாயு பகவானத்தான்‌ (அனு 
மன்‌ தம்தை' என்ன கெளரவிக்க வேண்டும்‌. 

சூரிய குலம்‌, ஜனக குலம்‌, வானர குலம்‌ 
என்‌ ற முக்குலத்துக்குமே பெருமை கொடுத்தவள்‌, 
தேவ குலததுக்கும்‌ ராட்சஸ குலத்துக்கும்‌ என்ன 
செய்திருக்கிறாள்‌ என்பதையும்‌ தெளிவு படுத்து 
இரான்‌ : 


[ 448 ] 


செளத்தரிய சகரம்‌ 


உன்குலம்‌ உன்ன தாக்கி, 
உ உயர்புகழ்க்‌(கு) ஒருத்தி ஆய 

தன்குலம்‌ தன்ன தாக்கி, 

தன்னைஇத்‌ தனிமை செய்தான்‌ 
வன்குலம்‌ கூற்றுக்‌(கு) ஈந்‌(து), அல்‌ 

வானவர்‌ குலத்தை வாழ்வித்(து), 
என்குலம்‌ எனக்குத்‌ தந்தாள்‌ 1 

என்‌ இனிச்‌ செய்வ(து) எம்மோய்‌ ? 


[வன்‌ குலம்‌ - கொடிய குலம்‌. ஆய - ஆகிய, 


கூற்று - யமன்‌. எம்மோய்‌ - எமத தாயாகிய சீதை. ] 


காதலனை விட்டுக்‌ தன்னைப்‌ பிரித்த ராவண 
குலத்தை யமனுக்கு அர்ப்பணம்‌ செய்து, அடிமை 
களாய்‌ ஒடுங்க இடந்த தேவகுலத்தை வாழ வைக்‌ 
திருக்கறாளாம்‌. இப்படிப்பட்ட சீதா பிராட்டியை 
அனுமன்‌ :*மது ௨தாய்‌' என்று வாய்குளிரச்‌ 
சொல்லுகிறான்‌. 


ரரவணன்‌ பிரித்த வைத்த போதிலும்‌, ௮வள்‌ 
ராமனைப்‌ பிரிந்திருக்க வில்லையாம்‌. எப்போதும்‌ 
ராமனையே நினைத்துக்‌ கொண்டிருக்கிறாள்‌; ராம 
நாமத்தையே உச்சரித்துக்‌ கொண்டிருக்கிறாள்‌. 
: இியானம்‌ முற்றினால்‌ தரிசனம்‌ ? என்றபடி. அவள்‌ 
கண்ணுக்கு எல்லாம்‌ ராமன்தானே ! இப்படிப்‌ 
பட்ட சதை கற்பு என்னும்‌ தவத்தைச்‌ செய்து 
கொண்டிருக்கிறாள்‌ என்பதைக்‌ காட்டிலும்‌, அந்ததீ 
தவமே தவஞ்செய்து சீதையாக உருவாகியிருக்க 
வேண்டும்‌ என்று கருதுகிறான்‌ அனுமன்‌. 

[| ௧49 ] 


௬. கர.--809) 


சுந்தர காண்டம்‌ 


: தவம்‌ செய்த தவ'மாகய தேவியின்‌ தஇவ்ய 
சொருபூத்தோடு, அவள்‌ இருக்கும்‌ மனே ரஞ்சித 
மான கற்பகச்‌ சோலையும்‌ கண்முன்‌ பிரத்யட்ச 
மாவதைப்‌ பாருங்கள்‌ ! பாட்டின்‌ அழகோடும்‌ ஓசை 
பன்பத்தோடும்‌, உதயமும்‌ அஸ்சமனமும்‌ தெரி 
யாத அந்தப்‌ பூஞ்சோலையின்‌ செழுமையும்‌ குஸீர்ச்‌ 
ஓயும்‌ பரிமளமும்‌, தேவியின்‌ தெய்விக சோபை 
யும்‌ சோகமும்‌ எப்படியோ அ௮தசெயமாய்க்‌ கலந்து 
விடுன்றன ! அனுமன்‌ சொல்லுஇருன்‌ : ்‌ 

வேலையுள்‌ இல்ங்கை என்னும்‌ 

விரிநகர்‌ ஒருசார்‌, எிண்தோய்‌ 

காலையும்‌ மாலை தானும்‌ 
இல்லதோர்‌ கனகக்‌ கற்பக்‌ 

சோலை(அங்கு? அதனின்‌ உம்பி 
புல்லிஐல்‌ தொடுத்த தூய 

சாலையின்‌ இருந்தாள்‌, ஐய 1. 
தவம்செய்த தவமாம்‌ தையல்‌ ! 

| வேலை - சமுத்திரம்‌. சார்‌ - புறம்‌, விண்‌ தோய்‌ - 
ஆகாசத்தை அளாவி வளர்க்க. கனக - (இங்கே) பொன்‌ 
மயமான. கற்பம்‌ - கற்பச விருட்சங்கள்‌, தையல்‌ - 


பெண்‌.] 


கோலையில்‌ சஜையைப்‌ பர்ணசாலையோரடு 
பஈர்க்கும்போது, லட்சுமணன்‌ செய்த பர்ணசாலை 
எப்படி. இலங்கை யாத்திரை செய்தது! என்று 
அறிய விரும்புகிறிர்கள்‌ அல்லவா? சிதையின்‌ 
புண்ணிய மேனியைக்‌ தீண்டுவதற்கு ராவணன்‌ கூட, 
ஒரு பழைய சாபத்தை முன்னிட்டு, அஞ்சினானாம்‌. 
[ 450 ] 


செளந்தரிய சகரம்‌ 


எனவே, மண்ணோடு பெயர்த்துப்‌ பர்ணசாலை 
யயோடுதான்‌ கொண்டு போனானாம்‌. 


ராவணன்‌ தீண்டவில்லை என்பதற்கு உரிய 
சரட்யெங்களையும்‌ அனுமன்‌ விவரிக்கிறான்‌. முதல்‌ 
சாட்சி பூமிதேவிதான்‌. பூமி வெடிப்புண்டு இன்‌ 
னும்‌ பிளந்துவிடவில்லை! அதைத்‌ தாங்கும்‌ ஆதி 
சேடனது தலை வெடிக்கவில்லை ! கடல்‌ பொஙடுப்‌ 
பிரளயம்‌ ஏற்படவில்லை! சந்திர சூரியர்களும்‌ 
மற்ற ஈட்சத்தரங்களும்‌ ஆகாயத்திலிருந்து உதிர 
வில்லை ! வேதங்களும்‌ கருமங்களும்‌ அழியவில்லை ! 
இரத உண்மைகளைக்‌ கொண்டே எிகையின்‌ புனித 
மான கற்பை அறிந்து கெர்ள்ளும்படி. வேண்டு 
இருன்‌. அண்ட கேர்ளத்தில்‌ ஆரம்பித்து, எந்த 
வேதங்களின்‌ தர்மத்தை உலலல்‌ நிலைபெறச்‌ 
செய்ய ராமன்‌ வாழ்ந்து வந்தானோ, அந்த வேதங்‌ 
களையே முடிவான சாட்சியாக அனுமன்‌ குறிப்பிடு 
வது எள்ளளவு ஐயமும்‌ சகோன்றாதவாறு செய்து 
விடக்கூடியது என்பது கருத்து. 


இந்த உத்தமி தன்‌ சோகத்தினாலேயே சத்திய 
சோதனை செய்து வெற்றியடைந்து விட்டாள்‌ 
என்றும்‌, அவளுடைய வெற்றி பெண்குலக்திற்கே 
வெற்றியாக விட்டதென்றும்‌, அனுமன்‌ சொல்லு 
இருன்‌ : 


சோகத்தாள்‌ ஆய நங்கை 
கற்பில்‌, தொழுதற்(கு) ஒத்த 
மாகத்தார்‌ தேவி மாரும்‌ 
வரன்சிறப்‌(பு) உற்றார்‌ ; மற்றைப்‌ 
[451]. 


சுந்தர காண்டம 


பாகத்தாள்‌ இப்போ(து) ஈசன்‌ 
மகுட்த்தாள்‌ ! பதுமத்‌ தாளும்‌ 

ஆகத்தாள்‌ அல்லள்‌, மாயன்‌ 
ஆயிரம்‌ மெளலி மமேலாள்‌ ! 


[மாகத்தார்‌ - பெரிய வானுலக வாசிகள்‌, பதுமத்‌ 
தாள்‌ - லட்சுமி, ஆகம்‌ - மார்பு. மாயன்‌ - விஷ்ணு. 
மெளலி - கிரீடம்‌. ] 


பூலோகத்துப்‌ பெண்கள்‌ மட்டுமா? வானுலக 
வாசிகளான தெய்வப்‌ பெண்களும்‌--பரர்வதி 
தேவியும்‌ மகாலட்சுமியும்‌ கூட--சிதையின்‌ வெற்ற? 
யால்‌ விசேஷமான ஃபெருமையடைந்து விட்டார்‌, 
களரம்‌. பார்வதியின்‌ பெருமையைப்‌ பரம வன்‌ 
எற்கெனவே அறிந்து கொள்ளாமல்‌ இருக்கவில்லை. 
அ றிக்திருந்ததால்தான்‌, தமது பாகத்தில்‌ வை* 
துச்‌ கொண்டார்‌. சிதையின்‌ கற்பினுல்‌ பெண்மை 
யின்‌ பெருமை அதிகமாக விளங்கியதும்‌, இடப்‌ 
பாகத்தில்‌ வைத்தது போதாதென்று, தேவியைத்‌ 
தலைமேல்‌ தூக்கி வைத்துக்‌ கொண்டாராம்‌. இவ 
பெருமானைப்‌ போலவே மகா விஷ்ணுவும்‌, சிதை 
மூலமாசப்‌ பெண்‌ தெய்வத்தின்‌ உயர்வைக்‌ சண்டு 
பிடித்து, மகாலட்சுமி இனிமேல்‌ மார்பில்‌ வீற்‌ 
மிருக்கதீ தச்சவள்‌ அல்லள்‌ ' என்று தமது தலையி 
லுள்ள ஆயிரம்‌ இரீடங்களின்‌ மேலும்‌ வீற்றிருக்கச்‌ 
செய்தாராம்‌. 

* இவ்விதமாகப்‌ பேசிவரும்‌ அனுமன்‌, தான்‌ 
கண்ட சதையை அப்படியே ஒரு சிறு படமாகப்‌ 
பிடித்து ராமனுக்கு * இதோ, இவள்தான்‌, பார்த 
துக்கொள்‌்!' என்று காட்டுகிறான்‌. ராட்சஸிகள்‌-- 


[ 458 ] 


செளந்தரிய சிகரம்‌ 


எண்ணிக்கையிலும்‌ கொடுமையிலும்‌ அளவில்லாத 
வர்கள்‌--நெருக்இக்‌ காவல்‌ செய்து கொண்டிருக்‌ 
இருர்கள்‌?என்றும்‌, ௮க்தக்‌ கூட்டம்‌ பிசாசக்‌ கூட்‌ 
டங்களை யே நடுங்கச்‌ செய்துவிடும்‌ எண்றும்‌ சொல்‌ 
லும்போதே, ராமன்‌ முகத்தில்‌ பளிச்சென்று 
தோன்றும்‌ கவலையை அறிந்து கொண்டு, * அவ்‌ 
வளவு பயங்கரமும்‌ அவளுக்குப்‌ பயங்கரமா யில்லை!” 
என்னு சொல்லி, யதார்த்த நிலையை எவ்வளவு 
ஆச்சரியமாக வெளியிடுகிருன்‌ : 


அரக்கியர்‌ அளவற்‌ ருர்கள்‌, 
அல்கையின்‌ குழுவும்‌ அஞ்ச, 
நெருக்கினர்‌ காப்ப; நின்பால்‌ 
நேசம அச்சீம்‌ நக்க, 
இரக்கம்‌என்‌(று) ஒன்று தான்‌ ஓர்‌ 
ஏந்திழை வடிவம்‌ எய்தித்‌ ” 
தருக்‌(கு)உயர்‌ சிறையுற்‌ றன்ன 
தகைமையிள்‌ தமியள்‌, அம்மா ! 


| அலகை - பிசாசு. குழு - கூட்டம்‌. ஏந்திழை - 
பெண்‌. தருக்கு - களிப்பு ; செருக்கு. சிறையுற்று 
அன்ன - சிறையில்‌ அகப்பட்டாற்‌ போன்ற. தமியள்‌ - 
தனியா யிருப்பவள்‌. ] 


ராமன்‌ மேலுள்ள கேசம்‌ நெஞ்சிலே கிறைக்‌ 
இருப்பதால்‌, பயப்‌ பிராந்திக்கு எப்படி இஉம்‌ 
இடைக்கும்‌? தான்‌ எவ்வளவோ இரங்கத்‌ தக்க 
கிலையிலிருக்தும்‌, ராவணன்‌ ஆட்சியில்‌ பிறர்‌ படும்‌ 
துன்பமும்‌ எப்படியோ அந்த கெஞ்சிலே படுவதால்‌, 


[ 458 ] 


சுந்த. ர காண்டம்‌ 


இரக்கமே ஒரு வடிவம்‌ வேண்டுமென்று தவம்‌ 
இடந்து பெண்ணாடு வந்தது என்னு கருதும்படி 
இருக்கிறாளாம்‌. இன்றைக்கு 19517 ஆண்டுகளுக்கு 
முன்‌ இரக்கம்‌ ஒரு வடிவம்‌ பெற்று முள்முடி சூடிச்‌ 
சிலுவையில்‌ மாண்ட தென்று இறிஸ்து சரித்திரம்‌ 
கூறுகிறது. கம்பனோ, இரக்கத்திற்கு மிகவும்‌ 
பொருத்தமான ஒரு பெண்‌ வடிவம்‌ தந்திருக்கிறான்‌ . 
தேவ குமாரர்‌ (இறிஸ்து) சிலுவையில்‌ மரணமடைத்‌ 
தார்‌ என்றால்‌, லோக மாதா சறையிருந்து மரணத்‌ 
துன்பத்தையே அனுபவித்தாள்‌ அல்லவச 2” 
இதனால்தான்‌ ஆன்றோர்கள்‌, 4 சிறையிருந்தவள்‌ 
ஏற்றம்‌ சொல்லுகிறது ராமாயணம்‌” என்று 
சொல்லியிருக்கிறார்கள்‌. 

இந்தச்‌ சிறையிருப்பிலேதான்‌ சீதைக்கு எவ்‌ 
வளவு பெருமை ! “தருக்கு உயர்‌ இறை” அு தாவது, 
செருக்கிலே உயர்ர்த எறை- என்று அனுமன்‌ 
சொல்லுகிறான்‌. இிரபராரதியின்‌ சஏறையல்லவா 2 
ரரவணன்‌ ஆட்‌சியில்‌ தேவர்கள்‌ தன்மதிப்பு இல்‌ 
லாதவர்களாய்‌ (( தருக்கு இலர்‌ ?) உழன்று கொண் 
டிருப்பசாக அறிந்து கொண்டான்‌ ராமதாதன்‌. 
அ௮ரக்கர்களோ, (! அதிகச்‌ செருக்கால்‌ அழிந்தது 
இலங்கை!” என்னு சொல்லும்படி, அழிரீது கொண்‌ 
டருக்கிறார்கள்‌. இந்த நிலையில்‌, உண்மையான 
பெருமையிலே--தூய தன்மதிப்பிலே--உயர்ந்திருப்‌ 
பவள்‌ சிறையிருக்கும்‌ சீதைகான்‌ என்று அனுமன்‌ 
சண்டுபிடிக்கிறான்‌. 

ட 

சிறை யிருந்த செல்வியின்‌ சத்திரம்‌ சுந்தர 
காண்டத்திலே எத்தனை பாடல்களாக வளர்ந்து 
வருகிறது ! இப்போது அதே சித்திரம்‌ இந்த ஒரே 

[ 454 ] 


செளந்தசரிய சிகரம்‌ 


பாட்டில்‌, எவ்வளவு சுருக்கமாக கொஞ்சமும்‌ 
அழகு குறையாமல்‌--அடங்கிக்‌ காண்டுறது ? 


சதையின்‌ பெருமையைக்‌ குறிப்பாசவும்‌ 
வெளிப்படையாகவும்‌ இத்திரித்த பின்‌ அனுமன்‌, 
ராவணன்‌ அவளைச்‌ சந்தித்ததையும்‌, சீறிக்‌ கொல்‌ 
லத்‌ தலைப்பட்டதையும்‌ குறிப்பிடுகிறுன்‌ : 


ஆயிடை அணங்கின்‌ கற்பும்‌, 

ஐயநின்‌ அருளும்‌, செய்ய 
தூயநல்‌ அறனும்‌ என்றிங்‌(கு) 

இனையன தொடர்ந்து காப்பப்‌ 
போயினன்‌, அரக்கி: மாரைக்‌ 

 சொல்லுமின்‌ பொதுவின்‌ !' என்றாங்‌(கு) 

ஏயினன்‌: அவரெ லாம்‌என்‌ 

மந்திரத்‌(து) உறங்கி இந்ருர்‌. 


| ஆயிடை - அப்போது. செய்ய - செவ்வையான, 
இனையன - இவையெல்லாம்‌. பொதுவின்‌ ஏயினன்‌ - 
பொதுவாக உத்தரவிட்டான்‌. உறங்கி இற்ரார்‌ - (மாண்டு 
விழுபவர்போல்‌) தூங்க விழுக்தார்கள்‌. ] 


அவளைக்‌ கொல்லாது விட்டு, வேண்டி௰ புத்தி 
சொல்லும்படி. ராட்சஸிகளைப்‌ - பயமுறுத்திவிட்டு 
ராவணன்‌ சென்ற பின்‌, தான்‌ கண்டதையும்‌ 
விவரிக்கிறான்‌. பிராட்டி, உயிர்‌ துறப்பதற்காகக்‌ 
கையிலே கொடி ஒன்று ஏந்தி ஒரு மரத்தின்‌ இளை 
யிலே உறுதியாகக்‌ கட்டித்‌ தன்‌ அழுத்தில்‌ ௬௫௪ 
இட்டுக்‌ கொள்ளும்‌ வேளையிலே, தான்‌ : ராமதாமம்‌ £ 
சொன்னதையும்‌, அது கேட்டு அவள்‌, * இதுவும்‌ 


[ 455 ] 


சுந்சர காண்டம்‌ 


சாட்சஸர்‌ செயலோ? என்று ஒரு பக்கம்‌ சந்தேக 
மும்‌, மற்றொரு பக்கம்‌ சந்தோஷமும்‌ அடைக்ததை 
யும்‌ பிரஸ்தாபிக்கிறான்‌. பிறகு, ராமன்‌ சொல்லி 
பனுப்பிய அடையாளங்ககச்‌ சொல்லி அவள்‌ சத்‌ 
தேகத்தை. அறவே நீககுவகற்காகக்‌ கணையரறி 
கொடுத்ததை, , 


ப ட வண்ண 
மோதிரம்‌ காட்டக்‌ கண்டாள்‌ ; 
இறுதியின்‌ உயிர்தந்‌(து) ஈயும்‌ 
மருந்துஒத்த(து) அனைய (து) எந்தரய்‌ ! 


[வண்ணம்‌ - அழகு. இறுதியின்‌ - மாண காலத்‌ 
தில்‌. உயிர்‌ தந்து ஈயும்‌ - இறவாதபடி உயிரைச்‌ காத்‌ 
தக்‌ கொடுக்கும்‌. மருந்து - சஞ்சீவி. அனையது - ௮ 
(மோதிரம்‌), எந்தாய்‌ - எங்கள்‌ தலைவனே.] 


என்னு விவரிக்கிறான்‌. 


அவன்‌ கையிலிருக்த வரையில்‌ சாதாரணமா 
யிருந்த மோதிரம்‌, சீதையின்‌ கைக்குப்‌ போன 
வுடனே பெரிய மாறுதலை அடைந்ததாம்‌. ஒரே 
கணத்தில்‌ ௮து இரண்டு விதமாக மாரி மாறிக்‌ 
கரட்சி யளித்தசாம்‌. ராமனிடம்‌ கொண்டிருக்க 
காதற்‌ கொதிப்பினால்‌ உருப்‌ போயிற்றாம்‌. கணை 
யாழியைக்‌ சண்டதும்‌ ராமனையே கண்டதுபோல்‌ 
அவள்‌ மூழ்ந்து குளிர்ந்ததும்‌, அதுவும்‌ குளிர்ச்சி 
யடைந்து இறுக முன்போல்‌ ஆயிற்றாம்‌. இதை 
அனுமன்‌; * ஒரு கணத்து இரண்டு சண்டேன்‌ !' 
என்னு குதாகலத்தோடு வருணிக்கிறான்‌. 

[ 456 ] 


செளந்தரிய கராம்‌ 


கணையாழியின்‌ நிலை இதுவானால்‌, சிதையின்‌ 
நிலை எப்படியிருந்தது என்பதையும்‌ அற்புதமாகச்‌ 
சித்இிரிஞதுக்‌ காட்டுகிறான்‌ : 


வாங்கிய ஆழி தன்னை; 
வஞ்சர்ஊர்‌ வந்த தரம்‌என்‌(று) 
ஆங்குயர்‌ மழைக்க ணீரால்‌ 
ஆயிரம்‌ கலசம்‌ ஆட்டி, 
ஏங்கினள்‌ இருந்த தல்லால்‌ 
இயம்பலள்‌ ; எய்த்த மேனி 
வீங்கினள்‌ வியந்த தல்லால்‌ 
இமைத்திலள்‌,? உயிர்ப்பு விண்டாள்‌ ! 


[ஆழி - மோதிசம்‌., ஆயிரம்‌ கலசம்‌ ஆட்டி - (கண்‌ 
ணீரால்‌) ஆயிரம்‌ சலசம்‌ அபிஷேகம்‌ செய்து, இயம்‌ 
பலள்‌ - ஒன்றும்‌ பேச முடியாசவளானாள்‌. உயிர்ப்பு - 
மூச்சு, விண்டாள - நீங்கயிருந்தாள்‌.] 


கணையாழியை வாங்டுப்‌ பார்த்துக்‌ கொண்டே 
தாரை தாரையாகக்‌ கண்ணீர்‌ வடித்தாள்‌ 
அல்லவா ? ்‌ எவ்வளவு பரிசுத்தமான மோதிரம்‌ 
பாவிகளான வஞ்சகர்களுடைய ஊருக்கு வந்து 
விட்டதே!” என்று அசுத்தம்‌ போக்க ஆயிரம்‌ 
சலசம்‌ நிறையத்‌ தீர்த்தம்‌ கொணர்ந்து மஞ்சனம்‌ 
ஆட்டியது போலிருந்ததாம்‌ அந்தக்‌ கண்ணீர்‌- 
வெள்ளம்‌. அப்படியே ஏங்கு ஒன்றும்‌ பேசாமல்‌ 
இருக்தாளாம்‌ ஒரு கணம்‌. அடுத்த கணம்‌ எய்தீ 
துப்‌ போயிருந்த உடம்பு பூரித்துப்‌ போயிற்றாம்‌! 
ஏதோ பேராச்சரியம்‌ அடைந்தவளைப்‌ போலிருநீ 
தாளாம்‌ ; சண்கள்‌ இமைக்க வில்லையாம்‌.  தஇடீ 


[ 457 ] 


சுந்தர காண்டம்‌ 


ரென்று மூச்சும்‌ கொஞ்சம்‌ அடங்டவிட்டதாம்‌ 
( உயிர்ப்பு விண்டாள்‌'). உடனே சரியாக மூச்சு 
வருவதற்கு ஒளஒ.தப்‌ பிரயோகமாக, 
மன்ன [நின்‌ வருத்தப்‌ பாடும்‌ 
உணர்த்தினேன்‌ ; உயிர்ப்பு வந்தாள்‌ ! 
என்று எவ்வளவு சுவாரசியமாகச்‌ சொல்லுறன்‌! 


இப்படிப்பட்ட பேச்சுக்கடையே, இதைக்‌ 
காட்டிலும்‌ அதிசயமாக, 
விற்பெருந்‌ தடந்தோள்‌ வீர! 
வீங்குநீர்‌ இலங்கை வெற்பில்‌, 
நற்பெருந்‌ தவத்த எரய 
நங்கையைக்‌ கண்டேன்‌ அல்லேன்‌ ! 
[கடக்‌ தோள்‌ - நீண்ட சைகள்‌, வீங்கு நீர்‌ - கடல்‌. 


வெத்பு - மலை. ] 


என்றுகூட அனுமன்‌ சொல்லுகிறான்‌. *கற்பு 
என்ற பெரிய தவத்தையுடைய “கங்கையைக்‌ காண 
வில்லை!' என்று துணிந்து சொல்வதற்குக்‌ காரணம்‌ 
என்ன ? 


( தவம்‌?! என்ற சொல்‌, காடுகளையும்‌ கஷ்ட 
களையும்‌ கினைப்பூட்டுகிறதல்லவா ? ராமனின்‌ காத 
லில்‌ வேரூன்்‌ 0? வளர்ந்தோங்கும்‌ சீதையின்‌ கற்பை 
அப்படிப்பட்ட சஷ்டங்களோடு பிணைத்துப்‌ பேசக்‌ 
கூஜுகிறான்‌ அனுமன்‌. அவளுடைய குடிப்பிறப்பு 
என்ன ! குணாதிசயம்சான்‌ என்ன ! மேலும்‌, 
எப்படிப்பட்ட தியாகமும்‌ ஸாராம்சத்தில்‌ ஆனந்த 
மாகதத்தானே இருக்கவேண்டும்‌ ? எனவே, 

[ 458 ] 


செளந்தரிய சிகரம்‌ 


இற்பிறப்‌(பு) என்‌ ப(து) ஒன்றும்‌, 
இரும்பொறை என்ப(து) ஒன்றும்‌, 


கறீபெனும்‌ பெயர(து) ஒன்றும்‌ 
களிநடம்‌ புரியக்‌ கண்டேன்‌ ! 


[இற்பிறப்பு - இல்‌-பிறப்பு - உயர்‌ குடிப்‌ பிறப்பு. 
இரும்‌ பொறை - பெரும்‌ பொதுமை, களி நடம்‌ - 
ஆனந்த நடனம்‌. 
என்று தொடர்ந்து கூறுகிறான்‌. ! நங்கையைக்‌ 
கண்டேன்‌ அல்லேன்‌ !' என்று சொன்னவன்‌. 
ஜான்‌ கண்டது இன்னதென்று விளக்கச்‌ சொல்லு 
இரான்‌. * உயர்‌ குடிப்‌ பிறப்பு ' என்ற குணத்தைக்‌ 
கண்டானாம்‌; (பெரும்‌ பொதுமை ' என்ற குண 
ரத்தின த்தையும்‌ கண்டானாம்‌) : கற்பு” என்னும்‌. 
பெயர்‌ வாய்ந்த குணத்தையும்‌ கண்ணாரக்‌ கண்டா 
னம்‌. இந்த மூன்று குண விசேஷங்களும்‌ கை 
கோத்து ஆனந்த நர்த்தனம்‌ பண்ணிக்‌ கொண்டிருப்‌ 
பதையே பார்த்துவிட்டானாம்‌. 


சதையின்‌ குணாதிசயத்திலே முக்கியமாக 
நான்கு நிலைகளைக்‌ காணலாம்‌. அவள்‌ கன்னிகை 
யாய்‌ மிதிலைச்‌ செல்வியாக காளொரு மேனியும்‌ 
பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வர்தது 
முதலாவது நிலை. அப்போது ரூப செளந்தரியமும்‌ 
குண செளத்தரியமும்‌, சவியும்‌ சவியின்பமும்‌ போல, 
ஒன்றுக்கொன்று ஏற்றத்‌ தாழ்ச்சியில்லாமல்‌ சம 
மாக இருந்தன. அயோரத்திச்‌ செல்வியாக இருக்‌ 
தது அடுத்த நிலை. இராஜதானியில்‌ கவலையில்லா 
மல்‌ புருஷனோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்தக்‌ 
கரலத்திலே, ரூப செளந்தரியமும்‌ குணசெளந்தரிய 


[ 455 | 


சுந்தா காண்டம்‌ 


மும்‌ ஒன்றோடொன்று போட்டி போட்டு வளர்ச்து 
வந்தன ; எனினும்‌, குண செளந்தரியம்‌ கடைசியாக 
ரூப செளந்தரியத்தையும்‌ வென்று அதைக்‌ காட்டி. 
லும்‌ மும்மடங்கு வளர்ச்சி பெற்று விட்டதாம்‌. 
ஹைதரா்மிணி நாடு துறக்து போய்ப்‌ புருஷணுடைய 
கஷ்ட நஷ்டங்களைப்‌ பங்கிட்டுக்‌ கொண்டு காடுறை 
செல்விய வாழ்ந்த காலத்திலே, உருவம்‌ வாடி 
மெலிக்துபோய்க்‌ குண எழில்‌ காட்டுத்‌ தீயைப்‌ 
போல்‌ பெருக்‌ கொண்டிருக்ததாம்‌. இப்போது 
போக பூமியாகய இலங்கையில  சோகத்தாளாய' 
நங்சை”? என்று சொல்‌ஓம்படி, சிறை புகுந்த செல்‌ 
வியா யிருக்கும்போது ப செளந்தரியம்‌ முழுவதும்‌ 
வெயிலொளியில்‌ மறையும்‌ விளக்கொளி போலக்‌, 
குண செளத்தரியத்திலே மறைக்துபோய்‌ வீடுகிற 
தாம்‌. அர்த நிலையிலே சதையைக்‌ கண்ட 
அனுமன்‌, * கங்கையைக்‌ கண்டேன்‌ அல்லேன்‌ [* 
என்றும்‌, 'குணசெளந்தரியச்தையே கண்ணுற 
ேன்‌!' என்றும்‌ சொல்வது எவ்வளவு பொருத் 
தமா யிருக்கிறது! 


அத்தகைய நிலையில்‌ சதையைப்‌ பார்க்கும்‌ 
பாக்கியம்‌ தனக்குத்தான்‌ கிடைத்ததென்னும்‌, 
ராமன்‌ கண்களும்‌ செய்யாத தவத்தைத்‌ நன்‌ கண்‌ 
கள்‌ செய்திருந்தன என்றும்கூட இவன்‌ எண்ணத்‌ 
துணித்ததுண்டு, 
மரணதநோற்(று) ஈண்‌ (டு)இவள்‌ 
இருந்த வாறெலாம்‌, 
காணநாற்‌ றிலஅவன்‌ 
கமலக்‌ கண்களே ! 
[ 460 ] 


செளந்தரிய சிசரம்‌ 


[மாண - மாட்சிமைப்பட. சோற்று - தவஞ்செய்ள. 
௪ண்டு - இக்க. | 
என்னு சதையைப்‌ பார்த்தவுடன்‌ , தனக்குள்‌ 
தானே சொல்லிக்கொண்டான்‌ அல்லவா? அத்தம்‌ 
பாக்யெத்தைப்‌ பெரறுவிட்டாலும்‌, ராமனுடைய 
தாமரைக்‌ கண்கள்‌ குணசெளந்தரிய சிகரத்தி 
லிருக்கும்‌ சீதா தேவியின்‌ அறிகுறியான சூடாமணி 
யையாவது கண்டு திருப்தியடைய வேண்டும்‌ என்ற 
நினைப்பு, தன்னை அறியாமலே இவன்‌ உள்மனத 
இல்‌ கடக்கிறது. சூடாமணியை ராமனிடம்‌ கொடுக்‌ 
கும்போது ௮க்த ஆசை , இவன்‌ வார்த்தைகளிலே 
பிரதிபலிக்கிறது ்‌ 

£ நரமரைக்‌ கண்கள்‌ ஆர,,; 
வித்தக, காண்டி ? என்று, 
கொடுத்தனன்‌, வேத நன்னூல்‌ 
உய்த்துள காலம்‌ எல்லாம்‌ 
புகழொடும்‌ ஓங்கி நிற்பான்‌. 

[ஆச - திருப்தியடையும்படி. வித்தக - பேரறி 
வாள. உய்த்துள - வழங்கக்கூடிய. | 

சதையின்‌ குண செளந்தரிய மான்மியம்‌ கூறும்‌ 
இந்தப்‌ பாடல்கள்‌ கவிதா செளந்தரியத்திலும்‌ கக 
ரற்று விளங்குவதால்‌, நாம்‌ இவற்றைச்‌ செளந்தரிய: 
எிகரமென்னறு சோல்லலாம்‌. 

சறையிருந்த செல்வியின்‌ தியாக செளந்தரிய 
்‌ வெற்றி அனுமனுடைய வீர செளந்தரியத்திற்கும்‌ 
[ 461 ] 


சுந்தர காண்டம்‌ 


ஒரு விசேஷ வெற்றியாக, அவனுடைய வாக்கின்‌ 
வகர வன்மைக்கும்‌ ஒரு விஜயமாடுழது. இது 
வாக்கின்‌ செல்விக்கே. ஒரு தமிழ்‌ வெற்றிதான்‌. 
புத்த காண்டத்திலே ராமனுடைய விஜய செளக்‌ 
தரியதீதிற்கு இது ஒரு வசீகரமான தோற்றுவாய்‌. 


1 462 ] 


செய்யுள்‌ அகராதி 


[இ.ந.நாலில்‌ எடுத்தாளப்பெற்ற 
சுந்தர காண்ட முழு விருத்தம்‌--266] 


அ| 
அஞ்சலை அரக்க 892 
அஞ்சனை ஆத 108 
அண்டர்‌ கோன்‌ 859 
அணங்கு இள 2117 
அந்த நகரும்‌ 400 
அந்தரம்‌ புகுந்த 145 
அரக்கரும்‌ 271 
அரக்கனே யாக 217 
அரக்கியா அள 455 
அரசு வீற்றிரு 205 
அரமியத்‌ தலம்‌ 272 
அரிபடு சீற்ற 501 
அரியது அன்று 251 
அருந்ததி உரை 940 
அருவரை முழை 210 
அல்லல்‌ மாக்கள்‌ 202 
அவ்விடத்து ௮ 12௨6 
அவித்து கின்று 64 
அழுதனர்‌ லவா ப்‌ 


அளளல்‌ வெஞ்‌ 
அற்புதன்‌ அரக்கா்‌ 197 
அறம்தலை நிறுத்தி 885 
அன்பழி எந்தை 204 
அன்னதேமுடிக்தது 72 





அன்ன வற்கு அடி. 890 


அன்னவன்‌ தன்‌ 219 
ஆ. 
ஆக இம்மொழி 284 


ஆகா செய்தாப்‌ 65 
ஆடகத்‌ தரு 50 
ஆண்தகை ஆண்டு - ன்‌ 
ஆண்தகை தேவி 431 


ஆத்துறு சாலை 70 
ஆத லான்‌ அது 254 
ஆதலான்‌ இற 205 





ஆயவன்‌ வணங்கி டு 
ஆயிடை அணங்கி 455 
ஆயிடை அரக்க 1௦1 | 
ஆயிரம்‌ தடக்கை 172) 
ஆயிரம்‌ திரு 120 
ஆர்த்தார்‌ ௮ண்ட 400 


ஆரம்‌ தாழ்‌ 250 | 

ஆவதொன்று 95 

ஆழி காட்டி 510 
இ 


இத்தகையள்‌ ஆகி 231 
இற்திரன்‌ வளநகர்‌ 58 





இருந்து பளி 2௦௦ 


இருளும்‌ ஞாலம்‌ 
இழந்தமணி 
இறந்து நீங்கி 
இறந்தவர்‌ பிறந்த 
இன்ன தன்மை 
இன்னும்‌ ஈண்டு 
இனையதோர்தன்‌ 
[5 


ஈசற்கு ஆயினும்‌ 
ஈண்டு நான்‌ 
எதுரைத்து 

ஈத்‌ தென்றல்‌ 


இ 


உண்டநெருப்பை 
உண்டு துலை 

உலகம்‌ ஒஓணன்றறுடு 
உறறு௮ கலா 

உன்குலம்‌ உன்ன 
உன்கிறம்பசப்டற 
உன்பெருற்‌ ஜேவி 


உன்னினர்‌ பிறா 


ளை 
ஊறிய நறவும்‌. 
ஊறு குஒிது 
[ 463 ] 


250 
2௦1 
௦22 
228 
105 
2௦6 
149 


157 
204 
180 

99 


415 
24௦ 
150 
418 
449 
12௦ 
447 
200 


12 
27 


ர்‌ 
எஞ்சல்‌ அக்கண 
எட்டுத்‌ தோளாள்‌ 
எண்ணினுக்கு 
எத்தனா காலம்‌ 
எய்தவன்‌ உரை 
எய்தினன்‌ அனும 
எய்யுமின்‌ ஈருமி 
என்‌ ஓர இன்னுபபி 
என்றலும்‌ இலம்‌ 
என்றலும்‌ இவை 
என்றவன்‌ இறை 
என்றனள்‌ இயம்‌ 
என்று அருந்ததி 
என்று௮ ஐத்து 
என்ந கெரல்‌ 
என்னும்‌ அளவி 
என்னும்‌ மாத்திர 


9 


ஏதி ஏந்திய 
ஏம்பலொரடு எழுக 
ஏய்வினை இறுதி 


00 


ஐயகேள்‌ 

ஒ 
ஒருவர்வாப்‌ 
ஒன்றும்நீ உறுதி 

ஓ 
ஓவியம்‌ அனைய 
ஓவி யம்புகை 

ம 
கட்டியா வாளா 
- கடல்‌ உ மத்து 


[| 404 | 


சுர காண்டம்‌ 


கடிக்கும்வல்‌ அர 174। 
510 கண்டனம்‌ ஒரு 2௮17 
05 கண்டனம்‌ அனு 21] 
13த கண்டனர்‌ அரக்க 430 
்‌ 70 கண்டனன்‌ இலங்‌ ட 
909 கண்டனென்‌ கற்‌ 440 
145 கண்ணனார்‌ உயி 357 
569 கதறின வெருவி 2900 
கரங்கள்‌ கூப்பி 416 
ம்‌ கரம்பயில்‌ முரசு 2709 
“1 கரிபரி வேங்கை 184 
ர்‌ கரிய நாழிகை 94 
124 கருங்கடல்கடத்தல்‌ 61 
கருமே கம்‌ 191 
ள்‌ கள்வாப்‌ அரக்கி 30 
217 கா 
ட்‌ காண்டற்கு ஓத்த 188 


கரப்ந்தனச௪லாகை 166 
கரர்வரை இருந்த 447 
கானக மயில்‌ 77 


861 கானிடைஅ௮த்தை 858 
440 


௦1 த] 
| சூடிமை மூன்று. ]84 
_ 1குண்டலக்குழை 86 
/0 கூரக்கு நல்வலம்‌ 806 
குூரக்கே வரரத்தை 3917 
496 கு ரரவரும்‌ குழலி 252 
2௦2 உ ட ட ட 
கூசி ஆவி 158 
கடம்பின கையன்‌ 328 
80) 
374 கை 
கைத்தோடும்சிறை 270 
1] கொடியைப்பற்றதி 405 


கோ 
கேரலையும்‌ குழை 84 
ச்‌ 
சந்தப்பூம்‌ பந்தர்‌ 709 
சி 
சுகரவண்‌ குடுமி 141 
ஐத்திரப்‌ பத்தி ௦4 


சிந்து ராகத்தின்‌ 877 
சிறக்ஞும்‌ மாமியர்‌ 262 


சின்னாள்‌ நீஇடர்‌ 574 
ச்‌ 
சுற்றிய கொடி 209, 
ர்‌ ை 
ரூடை பின்மணி 250 
செ 
சென்றனன்‌ என்‌ 354 
சொ 


சொல்லிட எளிய 803 
சொற்பிரியாப்பழி 202 


சோ ப 
சோகத்தாள்‌ ஆய 481. 


ற்‌ 
தம்தர ரமும்‌ 244. 
தம்மியைஉன்ணு 250 
தயிர்‌ நிறத்து 101 
தன்லா நேரக்கி 207 
ஹர்‌ ட 
தாயே அனைய 40” 


தாரவரும்‌ திருநகர்‌ 847 


ல்‌ சர்‌ 


செய்யுள்‌ ௮கராதி 


தாழுித்‌ தண்கடல்‌ 


தரளிகளை விழுந்‌ 


தானையும்‌ உலந்த 


தி 
தி௫்கள்‌ ஒன்றின்‌ 
திறந்தாள்‌ எயிற்‌ 


த்‌ 


தீண்டருந்‌ தீவினை 
தயே எனலாய 
ஒ 
து 
துஞ்சா தாரும்‌ 
துன்னலா புழத்‌ 
தெ 
தெம்ம டக்கிய 
தெரிந்து ஒளிர்‌ 
தெள்ளிய மாருதி 
தே 
தேவர்கள்‌ பின்னு 
தேவா தேவியா 
தேவரும்‌ பிறரும்‌ 
தேவரோடு 
8 தொ 
தோழுது வாங்கி 
தோ 
தோள்‌ ஆற்தல்‌ 
ந்‌ 


நடத்தல்‌ அரிதாகு 
நடிதீது வாம்‌ 


நலலேரய்‌ நின்கா 2 


நறவு நரறிய 


ன்று நன்று 


270 
292 
577 


261 
௦4 


* 


௦0 
ட்‌ 


169 
405 


117 
௦6 
422 


207 
[653 
30 
௦62 














நா டப 
நாளுக்கு எல்லை 3631/பெண்பால்‌ ஒரு. 26 
நானிலம்‌ அதனி 818/பெருந்தவ மடம்‌ 198 
நி பெத்றுடை வரஆ 170 
நித்த நியம 94 பே 
கில்லாப்‌ கில்லாய்‌ 671 பேணும்‌ உணர்‌ 19% 
்‌ பேய மன்றிவில்‌ 09 
| 
நீங்கு வென்விரை 424 பொ 
நீண்ட முடிவேர்‌ 225 ஸ்‌ 
ருதமை்‌ 432 
நீரி துஇலா 299 பொழை இருக்கது 106 
[பு பொன்கொண்டு 41 
்‌ பொன்‌ திணி 248 
பஞ்ச ரத்தொடு 4111! பொன்கின்‌ நு 217 
படுத்தான்‌ வான” 23731) பொன்மை 131 
பண்தரு களவி 441 
பத்துள தலையும்‌ 169 போ 
பரித்த செல்வம்‌ , 120101 வரும்‌ 490 
பளிக்கு மாளிகை ௨47 போழ்க்தன யரன்‌ 442 
பளிக்கு வேதிகை 86 
பற்றுதிர்‌ பத்து 419 ட்‌ 
்‌ பா மடங்கல்‌ அரி 50 
த்தைன னன்‌ ௦5 தாரம்‌ உந்து. 21 
4211)மரக தக்கொழும்‌ 878 
பாரா நின்றாள்‌ 66 மருங்கின்‌ மேல்‌ 4183 
பால்‌ நிறத்து ௨54 மலைகளை நகும்‌ 822 
பாதிய பை 940) ” 
மர 
(] மாசுண்ட மணி 18909 


351 
6 


புக்கா ௮மரர்‌ 
புகல்‌ அரும்‌ ட 


285 
270 


புவனம்‌ எத்‌ தனை 
புளிக்கும்‌ கண்ட 





24]புண்தாழ்‌ குருதி 240: 
5 தொடாவு 250 
175 லிய முறுவல்‌ 812 


மாண்டனனள்‌ அவ 488 
மாவொடு மரனும்‌ 1 7 


மீ 
மிட்டும்‌ உரை 220 
மீதுஇமம்‌ உ 405 
மீனாய்‌ வேலை 942. - 


| 465 ] 


௫ 
மடிந்தன பிளந்‌ 292 
முடியா முடிமள்‌ 195 
மும்மையாம்‌ உல 288 
முன்னே மூவல ல 


மூ 

மூசிய உயிர்ப்பு 85. 

மூலமும்‌ நடுவம்‌ 587 
மெ 

மெய்த்தி ர௬ுப்பதம்‌ 117 
01ம 


மேருவை உருவல்‌ 107 
மேருவைப்‌ பறிக்க 167 
ஒம்‌ 
மைத்தடம்‌ கண்‌ 370 
மைக்நாகம்‌ என்ன 425 

டமா 
மொய்உறு செவி 

மோ 
மோக்கும்‌ முலை 


9 


254 


[ 466] 


சுந்தர காண்ட 


வான்‌ தொடாமணி 75 


[ 








வான கத்தை 407 
வி 
விரிமழைக்‌ குலம்‌ 136 
விரைவின்‌ உற்ற 822 
விழுதல்‌ விம்முத 118 
விற்பெருக்‌ தடந்‌ 458 
வினையுடை அரக்‌ 288 
வீ 
வீடினது அன்று 187 
வெ 
'வெக்கார்‌ நிற 92 
வெவ்இலை அயில்‌ 359 
வெள்ளம்‌ ஒரு, 60 
வே 
வேளீவால்‌ சூலம்‌ 64 
வேலையள்‌ இலங்‌ 450 


வை 
வையம்‌ தந்த 


] 85 வாழி ஜானகி 


வ] 
ட? களவும்‌ 350 
வஞ்சனை அரக்கர்‌ 218 


வஞ்சனை மானின்‌ 90] 
வண்மைக்கும்‌ திரு 370 
வண்மை நீங்கா 22 
வந்தவர்‌ சொல்ல 421 
வநீது இரைத்தனர்‌ 867 
வந்து என 205 
வயிரநுறிடை வாயி 1329 
வரம்பிலா மதகரி 421 


வருந்தேன்‌ அது 2. 
வல்‌ அரக்கன்‌ 101) 
வல்‌ இயல்‌ மறவர்‌ 200 
வல்மருகங்கில்‌ 111 
வளர்ந்த காணி 470: 
ஓ 
வர்‌ 
வாங்கிய ஆழி 457 
வாக்கினள்‌ முலை 2832 
வரங்கி னுள்தன்‌ 255 
வால்‌ விசை [0 
15. 






